டாக்டர் ஜி . யு . போப் 

ஆராய்ந்து 
குறிப்புக்கள் எழுதிய 
புற நானூறு 
மூலமும் உரையும் 


டாக்டர் ஜி . யு . போப் 

1820- 1908 


பேராசிரியர் 
திருமணம் செல்வக் கேசவராய முதலியார் 

பயன்படுத்திய இந்நூல் 
அவர்கள் தம் பேரன் திருவாளர் 
தி நம்பிராசன் அவர்களால் 
மறைமலையடிகள் நூல் நிலையத்திற்கு 

அன்பளிப்பாக 


வழங்கப்பெற்றது . 


டாக்டர் ஜி . யு . போப் 

ஆராய்ந்து 
குறிப்புக்கள் எழுதிய 
புற நானூறு 
மூலமும் உரையும் 


. 


கணபதி துணை 


எட்டுத்தொகையுள் ஒன்றாகிய 
புறநானூறு மூலமும் 

உரையும் 


இவை 
கும்பகோணம் காலேஜ் தமிழ்ப் பண்டிதராகிய 

உத்தம தானபுரம் 
வே . சாமிநாதையரால் 
பல பிரதிரூபங்களைக்கொண்டு 

புரிசோதித்து 


சென்னை 
வே , நா . ஜூபிலி அச்சுக்கூடத்திற் பதிப்பிக்கப்பட்டது . 


1894 
Copyright Registered . 


விலை ரூபா . ச 


S : 

1 


கணபதி துணை . 


எட்டுத்தொகையுள் 


ஒன்றா கிய 


புறநானூறு 
மூலமும் உரையும் . 


11 


K 


கவதில் 


( 5.) கண்ணி கார்கறுக் கொன்றை காமர் 
2 

வண்ண மார்பிற் பாருங் கொன்றை ; 
3. யூர்தி வால்வெள் ளேறே; சிறந்த 
சீர்கெழு கொடியு மவ்வே றென்ப 
கறைமிடறணியலு மணிந்தன் றக்கறை 
மறைவிலந்தணர் நுவலவும் படுமே 
7 ண்ணுரு வொருதிறனாகின் றவ்வுருத் . 

தன்னு ளடக்கிக் கரக்கினுங் கரக்கும் ; 
9 பிறை நுதல் வண்ண மாகின் றப்பிறை 
னெண் கணனு மேத்தவும் 

மேத்தவும் , படுமோ 
/ யெல்லா , வயிர்க்கு மேடிமா கிய , 
12 ரேம்வ வாக்காக 

துதி 
13 தாழ் சடைப் பொலிந்தவருந்தவத் தோற்கே 
கடவுள் வாழ்த்து - 
பாரதம்பாடிய பெருந்தேவனூர் பாடியது . 

+ 
இதன் பொருள் - திருமுடிமேற் சூடப்பதிங்கண்ணி நார்காலத்துமாரும் ஈறிய 
கொன்றைப்பூ; அழகிய றேத்தையுடைய திருமார்பின்மாலையும் , அக்கொன்றைப்பூ , 
பறப்படுவது ,தூய வெளிய ஆனேறு ; மிக்க பெருமை பொருந்திய கொடியும் , அவ் 
மனேவென்று சொல்லுவர் , நஞ்சினது கறுப்பு , திருமிடற்றை அழகு செய்தலும் 
சய்தது ; அக்கறுப்பு, தான் மறுவாயும் , வானோரை உய்யக்கொண்டமையின் , 
வதத்தைப் பயிலும் அந்தண ராற் புகழவும்படும் 7 பெண்வடிவு, ஒருபக்கமாயிற்று ; 
ய அவ்வடிவுதான் தன்னுள்ளேயொடுக்கி , மறைக்கினும் மறைக்கப்படும் பிறை, 


தலுஞசூழச்சிய தகல மும் 


உ 


சோமுண்ணேன் , 
கணங்களாவார் 


/ : 2 
படிநானூறு மூலமும் உரையும் .. 

1 

0 
* திருநுதற்கு அழகாயது ; அப்பிறைதான் , பெரியோன் சூடுதலால் , பதினெண் 
கணங்களாலும் புகழவும்படும் ; " எவ்வகைப்பட்ட உயிர்களுக்கும் காவலாகிய நீர் 
தொலைவறியாக்குண்டி கையாறும் தாழ்ந்த திருச்சடையானும் சிறந்த செய்தற்கரிய 
தவத்தையுடையோனுக்கு . என்றவாறு .) 

தன்னுளடக்கிக் காக்கினுங்கர்க்குமென்பதற்கு அவ்வடிவுதான் எல்லாப்பொ 
ருளையும் , தன்னுள்ளேயடக்கி அவ்விறைவன் கூற்றிலே மறையினுமறையுமென்று 
உரைப்பினுமமையும் . || நீரறவறியாக்கரகம் - கங்கையென்பாருமுளர். ) அக்கறை 
அவ்வரு , அப்பிறை எனநின்ற எழுவாய்கட்கு , நுவலவும் படும் , கரக்கினுங்க , 
க்கவும் படும் என நின்ற பயனிலைகளை நிரலே கொடுக்க . இவ்வெழுவாய்களையும் , 
பிறவற்றையும் அருந்தவத்தோற்கென்னும் , நான்காவதனோடு முடிக்க. ஏமமாகிய 
அருந்தவத்தோனென்க ; ஏமமாகிய நீரெனினும் அமையும் . அணியலுமணிந்தன் 

ஏ ) 
- தேவரும் அசுரரும் முனிவரும், கின்னரரும் கிம்புருடரும் கருட 
ரும் இயக்கரும் இராக்கதரும் கந்தருவரும் சித்தரும் சாரணரும் வித்தியாதரரும் 
நாகரும் பூதமும் வேதாளமும் தாராகணமும் ஆகாசவாசிகளும் போகபூமியோரு 
மெனவிவர் ; பிறவாறுமுரைப்பர் . 

| 
இப்பெரியோனை . மனமொழிமெய்களான்வணங்க, அறமுதல் நான்கும் பயக்கு 
மென்பது கருத்தாகக் கொள்க . 
( உ ) மண்டிணிந்த நிலனும் 

நிலனேந்திய விசும்பும் 
விசும்புதைவரு வளியும் 
வளித்தலை இய தீயுந் 
முரணிய நீரும் , என்றான் 

ம்பெரும் பூதத் தியற்கை போலப் : 

லியுந் தெறலு மளியு முடையோய் 
9 நின்கடம் பிருந்து ஞாயி பெயர்த்துகின் 
கவ வெண்டலைப் புணரிக் குட்கடற் தளிக்கும் 
// யாணர் வைப்பின்ன்னாட 

பட்டுப் பொரும் 
12 வான வரம்பனை நீயோ பெரு ! 
லங்குளைப் புரவியைவரொ 
ராரோ 

சினை 
நிலந்தலைக் கொண்ட பொலம்பூந் தம்மை 
கரு பீரை 

ரைம் பதின்மரும் பொருதுகளத் தொழியப் 
திருநுதல் தென்றும் பிரதிபேதமுண்டு. 
t கலித்தொகை, முதலாவது பால , 22 : - " உண்ணலு மண்ணேன் வாழ் 
லும் வாழேன் , தோணல முண்டு துறக்கப் பட்டோர் , வேணீ ருண்ட குடையேர் 
என்னர் , 


- 


Y 


ை 


* 


2 


உகுக்கின்றி லிெயரோ 
பாவதை 


, 


1 


* 


+ 


பாடியது . 


ள . 


புறநானூறு மூலமும் உரையும் . 
பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய் ! 

பா அல்புளிப்பினும் , பகலிருளினும் 
18 நா அவ்வேத 
த நெறிதிரியினுந் 
தீரியாச் சுற்றமொடு முழுதுசேண் விளங்கி 

இக்கத்துச் 
சிறுதலை கவ்விப் பெருங்கண் மாப்பிணை 
மந்திருந்தண சருங்கட் னிறுக்கும் 
23 முத்தி விளக்கிப் பஞ்சும் 
24 பொற்கோட் டிமயமும் பொதியமும் போன்றே , 
திணை - பாடாண்டிணை ; துறை - செவியறிவுறூஉ ; வாழ்த்தியலுமாம் . 
சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதனை மாஞ்சியூர் முடிநாகராயர் 

3 
( இ - அணுச்செறிந்தநிலனும் , அந்நிலத்தின் ஓங்கிய ஆகாயமும் , அவ்வாகா 
யத்தைத்தடவிவரும் காற்றும் , அக்காற்றின் கண் தவப்பட்டயுேம், அதிதியோடு மாறு 
பட்ட நீருமென ஐவகைப்பட்ட பெரிய பூதத்தினது தன்மை போலப் பகைவர், 
பிழைசெய்தால் அப்பிழைமைப் பொறுத்தலும், அப்பிழை பொறுக்குமளவல்ல 
வாயின் , அவரை அழித்தற்கு உசாவும் )உசாவினது அகலமும், அவரைஅழித்தற் 
கேற்ற மனவலியும் சதுரங்கவலியும் , அவ்வாற்றால் அவரை அழித்தலும் , அவர் வழிப் 
பட்டால் அவர்க்குச்செய்யும் அருளுமுடையோய் பனேசு , கடற்கட்டோன்றிய 
ஞாயிறு பின்னும் நினது வெளிய தலைபொருந்திய திரையையுடைய கோல்கடம் 
கண்ணே மூழ்கும் புதுவருவாய் இடையஞ்த ஊர்களையுடைய நல்ல கட்டி 
வேந்தே போனவரம்ப, பெரும , நீ, அசைந்த தலையாட்டமணிந்த குதியானியுடைய 
பாண்டவனாவருடனே சினந்து நிலத்தைத் தம்மிடத்தேகொண்ட பொற்பூச் 
தும்பையையுடைய துரியோதனன் முதலாகிய நூற்றுவரும் பொருது போர்க்களத் ) 
தின்கீட் , படுத்துணையும், பெருஞ்சோருகிய மிக்க உணவை இருபடைக்கும் வலா 
யாது வழங்கினோய் பால் தன் இனிமையொழிந்து புளிப்பினும் , ஞாயிறு தன் விளக்க 
மொழிந்து இருளினும்,நான்குவேதத்தினது ஒழுக்கம் வேறுபடினும் கேடிபாடில் 
லாத சூழ்ச்சியையுடைய மந்திரிச்சுற்றத்தோடு ஒழியாது நெடுங்காலக்களக்கித் 
ஜௌக்கமின்றிநிற்பாயாக ; நாலாமலையின் கட் சிறிய தலையையுடைய மறிகாயுடைய 
வாகிய பெரியகண்ணை யழைய மான் பிணைகள் அந்திக்காலத்தே அந்தணர் செய்தற் 
கரிய கடனாகிய ஆவுதியைப்பண்ணும் முத்தியாகிய விளக்கின்கண்ணே துயி 

ண துயிலும் ) 
4 பொற்சிகரங்களையுடைய இமயமலையும் பொதியின்மலையும் போன்று ,அளகம் 

/ குளிக்குநாடென இயையும் ; தளிக்குநாடென இடத்துவகழ்பொருளின் ருெ 
ழில் இடத்து மேல் , ஏறின்றது . ேேயா, ஓ - அசைநிலை, அன்றி , இதனை வினா 
* நிலையரோவென்றும் பாடம் . 

இப்பாட்டினை , மக்கட்பாடாண்டிணைக்குரிய துறைகளுள் ஓம்படைவாழ்த் 
திற்கு உதாரணமாகக் காட்டினர் நச்சினார்க்கினியர் , அதனை , தொல்காப்பியம் ,, 
பொருளதிகாரம் , புறத்திணையியலில் , தாவி னல்லிசை " என்னும் நாம் சூத்திரம் 
வுாையிற் " காண்க. 


an 


4 


ம் 


2 .3 . 


சை 


லாஜ் 


வன்று 


니 


, 


புறநானூறு மூலமும் உரையும் .. 
வாக்கி, ஞாயிறு குளிக்குமேன்பதினை முற்றுக்கி , இதனை அவ்வினாவிற்கும் பொய் 
ளாக்கி உரைப்பாருமுளர் , முத்தியாவன் : ஆகவனீயம் , காருகபத்தியம் , தொடு 
வழங்கி . ஆங்கும் , அத்தையும் அசைநிலை , வானவரம்பனை , ஐகாரம் மூன்னிலை 

இலங்தோடல் காரணமாகக் 
விளக்கின்றது . நிலந்தலைக்கொண்டவென்பதற்கு 
தலைக்கட்சூடிய வெனினுமமையும் , 
பா . போற்றார்ப்பொறுக்கல் முதலிய குணங்களையுடையோய் பொருக, எாையாக 
கொடுத்தோய், வானவரம்ப , பெரும், நீ, புளிப்பினும் இருளினும் திரியிலும் இமய 
மும் பொதியமும் போன்று நபிக்கின்றிச் சுற்றமொழி விளங்கி நிற்பாயாகவெனக் 
கூட்டி வினைமுடிவுசெய்க. 

- 
போற்றாரிப்பொறுத்தல்முதலாகிய குணங்களை அரசியலடைவாற் கின்றா 
சாதலின் , பூதங்களின் அடைவு கூறாராயினார் . 
இதனாத்சொல்லியது, * தன் கடற்புறக்கஞாயிறுதன் கடற்களிக்குட்டதை 
ல்வமுடையையாகவென் 

வாழ்த்தவேண்டுவதின்மையின் , நீடுவாழ்க 
வென வாழ்த்தியவாறாயிற்று. 

Trang வவுமதி யுருவினோங்கல்வெண்குடை 
அ நிலவுக்கடல் வரைப்பின் மண்ணக நிழற்ற 
3. வேம பாச மிழுமென, முழங்க , 
நேமி யுய்த்த நோ , நெஞ்சிற் 
விசா விகைக்கவுரியர் மருக 
செயிர்தீர் கற்பிற் சேயிழை கணவ 
7 -பொன்னேடைப் புகரணி நுதல் 
திறற் கமழ்கடா 

அத் 
தெயிறு படையாக வெயிற்கதவி 
க கயிறு பிணிக் கொண்ட கவிழ்ம 

காண்ட கவிழ்மணி மருங்கிற் 
பெருங்கை யானையிரும் பிடர்த்தலையி 

ருத்தில் கூற்றத் தருந்தொழில் சாப்பா 
3 கருங்கை யொள்வாட் பெரும் பெயர் வழுதி 
14 நிலம் பெயரினு நின் சொற்பெயரல் 
ருபொலங்கழற்காற் புலர்சாத்தின் 
* விலங்ககன்ற வியன் மார்பா 
17 ஆரில்ல, ஆய்வரிய | 
நீரில்ல நீளிடைய ) 

பார்வலிருக்கைக் கீவிகண் ணோக்கிற் 
* வானவரம்பனாதலாற் செல்வமுடையையாகவென்றுவாழ்த்தவேண்டுவதின் 
மையின் , நீடுவாழ்கவென வாழ்த்தியவாறாயிற்றென்றும் பிரதிபேதமுண்டு . | 

* வொன்னினோடையென்றும் பாடம் . 
- சாவாவென்றும் பாடம் , 


! 


என்னருந்திறற்க 


டாஅ 


கரு 


W 


V 


( P.P.24 

G.703 ) 


இ 


. 
புறநானூறு மூலமும் உரையும் 

தாடை பிழையா 
வன்க ணடவ 
அம்புவிட வீழ்ந்தோர் வம்பப் 
பதுக்கை 
ருந்து சிறை வளைவாய்ப் பருந் திருந் 

பருந் திருந் தயான் 
என்ன மரத்த துன்னருங் கவலை ) 
கின்னசை வேட்கையி னிரவலர் வருவதை 
இ ) முன்ன முக னுணர்ந்தவர் 

பென்மை தீர்த்தல் வன்மை யானே . | K.1063 
one திணையும் துறையும்அவை . 
2. பாண்டியன் கடுகையோள்வர்ட்பேரும்பெயர்வபூதியை இரும்பிடர் தலையார் 
பபாடியது . 

உவர்நாளின் மதியன் 
ன் மதியின் வடிவுமேலும் , வடிவினையுடைய 

உயர்த்த 
" வெண்கொற்றக்குடை தலை பெற்ற கடலெவலைக்கண் நிலத்தை நிழற்செய்ய , 

காது 
லாகிய வீரமுரசம் , இருமெனமுழங்கும் இசையையுடைத்தாய் முழங்க , சக்கா 
தைச் செலுத்தியபிரமுடைய நெஞ்சினையும் ஒழியாதவண்மையையு முடைய பாண் 
உயர் மாயினுள்ளாய் ,குற்றமற்ற கற்பினையுடைய சேயிழைக்குத்து , போன்ற 
னியன்ற பட்டத்தையுடைய புகரணிந்து மத்தகத்தினையும் , அணுகு தற்கரிய வவியை 
யும், கண நாறும் மதத்தினையு முடைய, கொம்பு படைக்கவழாகக்கொண்டு பகைவர் 
மதிலினக்ட் கதவைக்குத்திக் கயிற்றாற்பிணித்தலைச்செய்த கவிழ்ந்த மனியையானி 
ந்த பக்கத்தையும் , 

கையையுமுடைய யானையினது , பெரிய கழுத்திடத்தே 
பருந்து பரிகாரமில்லாதா கடற்றத்தினது , பொறுத்தற்கரிய கொலைத்தோதிலுக்கு 
இடைவலிய கையின்கண்னே ஒள்ளிய வர்ளினை யுடைய பெரும் பெயர் வழுதி 
நிலம் பற்றினும் நினது ஆணையாகிய சொற் பிறழாதொழியல் வேண்டும் பொன் 
நற்செய்யப்பட்ட வீரக்கழல்புனைந்த காலினையும் பூசிப்புலர்ந்த சந்தனத்தையுடைத் 
தாகிய நமக்ககன்ற பாந்த மாரியினையுமுடையோய் ஊரில் லந்தனவும் ,பொருத்தில் 
கிரிய உயங்குதலையுடையனவும் , நீரில்லாதனவும் , நீண்ட வழியனவுமாகிய , வம்பல 

நலியச் சேயமைக்கண்ணே , பார்த்திருக்குமிருப்பினையும் , கையாற் கவிக்கப்பட்ட 
கண்ணாற்குறித்துப்பார்க்கும் பார்வையையும், செவ்விய தொடைபிழையாத தறு 
கண்மையையுமுடைய மறவர்தாம் அம்பைவிடுதலால் பட்டோரது உழன்மூடிய 
புதிய கங்குவையின் மேலே திருந்திய சிறகினையும் வளைந்த வாயினையுமுடைய மருந் 
திருந்து வருந்தும் உன்னத்தினையுடையவாமே னணுகு தற்கரிய அர்த்த வழியின் 
கண்னே நின் பால் நக்கிய விருப்பத்தால் , இரப் போய்வருகுவர். அவர்மனக் குறிப் 
பை அவர் முகத்தானறிந்து , அவருடைய வறுமையைத் தீர்த்தலைவலை தன்மை 
யான் .-- எ - று ) 

நுதலையும் திறலையும் கடாத்தையும் மருங்கையும் பெருங்கையையுமுடைய 
* யானைப்பிடர்த்தலையிருந்து எயிறுப்படையாக எயிற்கதவிட்டுக் கூற்றுத்தருந்தொழில் 
சாயாப் பெரும்பெயர்வழுதியென மாறிக்கட்டுக * காலாலதேல் கையாலூக்குத 
ஓன்றி எயிறுபடையாக எயிற்கதவெடுக்கைவிடா தபெருங்கையானையென இயைத் 


பெருங் 


| 


ல 


4 


Our 


யன 


* 


வன் 
வினை 


இதனிதம்விளங்க 


தாள 


FEE 





SR 


- 


* கறுழ 


துரைப்பினுமமையும் ; எயிற்கதவிட்டுக் கயிறு பிணிக்கொல் 

கொல்லும் 
புறநானூறு மூலமும் உரையும் . 
பாருமுளர் . ஊரில்ல உயவரிய நீரில்ல நீளிகை 

டையவாகிய உன்னமரத்தாக 
ஆழ் , பருந்திருந்துவும் துன்னருங்கவலையென்வும் இயையும் . 
p s 

மருகா . எழுதி, மார்ப , இரவ்லர்வருவது , அவர் இன்மை தீர் 
மகன் காதல் , இன்சொற் பெயார்தொழியில்வேண்டுமெனக் கட்டி 
முடிவு சொக 
* ( இயலாதல் விளங்க வேண்டுமென ஒருசொல் 

ஒருசொல் தந்துரைக்கப்பட்டது .(க) 
- (ச. வாள்,வலந்தர மறுப்பட்டன , 

செவ்வானத்து வனப்புப் போன்றன 
இ 

களங்கொளக் கழல்பறைந்தன 
கொல்ல் லேற்றின் மருப்புப் போன்றன 
தால் , துவைத்தம்பிர் வளைதேரீன்றுவ 

நிலைக்கொராது விலக்கம் போன்றன 
4 

மாவே, பெறியத்தானடங்காட்டக் 

வெருத்துவவ்விய புலி போன்றன ) 
க - க ) களிறே, கதவெழியாக சிவந்தார்அம் 

நதிமழுங்கிய வெண்கோட்டான் 

12 பிருண்ணுக் கூற்றுப்போன்றன ; 
கு நீயே , பலங்களைப் பரீஇயில்ளிப் 

பொலக்தேர்மிசைப் பொலிவுதோன்றி , 
கடு ) மாக்கடனிவடித்து தருஞ் 
4. செஞ்ஞா யிற்றுக் கவினை மாதோ, 
17 வனையை 

பய யாகன் மாறே 
தாயி றூவாக் குழவி போல 
- டிவோவாதுகூன் னுடற்றியோர் நாடே . 
திணை - வஞ்சி, துறை - கொற்றவள்ளை . 
சோழன் தவப்பஃறேரிளஞ்சேட்சென்னியைப் பாணர்பாடியது . 
( இ - ள் ) வான் வெற்றியைத்தருதலாற் குருதிக்கமாயிட்டன், 

செக்கர்வானத் 
தினது அழகையொத்தன; கால் புடைபெயர்ந்து போர் செய்து களத்தைத் தடிதாக் 

- 
ஆனேற்றினது கோட்டையொத்தன ; பரிசைகள் ஒலித்துத் தைத்த அம்புகளால் 

கதுழ் பொருத்தவென்றுழி பாடம் 
+ பொலிவொடுதோன்றி யென்றும் பாடம் 
+ ஆர்ப்புத்தொழிலென்றும் பிரதிபேதமுண்டு, 


பொருத செவ்வாய் 


த செவ்வாயாண 


1 


18 


* 


உறயொத்தன 


கண்டு 
னும் மெய்ப்பாட்டிற்கு உதாரணமாகக் காட்டினர் ; அதனை , மெய்ப்பாட்டியலில் , 

24.5 . 
புறநானூறு மூலமும் உரையும். 

7 
துளை தோன்றுவன , நிலையிற்றப்பாத இலக்கத்தையொத்தன ; குதிரைகள் , எதிரியை 
எறியம் காலமுடையான் இடவாய் வலவாயாகிய இடத்தைக்காட் முகக்கருவி 
பொரப்பட்ட செவ்வாயையுடைமையான் மான் முதலாயினவற்றின் கழுத்தைக்கவ்வி 
உலாவி தனைதேய்ந்த வெளிய கோட்டையுடைமையான் உயிரையுண்ணும் கூற் 

தோன் , அசைந்த தலையாட்டமணிந்த கதியையுடைய குதிரையாற் 
பூட்டப்பட்ட பொற்றேரின் மேலே பொலிவொடுதோன்றுதலாற் கரிய கடலின் 
கண்ணே ஒங்கியெழுகின்ற செய்ய ஞாயிற்றினது ஒளியையுடையை அத்தன்மை 
யைமாதலால், தாயில்லாத உண்ணாக்குழவிபோல ஒழியாது கூப்பிடும் , என்னைச் 
சினப்பித்தவருடைய நாடு .- ( எ - று . ) 
ப நாடென்றது , காட்டுள் வாழ்வானர் . மாறென்பது , எதுப்பொருள் படுவதோர் 
இடைச்சொல். கழல்பறிந்தன வென்றோதி ,அதற்கு வீரக்கழனீங்கிய அவை யென்று 
உரைப்பாருமுளர் . வாளாகிய மறுப்பட்டவையெனவும் , கழலாகிய பறைந்திவை 
யெனவும் , தோலாகிய துளை தோன்றுவவெனவும் கொள்க . துவைத்துத் தோன்றுவ 
வென இயையும் . எறிபதத்தானென்பதற்கு ஒத்தும் காலையுடையானென்று உரைப் 
பாருமுளர் . 

செஞ்ஞாயிற்றுக்கவினை யென்ற துணையும் மன்னவன் புகழும் , ஓவாது கூ உநின் 
உடற்றியோர் நாடென ஒன்னார் நாடழிபிரங்கலுமாதலான் , இது கொற்றவள்ளை 
யாயிற்று , 
(G.)/ * எருமை யன்ன கருங்கல் விடைதோ) 
2 னிற் பாக்கும் பானம் , முன்பிற் 
3. கானக் நாடனை நீயோ 
யா பெரும் 

நீயோ ராதலினின் னொன் றுர் மோழிவு 
ரு ) ஒருவூமன்பு நீக்கி நீங்கா 

நிரயங் கொள்பவரொடொன்றாது , காவல் 
குழல் கொள்பவரி னோம்புத்தி ) 

எளிதோதானேய்து பெமலருங் குகைக்கே 
• திணை - பாடாண்டிணை , துறை - இசவியுறிவு 
மாடி 

துறை - இசவியுறிவு மாடிப் பொருண்மொழிக் காஞ் 
தியுமாம்.. 
இப்பாட்டினே , மக்கட் 

மக்கட்பாடண்டனக்கார துறைகளுள் 5 யுறைவாழ்த் 
திற்கு உதாரணமாகக் காட்டி , இதனு நிைரயங் கொள்பவரோடொன்றா . காலை 
ஓம்பென வேம்பும் அதிலும் மேல் 

பல்போல வெர் தாகக்கூறி, அதற்கு உந்திபயத்தகன் 
வாயுறைவாழ்த்தாயிற்றென்றும் , செவியறிவறும்வன்றென்றும் கூறினர் நச்சினர்க் 
கினியர் ; அதனை, தொல்காப்பியம் , பொகள் திகாம் புறத்ணையியலில் கொடுப் 
போரேத்திய ” என்னும் கூடு - ம் சூத்திரவுனாயிற்காண்க. இப்பாட்டில் எருமை 
யன்ன கருங்கல் லிடைதோறானிற் பரக்கும் யானைய முன்பிற் , கானக நாடனை 
நீயோ பெரும் " என்பதை , அவர் , தன்கட்டோன்றிய ஆக்கம் பற்றிய வியப்பென் 
- ம் சூத்திரவுரையிற்காண்க . 


4 


* 


) 


புறநானூறு மூலமும் உரையும் , 
சேரமான் கருவூரேறியாள்வாட்கோப்பெருஞ்சேரலிரும்போறையைக் 

க்கண்ட 
ஞான்று நின் உடம்பு பெறுவாயாகெனி அவனைச்சென்றுகண்டு தம்ழடம்பு பெற்று 
ன்ற நரிவெருவித்தலையார்பாடியது ., 

இ - ள்.- எருமை போலும் வடிவையுடைய கரிய கற்பொருந்திய இடந்தோ 
றும் பெற்றப் போலப் 

பாக்கும் யானையையுடையவாய் வலியையுடைய காட்டிற் 
குள்ளாகிய நாட்டினையுடையாய் , பெரும். நீ இங்ஙனம் பகைவரான் அணுகப்ப 
டாத இயல்பாகிய பெருஞ்செல்வத்தையுடையனாதலால் , நினக்கு ஒருகாரியஞ் 
சொல்லுவேன் ; அதனைக் கேட்பாயாக ; அருளையும் அன்பையுக்திப் பரவஞ்செய் 
தாரை நீங்காத நரகத்தைத் தமக்கிடமாகக்கொள்பவரோடு பொருந்தாது நீ காக்கப் 
பழ தேயத்தைக் குழவியை வளர்ப்பாரைப்போலப் பாதுகாப்பாயாக ; அளிக்கத் 
தக்கதொன்று அக்காவில் ; அது பெறுதற்கரீது .-- 5- று . 

று ) 
V காவலன்றது , ஆகுபெயர் . 14 

நாடனை ஐகாரம் - முன்னிலைக்கண் வந்தது . 
ஒவும் , ஒரும் - அசைநிலை. அருளாவது , ஒன்றின் துயர்கண்டாற் காரணமின்றித் 
தோன்றுமிரக்கம். | அன்பாவது, தன்னாற் புரக்கப்படுவார் மேலுள தாகியகாதல் . 
இனி, ஓகாரத்தைப்பிரித்து வினாவாக்கிக் கோப்பெருஞ்சேரலிரும்பொறையைக் 
கண்டஞான்று நின்னுடம்புபெறுவாயெனத் தம்முடம்புபெற்றமை தோன்ற , நீயோ 
வென வினவினாராக்கியுரைப்பாருமுளர் . 

குழவிகொள்பவரினோம்பென்றமையாற் செவியறிவுறூஉவும் , அரு 
ளும் அன்பு நீக்கி நீங்கா நிரயங்கொள்பவரோடொன்றாதென்றமையாற் பொருண் 
* மொழிக்காஞ்சியுமாயிற்று . 
சு . y னிபடு நெடுவரைவ 

வடக்குந் 
தென அ துருகெழு குமரியின் தெற்கு 
குவைக் கரையொரு தொடுகடம் தலத்தில் , 
குடர் அது தொன் று முதிர் பௌவத்தின் 

குடக்குங் 
ரு ) கீழ்து , முப்புண படுக்கிய முறைமுதற் கட்டின் 
னீர்நிலை , நிவப்பின் கீழு 

ன் கழு மேல 
தானலை யுலகத் 

தானுமான 
துருவும் புகழ் மாகிவிரிசீர்த் 
* தெரிகோனி ஞமன்ன போல வொருதிறம் 
கபெற்ற விலியரோ நிற்றின் சிறக்கம் 
// செய்வினைக் கெதிர்ந்த தெவ்வர் தோத்துக் 

கடற்படை தளிப்பு மண்டியடர்புகர்ச் 
சிறுகண் யானை செவ்விதிர்னேவிப் 

பாசவற் படப்பையாரெயில் பலதர் 
* தெரிகோற்சமனென்றும் பாடம் . 
1 பற்றிலியரோவென்றும் பாடம் . 
- ஏஎயென்றும் பாடம் 


( 


வெடர் 


Te 


வி 


சு 


ன் கண்ணி யொன்னார் 


மேல்கண் 


6 


புறநானூறு மூலமும் உரையும் 
கருத்தவவெயிற் கொண்ட செ 
செய்வுறு நன்கலம் 

பரிசின் மாக்கட்கு வரிசையில்கிப் 
மணியிய ரத்தைநின் குடையே முனிவர் 
முக்கட் செல்வர் நகர்வலஞ் செயற்கே 
யிறைஞ்சுக பெரும்நின் சென்னிரசிறந்த 
உர நான்மறை முனிவ சேந்து கையொரே . 
நாடு சுடு, கமழ் புகை யெறித்த லானே 
சலிய ரத்தையின் வெகுளி வாலிழை 

கையர் களித்த வாண்முகத் தெதிரே 
உரு) ஆங்க5 , ) வென்றி யெல்லாம் வென்றகத் தடக்கிய 

தண்டா வீகைத் தகைமாண் குடுமி 
தண்கதிர் மதியம் போலவும் தெறுசுபம் 

என்கதிர் ஞாயிறு போலவும் 
மன்னுக பெரும் நிலமின் 

மநீ / 
திணை பாடாண்டிணை ; துறை - || செவியறிவு றூஉ ; வாழ்த்தியலுமாம் . 
பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமிப் பெருவழுதியைக் காரிகிழார் பாடியது . 
( இ - ள் .வடக்கின்கண்ணது பனிதங்கிய நெடிய இடியமலையின் 
வடக்கும் , 
தற்கின் கண்ணது உட்குந்திறம் பொருந்திய கன்னியாற்றின் தெற்கும் , கீழ்க்கண் 
ணது கனாழைப் பொருகின்ற சகரரால் , தோண்டப்பம் - சாகரத்தின்கிழக்கும் , 
மும் சுவர்க்கமுமென, மூன்றுங்கூடிய , புணர்ச்சியாக , அடுக்கப்பட்ட அடைவின் 
கண் முதற்கட்டாகிய நீர் நிலைக்கண் ஒங்கிய நிலத்தின் கீழும், மேலதாகிய கோ 
லோகத்தின்கண்ணும் அமையாது உட்கும் புகழுமாக ; பரந்த அளவையுடைய 
மொருள்களை ஆராயும் துலாக்கோலின்கட் சமன்வாய்போல ஒருபக்கம் கோடா 

து படை குடிமுதலாகிய கறுபாடுகள் சிறக்க போர்செய்தற்கு . 
மாற்பட்ட பகைவர் கேயத்தின்கண்ணே தனது கடல்போலும் படை மேல்விழு 
ந்து உள்புக ழிக்குச்சென்று அடர்ந்த புகரினையுடைய சிவகண்யானைமைத் தடை 
யின்றி நேரேயேவிட பசிய விநிலப்பக்கத்தையுடைய அரிய மதிவாண் 

பலவற் . 
றையுங் கொண்டு அவ்வரணின்கட் கொள்ளப்பட்ட அழகுபடச்செய்த நல்ல அணி 
கலங்களைப் பரிசிலர்க்கு வரிசையின் வழங்கி நின்து கொற்றக்குடை முனிவராற் 
பரவப்படும் மூன்று திருநயனத் ைதயடய செல்வரது கோயிலை வலம் வருவதற்குத் 

* பணீஇயரத்தையென்றும் பாடம் . + முதல்வரென்றும் பாடம் . 
+ இழவுணினென்றும் பாடம் 

சொலிகவத்தையென்றும் பாடம் . 
|| ஒருவுதலை ஒரூஉதலெனவும் ஒரூஉவெனவும் கூறுமாறுபோல , உறுவும் 
உறூ உதலெனவும் உறூஉவெனவும் கூறப்படுமென்பர் நச்சினர்க்கினியீர் ( தொல் , 
பொருள் ; புறத்திணையியல் , நச - ம் சூத்திரவுனா ). 


T 


6 . 


ன 


ய சதி 


உரு 


க்க ; பணிக 


த 
பெரும, 
அறம் முகத்தெதிர் 

7 
புறநானூறு மூலமும் உரையும் .. 

கான்குவேதத்தினை அடைய அந்தனர் நின்னை 
நீடுவாழ்கவென்றெடுத்த கையின் வான்னே வணங்குக , இறைவ , மனக்கண்ணி 
நின்பகைவரது நாட்டைச்சுடும் பலணை கறும் கையுறைத்தலான் வாதே , நினது - 
சினம் , வெளிய முத்தாரத்தையுடைய நின்தேவியருடைய துளித்த ஒவிமையடைய 
முகத்தின் முன்னர்த் 
தணிக ; வென்று வென்றி முழுதையும் வியவாது மெனத்தே 
உட்கொண்ட ணியாத வண்மையையுடைய தகுதிமாட்சிமைப்பட்ட குமி, குளி 
ர்ந்த சுடரையுடைய திங்களையொப்புவும் சுடுகின்ற ஒளிபொருந்திய உள்னி 2 
ரையுடைய ஞாயிற்றையொப்பவும் நிலை பெறுவாயாக , உலகத்தின் மேல்க - அ ,) 

வடாதென்னும் , முற்றுவினைக்குறிப்பைப் பெயர்ப்படுத்தி பனிபட்டு வெரை 
யொடு பண்பொட்டாக்கி , அதன் வடக்குமென்க ; ஒழிந்தனவுமன்ன ! மேலது துறக் 
கத்தின் மேலுமென்பார் , அதற்கு மேலதாகிய ஆனிலையுலகத்தானுமென்று 
வென்பது , இவனாணையாற் கிறாஞ்சும் உட்குடைமை. அத்தையும், ஆங்கவும் 
அசைநிலை . 

குடுமி , பெரும , உருவும் புகழும் ஆக ; ஒருதிறம் பற்றாதொழிக் நிற்றிறஞ்சிற 

பணிக ; இறைஞ்சுக ; வாடுக ; செல்லுக ; பரிசின்மாக்கட்கு , நலதி மதியம் 
போலவும் , ஞாயிறுபோலவும் நிலத்தின் மிசை, மன்னுகவெனக்கூட 
முடிவு செய்க . 

தேஎத்தென்பதனுள் , அத்தை அசைநிலையாக்கி , தேயம் கடற்படைக்குள்ளே 
குளிப்பவென்றுரைப்பாருமுளர் . V ஞமன் 

ஞமன் - யமனெனினு மமையும் . அடற்புகர்ச் 
சிறுகண்யானை 

யென்று பாட்மோர் , கொலையைச் செய்யும் புகயை 
யெனினுமையும் . ) ஆக - ஆகவேனத்திரித்து நின்றது ; | ஆகியென்பதனைத் 
யாது , நிற்றிறஞ்சிறக்கவென்பதனோக , இயைத்துரைப்பாருமுளர் .நின்றிறம் - நிற் 
றிறமென வலித்து நின்றது , 

நகர்வலஞ்செயற்குப் பணியியரென வீடும் , ஏந்து கையெதிர் இறைஞ்சுகவென 
இன்பமும் கூறியவாறாயிற்று . 

இஃது, இவ்வாறு செய்கவென அரசியல் கூறலிற் செவியறிவு றூ உவும் , மதிய 
மும் ஞாயிறும் போல மன்னுகவென்றமையான் வாழ்த்தியதுமாயிற்று . ( சு ) 
(எ.)/ 4களிறு கடை இய தாட 

கழலுரீஇய திருந்தடிக் 
alan . கணைபொருதுகள் 

எருது கவிவண் கையாற் 3 

களிர் வருஉங் கவின் சாபத்து 4 
மா மறுத்த மலர் மார்பில் 5 
சோல் பெயரிய வெறுழ்முன் 

பன் 6 


வினை 


க 


14 


2 


க 


* இப்பாட்டினை , வஞ்சித்திணைக்குரிய எரிரெந்தெடுத்தலென்னுந்துறைக்கு 
உதாரணமாகக்காட்டினர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு , புறத்திணையியல் , 
அ - ம் சூத்திரவுரை ) 

கணைக்கால் பொருதவென்றும் பாடம் . 


7.0 . 


கபவாலி 


மர்வ 


வளவ 


( S 


புறநானூறு மூலமும் உரையும் . 

, 
47 

7 செல்லையு மிரவு மெண்ணும் புகைவ 
நீர் சுக விளக்கத் தழுவிளிக் 

கம்பலைக் 
உ . கொள்ளை மேவலையாகலினல்ல ; 
கல் அல்லவா 

அல்லவா 
--1 தண்புனல் பாந்த பூசன் மண் மறுத்து 
12 மீனிற் செறுக்கும் யாணர்ப் 
13 பயன் ஜிகழ்வைப்பிற்பிரகன்றலை நாடே 
ணை - வஞ்சி ; துறை - கொற்றவள்ளை ; மழபுலவஞ்சியுமாம் .. 
சோழன் கரிகாற்பெருவளத்தானைக் கருங்குழலாதனார் பாடியது . 

இ - ள் . களிற்றைச் செலுத்திய தாளையும், வீரக்கழலூரிஞ்சிய இலக்கணத் 
தாற்றிருந்திய அடியினையும் , அம்பொடு பொருது இடக்கவிந்த வள்ளியனை 
யுடனே கண்ணிற்கு விளக்கும் அழகினையுடைய வில்லையும் , திருமகள் பிறர்நார் 
பை மறுத்தற்கு எதுவாகிய பிரிந்த மார்பினையும் , யோனையைப்பெயர்த்த மிக்க வலி 
யினையுமுடைய , 72 கலுமிரவுமொணாது , பகைவரது ஊரைச்சுடுகின்ற தீயினது 
ஒளியின்கண்ணே , தஞ்சுற்றத்தை அழைத்தலுடனே , அழுகின்ற கூவுதலையுடைய 
ஆரவாரத்தோடுகூடிய கொள்ளையை 
விரும்புதலுடையை 

காள்ளையை விரும்புதலுடையை ; ஆதலான் , நல்ல பொ 
ருள்கள் இல்லையாகுவனவால் ; இயற்றப்பட்ட தேரையுடையவளவ . குளிர்ந்த நீர் 
பரந்த ஓசையைப்புடைய உடைப்புக்கள் மண்மறுத்தலான் மீனாலடைக்கும் புது 
வருவாயினையுடைய , பயன் விளங்கும்ஊர்களையுடைய , மாற்றாரது அகன்ற இட் 
கதையுடைய நாடுகள் .- எ ,- ,) . 

V திருந்தடி இயன்பதற்குப் பிறக்கிடாத அடியெனினும் அமையும் . கணைபொரு 
தென்றது , அதனொடுமருவுதலை . 

தாளையும் , அடியையும் , கையுடனே சாபத்தையும் , மார்பையும் , முன்பையும் 
முடையவளவ , நீ கொள்ளை மேவலையா தலின் , யாணனாயும் வைப்பினையுமுடைய 
பிறர்நாடு , நல்ல இல்லவாகுபவெனக்கூட்டுக . 

நாடு நல்ல இல்லவாகுபவென, இடத்து நிகழ்பொருளின்றொழில் , இடத்துமே 
லேறிநின்றது . இனித் தாளாலும் , அடியாலும் , கையாலும் சாபத்தாலும் மார்பாலும் 
முன்பாலும் , கொள்ளை மேவ யோகலினென ஆலுருபுவிரித்துரைப்பினும்மையும்.. 

இது , பிறர்கன் றவ நாடு நல்ல இல்லவாகுபவென்றமையிற் கொற்றவள்ளையும் , 
ஊர்சுடு 
வர்சுடு விளக்கத் தழுவிளிக் கம்பலையென்றமையின் மழபுலவஞ்சியுமாயிற்று . எ } 
( வு .)/ வையங் காவலர் வழிமொழிந் தொழுகப் 

2 போகம் வேண்டிப் பாதுச்சொற் பொறா 
* என்னாவென்றும் பாடம் , 
+ பொருதவென்றும் பிக திபேசமுண்டு ? 
+ தொல்காப்பியப் பொருளதிகார உவம்வியலில், வேறுபம் வந்த ” என்னும் 

ம் சூத்திரவுரையில் , இப்பாட்டினுக்கு விளங்க விரித்துப் பொருள் கூறினர் . 
நச்சினார்க்கினியர் : 


8. 9 


திட 


றத்த 


1 


வேண்டி , 
புறதானூறு மூலமும் உரையும் . 

ஞ்சிறி தென்னூர் மூக்கக் துரப்ப 
4. வொடுங்காவுள்ளித் தொய்பா வீகைக் - 
கடந்தடு தானைச் சேர் லாதனை 
யாங்கன , மொத்தியோ வீங்குசெவன் மண்டிலம் 
பொழுதென வரைதி , புறக்கொ 
மாறி வருதி மலைமறைந் தொளித்தி | 
யகிலிரு விசும்பினானும் 
க ) பகல்விளங்கு தியாற் பல்கதிர்விரித்தே ... 
திணை - பாடாண்டிணை , துறை பு இயன் மொழி ; பூவைநிலையுமாம் . . சேர 
மான்கடுங்கோவாழியாதனைக் கபிலர் பாடியது .. 

இ - ள்.- உலகத்தைக்காக்கு மரசர் வழிபாடுசொல்லி நடக்க நுகரும் இன்பத் 
கைவிரும்பிபி பூமி பிறவேந்தருக்கும். பொதுவென்னும் வார்த்தைக்குப் பொறாது 
தன்னாடு இடஞ்சிறிதென்னும் மேற்கோள் செலுத்த மடியாத உள்ளத்தையும் பொ 
ருளைப் பாதுகாவாது வழங்கும் வண்மையையும் வஞ்சியாது எதிர்நின்று கொல்லும் 
படையையுமுடைய சேரலாதனை எவ்வாறொப்பை ? மிக்க செலவையுடைய மண் 
டிலமே , நீ பகற்பொழுதை நினக்கெனக் கூறுபடுப்பை , தங்கள் மண்டிலத்திற்கு 
முதுகிட்டுப் போதி , தெற்கும் வடக்குமாகிய இடங்களில் மாறிமாறிவரீவை ; மலை 
யின் கண்னே வெளிப்படாதுகாப்பை ; அகன்ற பெரிய ஆகாயத்தின்கண்ணும் 
பகற்பொழுதுவிளங்குவை , பலகிரணங்களையும் பரப்பி --விறு ) 

மாறிவருதியென்பதற்கு இராசிதோறும் மாறிவருதியெனினுமமையும் . 
வீங்குசெலன்மண்டிலமே,வனாதி, இறத்தி ; 

வருதி , ஒளித்தி , மீ விசும்பின 
னும் பகல்விளங்குதி ; இக்குறைபாடெல்லாமுடைய நீ சேரலாதனை யாங்கன 
மொத்தியோவெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

ஒழுகவென்னுமெச்சம் , நுகருமென ஒருசொல்வருவித்து அதனோடு கட்டி 
பொறாது , துரப்ப எனநின்ற வினையெச்சங்கள் , ஒடுங்காவென்னும் பெயரெச்ச 
மறையோடு முடிந்தன . | இனி, பகல்விளங்கலை என்னும் பாட 
படத்திற்குத் திங் 
கண்மண்டிலமாக்கி , மாறிவருதி என்பதற்குத் தேயந்தும் வளர்ந்தும் வருதியென 
வும் பிறவும் அதற்கேற்பவுமுரைப்ப . 

ஆவு மானியற் பார்ப்பன மாக்களும் 
பேண்டிரும் பிணியுடை யீரும் பேணிக் 
3 தென்புல வாழ்நர்க் கருங்கப்னிறுக்கும் 

பொன்போற் புதல்வர்ப் பொஅ தீருகி , 
ரு) தெம்மம்பு கடிவிடுது நம்மாண் சேர்மின்ன 
6 மருத்தரப்பு கவலும் பூட்கை மத்திதம் 
கொல்களிற்று மீமிசைக் கொடிவிசும்பு நிழற்றும் 
ழெங்கோ வாழிய குடுமிதங்கோச் 


தன் 


मा 


கூ . 


> 


மே TOny . 


9. 0 : 


IX . 


வே . 


பயது . 


கோச் செந்நீர்ப் பசும்பொனென்பதற்குத் தமதரசாட்சியினது செவ்விய நீர்மை 

மாறிங்க 2 
புறநானூறு மூலமும் உரையும் . 

கது 
4 

V 
9 சந்நீர்ப் பசும்பொன் வயிரியர்க் கீத் 
2) முந்நீர் விழவினெடியோ 
பன்னீர்ப் பஃ 

பஃறுளி மண்லினும் 
ணையும் துறையும் , அவை. 
2 பாண்டியன்பல்யாகசாலை முதுகுதிப் பெருவத்தியை நெட்டிமையார் பாடி , 
(இ - ள் .) ஆலும் , ஆனின தியல்பையுடைய அந்தனரும் மகளிரும் ,நோயுடை 

2 
யீரும் , பாதுகாத்துத் தென்றிசைக்கண் வாழ்வோரதிய நுங்குடியிலிறந்தேரீர்க்குச் 
செய்தற்கரிய பிண்டோதகக்கிரியையைப்பண்ணும் பொன் போலும் பிள்ளைகளைப் 4 
பெறா தீரும் , எம்முடைய அம்பை விரையச்செலுத்தக்கடவேம் ; நீர் நுமக்கரனாகிய 
இடத்தை அடையுமென்று அறிகுறியைச்சொல்லும் மேற்கோளினையும் அதற் 
கேற்ற மறத்தினையுமுடைய, கொல்யானை மேலே எடுக்கப்பட்ட கொடிகள் ஆகா 
யத்தைநிழற்செய்யும் எம்முடைய வேந்தனாகியகுடுமி வாழ்வானாக ; ! தம்முடைய 
கோவாகிய சிவந்த நீர்மையையுடைய போக்கற்ற பசியபொன்னைக் கூத்தர்க்கு 
வழங்கிய முந்நீர்க்கடற்றெய்வத்திற்கெடுத்த விழாவினையுடைய * நெடியோனாலுள் 
தாக்கப்பட்ட நல்ல நீலாயுடைய பஃறுளியென்னுமாற்றின் மணலினும் பலகா 
லிம் .--( எ - று .) 

எங்கோவாகிய குமி , பஃறுளியாற்றின்மணலினும் பலகாலம் வாழியவெனக் 
கூட்டுக . 
* கொடி விரல்களிற்றுமென்பது , சினைவினைப்பாற்பட்டு எங்கோவென்னும் 
முதலொடு முடிந்தது ; கொடியால் விசும்பு நிழற்றுமென்றுரைப்பினுமமையும் ; 

. 


M 


ச 


க 


யாற்செய்த பசும்பொனென்பாருமுளர். முந்நீர்க்கண் வடிம்பலம்பநின்றானென் A 
வியப்பால் , நெடியோனென்றாரென்ப. யாற்று நீரும் ஊற்ஜரும் மழை நீருமுடை 
மையால் , கடற்கு முந்நீரென்று பெயராயிற்று. அன்றி. முன்னீரென்சோதி , நிலத் 
தீற்குமுன்னாகிய நீரென்றுமுனாப்ப . பிணியுடையீரும் புதல்வர்ப்பெரு தீருமென் 
னும் முன்னிலைப்பொரோடு ஆவும் பார்ப்பனமாக்களும் பெண்டிருமென்னும் 
படர்க்கைப் பெயர்கள் விபாய்வந்து , நும்மரண் சேர்மினென்னும் முன்னிலை வினை 
யான்முடி தல் ; " " செய்யு என் மருங்கினும் வழக்கியன் மருங்கினும் ” என்னும் அதி 
காரப்புறனடையாற் கொள்ளப்படும் . 
( 50. ) வழிபடு வொரைவல் 

படுவோரை வல்லறி தீயே 
கூறு 

யே - 2 ) 
3 கண்ட தீமை காணி 
4 னொப்ப நாடியத்தக வொறு 

13 ) 


20 


மெய் 


* உயர்ந்தோனாலென்றும் பிரதிபேதமுண்டு. 
+ தொல்காப்பியம் , சொல்லதிகாரம் , எச்சவியல் , சுஎ , 


/ 0 / 


Am 


80 


மே 


கசி 

புறநானூறு மூலமும் உரையும் . 
வந்தப் பொருந்தி முந்தை நிற்பில் 
நீண்டமுந் தணித்தியடையிற் பெரிதே 
தமிழ் கட் டானக் கமழ்கும் யூடிசில் 

வருநர்க்கு வரையா)வசையில் வாழ்க்கை 

7 மகளிரி மலைத்த லல்லது மள்ள, 
( 6) மலைத்தல் போகிய சித்தார் மார்ப ! 
இச் செய்தி ங்காவினைச்சேண்விளக் கும்புகழ் 
* 12 நெய்தலங்கான னெடியோம் ! 

| 
13. செய்தவர் தன் கயா, மேத்துகம் பலவே . 
திணையும் துறையும் அவை . 
/-) சோமன் நோதலங்கானல் இளங்கேல்ச்சுக்கள் வான்போது பால் 

சோழன் * நெய்தலங்கானல் இளஞ்சேட்சென்னியை ஊன்பொதி பசுங் 
தடையார் பாடியது , 

இ - ள் நின்னை வழிபுட்டொழுகுவோனா விலாயவறிவை ; பிறருடைய , 
குற்றஞ்சொல்லுவாரது வார்த்தையைத் தெளியாய் , நீர்மெய்யாக மனத்தானாராய் 
து அறுதியிடப்பட்ட கொடுமையை ஒருவன் பாற்காணின் , அதனை நீதி நூற்குத் 
தக ஆராய்ந்து அத்தீமைக்குத்தகத் தண்டஞ்செய்வை ; வந்து நின்பாதத்தையடை 
ந்து முன்னேற்பாராயின் , அவர்பிழைசெய்வதற்கு முன் நீ செய்யுமருளினும் 
அருள்பெரிதாக அவனரச்செய்யும் தண்டமும் தணிவை ; 7அமிழ்தத்தைத் தல் சுவை 
யால் வென்று உண்ணவுண்ண அமையாத மணங்கமழும் , தாளிப்பையுடைய அடி 
சிலை , விருந்தினர்க்கு மிகுதிகுறைபடாமல் வழங்கும் பழி தீர்ந்த மனைவாழ்க்கையை 
யுடைய பெண்டிர்முயக்கத்தால் மாறுபடுத்தலல்லது வீரர் போரான் மாறுபடுத்த 
லொழிந்த இந்திரவிற்போலும் மாலையையுடைய மார்ப , ஒருதொழிலைச் செய்து பின் 
பிழைக்கச்செய்தேமென்று கருதாத செய்கையையும் சேய்மைக்கண்ணே விளங்கும் 
புகழினையுமுடைய நெய்தலங்கானலென்னும் ஊரையுடைய நெடி யோய், அனுக 
வந்தேம்யாம் ; நின் பலகுணங்களையும் புகழ்வேமாக .-- எ - று . ) 
/ வழிபடுவோரை வல்லறிதியென்றது , அறிந்து அவர்களுக்கு அருள் செய்வை 
யென்பதாம் . ! பெரிதென்பது வினையெச்சக்குறிப்பாகலின் , ஆகவென ஒருசொல் 
வருவித்துரைக்கப்பட்டது. பண்டையிற்பெரிதென்பதற்கு நீ பண்டு செய்த கோ 
பத்தினும் பெரிதாகத் தணிதியென்றுரைப்பினுமமையும் . , 1 அடப்பட்டமையாத 
அமிழ்து போலும் அடி சிலென்றுரைப்பினுமமையும் .. 
. நெடிபோய் , பல எத்துவேமாக எய்தவந்தன மெனக்கூட்டுக . \ ( க 0 ) 
கக . ) அரிமயிர்த் திரண்முன் கை 

சாலிழை மடமனை கயர் ) 
வரிமணற் புனைபாவைக்குக்I 
A. குலவுச்சினைப் பூக்கொய்து 
* நெய்தலங்காலையென்றும் பிரதிபேதமுண்டு. 


கரு 


4 விண் 


டியது . 


// 
புறநானூறு மூலமும் உரையும் . 
கு ) தண்பொருளைப் புனற்பாயும் ! 

பனர் 
விண்பொருபுகழ் விறல்வஞ் 
7 பாடல்சான்று விறல்வேந்தனும்மோ 
சிவேப்புடைய வரண் கடந்து 

அப்பு அவர் புறம்பெற்றிசினே ) , 
)ெ புறம் பெற்று வயவேந்தன் 
// மறம் பாடிய பாடினியம்மே 
12 பேருடைய விழுக்கழஞ்சிற் 
13 சீருடைய விழைபெற்றிசினே ; 
14 பிழை பெற்று பாடினிக்குக் 

குரல்புணர்சீர்க் கொளைவல்பாண் மகனும்மே , என்வாங் 
16 கொள்ள ழற் புரந்த தாமரை 
17 வெள்ளி கா ராற் பூப்பெற் றிசினே. 

பூப்பெற் றிசினே. 3 
திணை - பாடாண்டிணை ; துறை - பரிசில்கடாநிலை .. 
சேரமான்பாலைபாடிய பெருங்கடுங்கோவைப் பேய்மகள் இளவெயினி பா 

இ - ள் .) ஐய மயிரையுடைய திரண்ட முன்கையினையும் , தூய ஆபரணத் 
தையுழுடைய பேதைமகளிர் வண்டலிழைத்த சிற்றிற்கட்செய்த பாவைக்கு வளை 
ந்த கோட்டுப்பூவைப்பறித்துக் குளிர்ந்த ஆன் பொருந்தத்து நீரின் கட் 

பாய்ந்து வி 
யாடும் வொனை முட்டிய புகழினையும் வென்றியை முடைய கருவூரின்கட் பாடுதற் 
கமைந்த வெற்றியையுடைய அரசனும் , பகைதெறம்) வேழ்மையையுடைய அரணை 
அழித்து வலியோடு எதிர்ந்தவருடைய புறக்கொடையைப் பெற்றான் . அப்புறக் 
கொடையைப் பெற்ற வலிய அரசன்து வீரத்தைபாடிய பாடினியும் ,தோற்றப் 
பொலிவுடை , சிறந்த பல கழஞ்சாற் செய்யப்பட்ட டின்மையையடைய அணி 
- கலத்தைப்பெற்றுள் இவ்வணிகலத்தைப் பெற்ற விறலிக்கு ( முதற்றானமாகிய தா ! 
லிலே வந்து பொருந்தும் அளவையுடைய பாட்டைவல்ல பாணனும் , விளங்கிய தழ 
லின் கண்ணே ஆக்கப்பட்ட பொற்றாடி ஜாயாகிய வெள்ளி நாராற்றொடுத்த பூவைப் 
பெற்றான் .-- எ - று .) 

பாடினி இழைபெற்றாள் ; பாணன் பூப்பெற்றான் ; யான் அது பெறுகின்றிலே . 
னெனப் பரிசில் கடாநிலயாயிற்று; இனி, இவள் பேயாயிருக்கக் கட்புலனாயதோர் 
வடிவுகொண்டு பாடினாளொருத்தியெனவும் , இக்களத்து வந்தோர் யாவரும் பரிசில் 
பெற்றார்கள் ; ஈண்டு நின்னோடு எதிர்ந்து பீட்டோரில்லாலம் யான் , எனக்கு உண 
வாகிய தசை பெற்றிலென் எனத் தான் பேய்மகளானமை தோன்றப் பரிசில் கடா 
யினாளெனவுங்கூறுவாருமுளர் . பாடினிக்கு ... பாண்மகன் என்பது , அதுவெ 
னுருபு கெடக் குகரம்வந்தது ; உயர்திணையாகலின் . பாடினிபாடலுக்கேற்பக் கொ 
ளைவல் பாண்மகனெனினுமமையும். எனவுக , "ஆக்கும் - அசையில் பெற்றின் 
மூன்றும் , படர்க்கைக்கண் வந்தன . 

** வேய்மகள் இளவீனியென்றும் பிரதிபேதமுண்டு. 


( கக ) 


12.31 
புறநானூறு மூலமும் உரையும் . 


கசு . 


ன 


3 


+ 


யது . 


2 


m 


F 


( க 2 ) 


க 2 .) / பாணர், தாமரை மலையவும் புலவர் 
11 , 

2 பூதுதல், யானை பொடு, புனைதேர் நண்ணவு 
3 டிற் னோ மற்றிது . விறன் மாண் கு 

மற்றி 
4 ஷன் ரகப் , பிறர் மண்கொண் 
ரு ) டினிய செய்தியின் னார்வலர் முகத்தே . 
திணை பாடாண்டிணை ; துறை - இயன்மொழி வாழ்த்து . 

( 
பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமிப் பெருவழுதிவை நெட்டிமையார் 

பாடி 
M 
( இ - ள் . பாண் பொற்றாமரைப்பூவைச் சூடவும் , புலவர் பட்டம் பொலிந்த 
மத்தகத்தையுடைய யானையுடனே , அலங்கரிக்கப்பட்ட தேரினை நிறுதற்கேற்ப 
அமைக்கவும், அறனோ? இவ்வாறு செய்தல் வென்றிமாட்சிமைப்பட்ட குடுமி , வேற் 
ரசருடைய நிலத்தை அவர்கிகின்னாவாகக் கொண்டு நின்னுடைய பரிசிலரிடத்து 
இனியவற்றைச்சொல்வை .--14 - று . ) 

குடுமி , பிறர்மண் , இன்னாவாகக்கொண்டு , மலையவும் பண்ணவும் நின் ஆர்வலர் 
முகத்து ,இனியசெய்வை ; இது நினக்கு அறனோ ? சொல்லுவாயாகவெனக் கூட்டி 
வினைமுடிவுசெய்க 

மற்று - அசைநிலை . 

இது , பழித்தது போலப் புகழ்ந்ததாகக்கொள்க 
TM ( க..)/ இவ்னியா சென் குவை யாயி 

யினிவ 

னிவனே 
* புலிநிறக் கவசம் பூம்பொழி சிதைய 
3 வெய்களை கிழித்தபக்ட் ழின் மார்பின் 
மறலி யன்ன களிற்று மிசை யோனே 
ரு ) களிறே , முந்நீர் வழங்கு எவாய் போலவும் 
( பன்மீனாப்பீட் டிங்கள் போலவு 
சுறவினத் 

தன்ன வாளோர் மொய்ப்ப 
8 பிரீ இயோ ரறியா அமைந்துப் 
9 கோயில னாகப் பெயர்ககிலம்மா! 
க 0) பழன மஞ்ஞை யுகுத்த பீலி 
1 / கழனியழவர் சூட்டொடு 

தொகுக்குங் 
12 கொழுமீன் விளைந்த கள்ளின் 
18 விழுநீர் 

வேலிண்டு கிழ வோனே . 
திணை - பாடாண்டிணை ; துறை - வாழ்த்தியல் . 

சோழுனீழடித்தலைக்கோப்பெருநற்கிள்ளி கருவூரிடஞ்செவ்வானைக்கண்டு சேர 
மானந்துவந்கோலிரும்பொறையொடு, வேண்மாடத்துமேலிருந்து உறையூர் ஏணி 
ச்சேரிழடமோசியார் பாடியது . 

( இ - ள் . ) இவன் யாரென்று வினவுவாயாயின் , இவன் முன், புலியினீது தோ 
லாற்செய்யப்பட்ட மெய்புகுக்ருவி பொலிந்த கொளுத்தறி எய்த அம்புகள் போழப் 


2 


ட 


ன்றே , 


து 


வயலிடத்து, மயிலுதிர்த்த பீலியை ஆண்டுள்ள உழவர் நெற்கட்டுடனே திரட்டும் 

புறநானூறு மூலமும் உரையும் 
பட்ட பரந்துயர்ந்த மார்பினையுடைய கூற்றம் போன்ற களிற்றின் மேலோன் 
- 

இச 
தகளிறுதான், கடலின்கண்ணே இயங்கும் மரக்கலத்தையொப்பவும் பலமீனினது 
நடுவேசேல்லும் மதியத்தையொப்பவும் சுதவினினத்தையொத்த வாண்மறவர்சூழத் 
தன்னை மருவியாகணியறியாது மதம்பட்டது. 
விதியபாகரையறியாது மதம்பட்டது ; இவன் நோயின்றிப் பெயாவானாக , 

18 
e கொழுவிய மீனையும் விளைந்த கள்ளையுமுடையம் மிக்கநீராகிய வேலியையுடைய 
சாட்டையுடையோஷ்-( எ - று. ) 
ரா . களிற்றுமிலையோனாகிய இவன் , யாரென்குவையாயின் , நாகிேழவோன் ; 
இவன்களிறு மதம்பட்டது ; அதனால் , இவன் நோயின்றிப்பேயர்கவெனக்கூட்டி 
வினை முடிவுசெய்க ) 
V களிற்றுக்கு , நாவாயோடு , உவமை எதிர்ப்பபையைக் கிழித்தோடலும் , திங்க 
ளோடு,உவமை,வானோர் குழத்,தன் தலைமைதோன்றச் செல்லுதலுமாகக்கொள்க. 
1 இல் - விழைவின் கண் நின்றது . 

பெருநற்கிள்ளிகளிறு , கையிகந்து பகையகத்துப் புகுந்தமையான் அவற்குத் 
தீங்குறுமென்று அஞ்சி வாழ்த்தினமையால் , இது வாழ்த்தியலாயிற்று ; இவற்குத் 
தீங்குறின் நமக்குத்தீங்குறுமென்னுங்கருத்தால் , நோயிலனாகிப் பெயர்கவென்றா 
ராயின் , வாழ்த்தியலாகாது ; துறையுடையானது பாட்டெனவுணர்க . ( கங ) 
(கீச .)கடுங்கண்ண கொல்களிற்றாற் 
* 

( 
காப்புடைய வெழு முருக்கிப் ,.. 
3 பொன்னியற் புனைதோட்டியான் 
4 முன்பு துரந்து , சமந்தாங்கவும் 

( 2 ) 
எருடைத்த குண்டக 
நீரழுவ ,நிவப்புக் குறித்து 
7 நிமிர்பரிய மாதாங்கவும் , 140 
இரவஞ் சேர்ந்த புறத்தை தேர்மிசைச் 
9 சாப் நோன்ஞாண்ண் விடுக்கொள வழங்கவும் 
க ) பரிசிலர்க் கருங்கல நல்கவுங் தரிசில் 
// வலிய வகுகின் ருடோய் ) 
2 புலவுநாற்றத்தபைந்தடி 
13 பூரர்திறந்த புகைகொளி இ யூன் றவை 
4. கறிசோறுண்டு வருத்து தொழிஒல்ல.தும் 

பிறிதுதொழிலறியா வங்கல னன்று 
மெல்கிய பெரும் தாமே நல்லவர்க் 
சாரண்ங்காகிய மார்பிற் பொருநர்க் 

கிருநிலத் தன்ன கோன்மைச் 
19 செருமிகு சேஎய்திற் பாடுநர் சையே . 


ரு பாரு 


131 


க்கை 


19 


கஅ . 


2 
+ 
புறநானூறு மூலமும் உரையும் . 
தீணை - அது , துறை - இயன்மொழி . 

சேரமான் செல்வக்கடுங்கோவாழியாதன் கபிலர்கைப்பற்றி மேல் பயவா 
மால் நுங்கை எனக் கபிலர் பாடியது . 

14 

வன்கண்மையையுடைய கொலையானையாலே காவலையுடைய கணைய 
மாத்தை முறித்து இரும்பாற்செய்யப்பட்ட அழகுசெய்தி ,அங்குசத்தால் முன்னர்க் 
கடாவி , அது செய்யும் வினையைப் , பின்வேண் டுமளவிலே பிடிக்கவும் , வலிய நிலத் 
தைக், குந்தாலியால் ,இடித்துச்செய்த குழிந்த கிடங்கின்கண் நீர்ப்பரப்பினது , ஆழ 
மாகிய , 

உயர்ச்சியைக் கருதி , அதன் கட்செல்லாமல் விதைத்த செலவினையுடைய 
குதிரையைக் குசைசாங்கி வேண்டுமளவிலே, பிடிக்கவும் , அம்பறாத்தூணிபொருக் 
திய முதுகையுடையையாய்த் தேர்மேலேநின்று வில்லினது வலியநாணாற்பிறந்த 
வடுப் பொருந்தும் படி அம்பைச் செலுத்தவும் , பரிசிலர்க்குப் பெறுதற்கரிய அணி 
கலங்களை அளிக்கவும் , தலைவ , ஓலியவாகும் , நின் முழந் தாளைப் பொருந்திய பெரிய 
( கைகள் ; புலானாற்றத்தையுடையவாகிய செவ்வித்தடியைப் பூநாற்றத்தவா கிய யுகை 
யைக் கொளுத்தி அமைத்த ஊனையும், துவையையும் கறியையும் சோற்றையும் 
உண்டு வருந்துஞ்செயலல்லது வேறுசெயலறியாவாகலான் , அவைதாம் , பெரிதும் , 
மெல்லியவாயின் , பெரும் பெண்டிர்கட்கு ஆற்றுதற்கரிய வருத்தமாகிய மார்பினை 
யும் பொருவார்க்குத் துளக்கப்படாமையிற் பெரியநிலம் போன்ற வலியினை யுமு 
டைய போரின் கண்ணே மிக்க சேயையொப்பாய் , நின்னைப்பாடுவாருடைய கை 
கொளீஇயென்னுமெச்சம், அமைத்தவென்னும் , ஒருசொல்வருவித்து முடிக் 

; 
னொருமுடிப்பினும் அமையும் . உ 

உண்டென்பது , பொதுகினை யன்றேனும் 
யொழிந்தவற்றிற்கெல்லாம் சேறலின் , பன்மை பற்றி அமைத்துக்கொள்ளப்படும் ; 
ஊன் துவை கறியொடு கூடிய சோற்றை உண்டென் 

ப்பினும் அமையும் ; 
A* இதனைப் பொது வினையென்றுரைப்பாருமுளர் . 
குரிசில் , பெரும் , சேஎய் , வலியவாகும் , நின்கை நிற்பரடுநர்கைதாம் மேல் 

, 
லியவாகுமெனக்கூட்டுக 
இனி , மாதாங்கவுமென்பதற்கு அகழியைக் 

பதற்கு அகழியைக் கடக்கப்பாய்தற்குக் குதிரைக் 
குசையைத்தாங்கி எடுத்து விடவு மென்றுரைப்பாருமுளர் . 

திருமூலர் . பாடுநெகெனத் தம்மைப் 
படர்க்கையாகக்கூ 

கக்கூறினார் 
தம்கையின் மென்மையது இயல்புகூறுவார் , அரசன் கையின் வலிய இயல் 
புங்கூறினமையான் , இஃது , இயன் மொழியாயிற்று 

( கச ) 
( கரு .) கடுந்தேர் குறித்தத 
குள்ள லாங்கண் 

ஈள்ள 
வெள் வாய்க் கழுதைப்புல்லனம் பூ 

பாழ் செய்தனையவர் நனந்தலை நல்லெயில் 
* இப்பரட்டின் முதலாகத்தை , மக்கட்பாடாண்டிணைக்குரிய இறையாகிய 
மன்னெயில்ழித்த மண்ணுமங்கலத்திற்கு உதாரணமாகக்காட்டினர் நச்சினார்க்கினி 
வர் தொல் பொரு , புறத்திணையியல், கூசு - ம், சூத்திரவுரை ). 


V 


க 


| 


யாபல் கொலம்லா 


1 . 


புறநானூறு மூலமும் உரையும் . 
புள்ளின் மிமிழும் புகழ்சால் விளைவயல் 
வெள்ளுளைக் கலிமான் கவிகுளம்புகள் 
சேர்வழிக் கினை நின் செவ்வர் தேளத்துத் - 
துளங்கியலாம் , பணையெருத் 
உபாவடியாற் செறனோக்கி , 
9 எனளிறுமருப்பிற் களிறவர 
க காப்புடைய கயடிட்டியினை 
// யன்ன , சீற்றத்தனையை யாகலின் 
12 விளங்கு பொன் னெறிந்த நலங்கிளர் பலகையொடு 
13 நிழல்படு நெடுவேலேந்தியொன்னார் 
14 நொண்படைக் கடுந்தார் முன்புதலைக் கொண்மார் 
கரு ) நசைதீர வந்தோர் நசைபிறக் கொழிய 
16 வசைபட வாழ்ந்தோர் ,பலர்கொல் புரையின் ) 
17 

னற்பனுவனால் வேதத் 
18 தருஞ்சீர்த்திப் பெருக்கணுறை 
19 நெய்மவியாவுதி பொங்கப் பன்மாண் 
உ ) வியாச் சிறப்பின் வேள்வி பற்றி , 
* 21 யூப நட்ட வியன்களம் பலசொல் ? 
23 விசிபிணிக் கொண்ட மண்கனை 

படினி பாடும் வஞ்சிக்கு 
குட நாடல சான்ற மைந்தினோம் ,நினக்கே . 
திணையுந் துறையும் அவை 
பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமிப் பெருவழதியை நெட்டிமையார் பாடி 


முழவிற் 


7 


ள 


ன்னுன 


பகைவர் 


விரைந்த தேர், குழி 

தெருவின் கண் 

ண வெளிய வாயையுடைய 
( யே புல்லிய இரையைப் பூட்டி உழுது பாழ்படுத்தினை , அவருடைய 
அகலிய இடத்தையும் 

-தீதையுடைய நல்ல அரண்களை புள்ளினங்களொலிக்கும் புகழமைந்த , 
விளைகழனிக்கண்ணே வெளிய யொட்டமணிந்த 
மனஞ்செருக்கிய குதினாயி 
னுடைய 
கவிந்த குளம்புகள் தாவத் ரேதேரைச் செலுத்தினை 
* தேயத்துக்கண் அசைந்ததன் மையோடு பெரியாழுந்தினையும் சேந்த படியோடு 
வெகுட்சி பொருந்திய பார்வையினையும் விளங்கிய கோட்டினையுமுடைய களிற்றை 
அப்பகைவருடையனவாகிய காவலையுடைய வாழிக்கட்டி வித்னை ;அப்பெற் 
* றிப்பட்ட சினத்துடனே. அதற்கேற்ற 
செய்கையையை 

கையையடையைர் ஆகவான் , விளங்கிய 
இரும்பாற் செய்யப்பட்ட ஆணியும்பட்டமும் 

அமைப்பு 

அழகுமிக்க பலகையுடனே , 
| நிழலுண்டாகிய , நெடிய , வேலை எடுத்துப் பகைவர், ஒள்ளிய படைக்கலங்களை 
யுடைய நினது விரைந்த தூசிப்படையின் வலியைக் கெடுத்தல் வேண்டித் 

ன் வலியைக் கெடுத்தல்வேண்டித்தும் ஆசை 


2 


பல ? 
உ o புறநானூறு மூலமும் உரையும் .. 
கொலோ. வந்தோர் அவ்வாசை பின் ஒழிய வசையுண்டாக உயர்வும் தோர் 
பலரோ ? குற்றமில்லாத நல்வு தரும்நூலினும் நால்வகைப்பட்ட வேதத்தினுஞ் 
சொல்லப்பட்ட எய்தற்கரிய பிக்கபுகழைமுடைய சமிதையும் பொரியும் முதலாகிய 
பெரிய கண்ணுரையோடு நெய்மிக்க அகை போன்மேற்கினாப் மொட்சிமைம் 
பட்ட கெடாத் தலைமையையுடைய யாகங்களை முடித்துத் தான் நடப்பட்டு 
பொருத்தி வலித்துக்கட்டுதலைப் பொருந்திய மரர்ச்சனை செறிந்த தண்ணுமைலிய 
விறலிபாடும் மேற்செவலிந்த ஏற்ப , ஆராய்தலமைந்த 

லமைந்த வலியையுடை 
யோய் , நினக்கு.--(எ.--.) 

பூட்டி என்னும் வினையெச்சத்திற்கு உழுதென்னுஞ்சொல் தந்துரைக்கப்பட் 
டது . கற்பனுவலாகிய நால்வேதமென்பாருமுளர். ( நற்பனுவல் கால்வேதத்து 
வேள்வியென இயையும் . ! 

பெரும் , மைந்திஜேய் , பாழ் செய்தனை ; தேர்வழங்கினை ; கயம்படி யினை ; ஆக 
லின் , நினக்கு ஒன்னாராகிய வசைபடவாழ்ந்தோர் பலர்கொல் ? யூபம் நம் வியன் 
களம் பலகொல் ? இவற்றுள் , யா பலகொல்லோவெனக்கூட்டி வினை முடிவு செய்க 

விளங்குபொன்னெறிந்தகென்பதற்கும் கண்ணுடிதைத்தவெளிலும் அமை 
யும் . தார் முன்பு தலைக்கொண்மாரென்பதற்குத் தாரை வலியால் தலைப்பட வெனி 
னும் அமையும். புரையாற்புனுவலென்பதும் பாடம், யாபுலவென் இவ்விரண் 
டின் பெருமையும் கூறியவாறு . 

இவை எப்பொழுதுஞ்செய்தல் இயல்பெனக்கூறினமையின் , இயன் 
மொழியாயிற்று 
( கசு.) வினையாட்சியாகப் பாவியொடு 

மழையூருவின தோல்பாட்டு 
3 முனை மருங்கத் தலைச் சென்றவர்! 
4 விளைவால் கவர் பூட்டி ) 


um ? 


மணமாம் விற்காகக் 


|7 


னைத் 


கடிதுறை பார்க் களிறு 

உறுப் 
7. பெல்லுப்பட விட் 

தி விளக்கஞ் 
செல்சுடர் ஞாயிற்று . செக்கரிற் றோன்லங்க 

புலங்கெட விறுக்கும் வரம்பி 
கா துணைவே படாச் செருவென்றிப் 
ர் புலவுவாட் புலர் சாந்தின் 
முருகற் சீற்றத் துருகெழு குரிசி , 
மயங்குவள்ளை மலராம்பற் 
பனிப்பகன்றைக் கனிப்பாகம் 

கரும்பல்லது காடறியாப் 
16 பெருந்தண்பணை பாழாக 


16. 17 


உக 


3 


8. நாம நல்லமர் கெளரி யூட்டி 

என் களில் 
புறநானூறு மூலமும் உரையும் . 
வோராங்கு 
திணை - வஞ்சி ; துறை - * மழபுலவஞ்சி 
சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ள 

பட்ரங்கண்ணலூர் 
பாடியது . 

( இ - ள் . பேனிற்கு நன்மையையுடையவாகிய விளைந்த குதிரையுடனே 
முகில்போலுநிறத்தையுடைய பரிசையைப் பரப்பி , 3 முனையடங்கலங்க மேற்செ 
ன்று , அவரது நெல்விளை கழனியைக் கொள்ளையூட்டி ,மனையிடத்துமாமே விறகாகக் 
காவற்பொய்கைகளின் நீரிலே களிற்றைப் படிவித்து, விளக்கமுண்டர்கவியப் 
பட்ட நாடுசுடுநெருப்பினது ஒளிதான் விடுகின்ற கதிரையுடைய ஞாயிற்றினது 
செக்கர்நிறம் போலத் தோன்றி இடமில்லையாகச் சென்றுவிடும் எல்லையில்லாத பர் 
யினையும் , துணைப்படை வேண்டாத போர்வெற்றியினையும் , புலானாறும் வாளினை 
யும் , பூசிப்புலர்ந்த சாந்தினையும் , முருகனது வெகுசிபோலும் , வெகுட்சியினையு 
முடைய உட்குப் பொருந்திய தலைவ ஒன்றோடொன்று கலந்த வெள்ளையையும் மலர் 
ந்த ஆம்பலையும் குளிர்ச்சியையுடைய பகன்றையையும் பழத்தையுடைய பாகலையு 
முடைத்தாகிய கரும்பல்லது பிறிது காடறியாத பெரிய மருதம் பாழாக்க் கால்லை 
யுடைய நல்ல நாட்டை ஒள்ளிய தீயை ஊட்டி ஆஞ்சத்தக்க நல்ல போரைச் செ 
ய்ய , கோ கருத்திற்கேற்ப ஒருபெற்றிப்படப்பொருத்தல் , பெரும், நின்னுடைய களி 
றுகள் .-- எ - று .) 

V தோல்பாப்பியென்பது முதலாகிய வினையெச்சங்களை இறுக்குமென்னும் பெய 
ரேச்சவினை யொடு முடித்து , அதனைத் தானையென்னும் பெயரொடு முடிக்க . ! 
கற்றண்பணையென் இயையும் . 1 எல்லுப்படவிட்ட சுடுதயென்றதனைத் தானைக்கு 
அடையாக்குக. கவர்பூட்டியென்பதற்கு விரும்பிக்கொள்ளையூட்டி யேனவும் , புலங் ) 
கொடவென்பதற்கு நாட்ழியவெனவும், அலவுவாளென்பதற்குப் புலாலுடையவா 
ளெனவும் உரைப்பினும் அமையும் . 

"குரிசில் , தெரும , - அமர்செய்ய, நின் களம் ஓரங்குமலைறேனவென வினை 
முடிவு செய்க . 

பாகல் - பலாவென்று உரைப்பாருமுளர் , 
ஏமான்னாடொள்ளெரியூட்டியென் றதனால் , இது மழபுலவஞ்தியாயிறது (கசு ) 
( கா .) தென் குமரி 

ன் குமரி வட்பெருங்கம் , 
2 ணகுடகட் லாவெல்லை 

3 குன்று மலை காடுநர் 
( 4 டொன்று 

4 டொன்று பட்டு வழிமொழியக் 
* இப்பாட்டினை , எரிபாந்தெடுத்தலென்னும் துறைக்கு உதாரணம் கேக்காட் 
டினர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு, புறத்திணையியல் , -ம் சூத்திரவுரை) . 


7 


, 


அ 


20 


ரே 

17 . 
புறநானூறு மூலமும் உரையும் . 
கு ) கொடிதுகடிந்து கோஜிருத்திப் 

படுவதுண்டு பகலாற்றி 
7 யினிதுருண்ட சுடர்நேமி 
சி . முழுதாண்டோர் வழிகாவல் 

குலை யிறைஞ்சிய கோட்டானா- 
க 0 ) யகல்வயன் மலைவேலி 
// கிலவுமணல் வியன் கானம் 
12 றெண்கழிமிசைச் சுடர்ப் 
14 ரண்டொண்டியோரதடொருக - 
14 மாப்பாம்பின் பொறை போற்றாது 
கரு ) நீடுகுழி யகப்பட்ட 
16பீடுடைய வெறும் முன்பிற் 
17 கோடுமுற்றிய கொல்களிறு 
18 நிலைகலங்கக் குழிகொன்று 
19 கிளைபுகலத் தலைக்கூடியாங்கு 
20) நீபட்பு வருமுன்பிற் 
21 பெருந்தளர்ச்சி பலருவப்பப் 
28 பிறிது சென்று மலர் தாயத்துப் 
23 பலர் நாப்பண் மீக்கூறலின் 
24 துண்டாகிய வயர்மண்ணுஞ் 
உரு) சென்று பட்ட விழுக்கலனும் 
26 பெறல் கூடுமிவ்னெஞ் சுநப்பெஜினெனவும் , 
27 மேந்து கொடி யிறைப்புரிசை 
28 விங்குசிறை வியவகுப்பம் 
29 9 

ழந்துவைகுது மினின்மிவன் 
உடை ன்று கோக் கின்ன பொதெனவும் , - 
33 காண்கு வந்திசிற் பெரும் வீண் 
24 மழையென் மருளும் பஃறோன் மலையெனத் 
கூடு ) தேனிறை கொள்ளு மிரும்பல் யானை 

லுந ருட்க வீங்கிக் கடலென 
வானீர்க் கூக்குந் தானையா 
கடுவொடுங் கெயிற்றாவுத்தலை பனிப்ப 

இடியென முழங்கு மாசின் 
சம வரையா வீகைக் குடவர் கோவே ! 


புக 


38 


33 


173 ) 


- 


2 . 


வலியுடனே புகழை வாழ்த்திக் 
Am / காவல, பொருந , பெரும , கோவே,, 

புறநானூறு மூலமும் உரையும் 
திணை வாகை ; துறை - அரசவாகை ; இயன் மொழியுமாம் . 

MY 
பாண்டியன் தலையாலங்கானத்துக் செருவென்ற நெடுஞ்செழியனாற் பிணியிரு 
ந்த யானைக்கட்சேய்மாந்தரஞ்சோலிரும்பொறை விலிதிற் பொய்க்கட்டிலெய்தினா 
ஊனக் * குறுங்கோழியூர் 

கிழார் பாடியது . 
இ - ள். தென்றிசைக்கட் கன்னியும் வடதிசைக்கண் இமயமும் கீழ்த்திசைக் 
கண்ணும் மேற்றிசைக்கண்ணுங் கடலும் எல்லையாக நடுவுப்பட்ட நிலத்துக் குன்றும் 
மலையும் காடும் நாடும் என இவற்றையுடையோர்ஒருபெற்றிப்பட்டி வழிபாடு 

எழிலைப்போக்கிக் கோலைச் செவ்வி தாக்கி ஆறிலொன்றாகிய இறையை 
உண்டு, நடுவுநிலைமையைச்செய்து தடையின்றாக , உருண்ட ஒளியையூடைய சக்கரத் 
தால் நிலமுழுதையும் ஆண்டோாது மரபைக் காத்தவனே தலை தாழ்ந்த தோட் 
புக்க தெங்கினையும் அகன்ற கழனியையும் , மலையாகிய வேலியையும் 

வேலியையம் நிலாப்போ 
ன்ற மணலையடைய ஆதன்ற கடற்கரையையும் தெளிந்த கழியிடத்துத் தீப்யோ 
லும் பூவினையுமுடைய குளிர்ந்த தொண்டியிலுள் ளோருடைய அம்பொருந் 2 
படுக்குங்குழிமேற்பாவின பாவைத் தன்மனச்செருக்காற் பாதுகாவாது ஆழத்தால் 
நெடியதழியின்கண்ணே , அகப்பட்ட பெருமையையுடைத்தாகிய மிக்சவியையு 
டைய கொம்- முதிர்ந்த கொல்லுங்களிறு அதன் நிலை சரியக் குழியைத்தூர்த்துத்தன் 
னினம்விரும்பத் தன்னினத்திலே சென்று பொருந்தினாற்போன் பொறுத்தற்கரிய , 
வலியாற்புகையை தியா தியேற்று பெரியதளர்ச்சி நீங்கப்பெறு தொருசூழ்ச்சியாற் 
போய்ப் பலருமகிழப் பரந்த உரிமையையுடைய இடத்தின் நின் கழ்றத்தார் பலர் 
க்குநடுவே உயர்த்துச்சொல்லப்படு தலால் , செழியனற்பிணிப்புண்பதற்கு முன்பு 
என்ஹாவழிக்கப்படப் பின்பு தம்பரசுவௌவாது நின்வாவுபார்த்திருந்த பாசர் 
பக்ம தாய் , இவனாற்கொள்ளப்பட்டு உண்டு படிப்பட்டுப்போந்த மேம்பட்ட நிலமும் 
இவன்பாற்கியன்றுற்ற சீரிய அணிகலமும் கிடைத்தலுண்டாம் , அவனது நெஞ்சு 
நமக்கு உரித்தாகப் பெறினென நினைதும் , நின்வாஷார்த்திராது தம்மரசுவௌ 
விய பகைவா எடுத்தகொடியையுடைய உயர்ந்த மதிலையும் மிக்க காபாடும் அகழும் 

முதலாய கருவலையுடைய அதலிய அரணினையும் நாம் இனி இழந்து தங்கு வேம் , 
30 இவன் நம்மை வெகுண்பொர்த்தான் மிகவென நினைந்தும் வகை வேந்தர் ஏவல் 

,நின 
33 காண்பேனாகவந்தேன் ;"ஓப்னும / திரண்ட கிலெனக் கருதி மயக்கும் பலபரிசைப் 
படையினையும் , மலையென்று கருதித் தேனினந்தங்கும் பெரிய பல பாணையினையும் , 
மாறுபடுவோர் அஞ்சும்படி பெருத்தலாம் கடலெனக் கருதி மேகம் நீர் முகக்க மேற் 
கொள்ளும் படையினையும் அமையாது கஞ்சுக்ரக்கும் பல்லினையுடையவாகிய பாம் 
பினது தலை நடுங்கும்பரிசி இடியென்று கருத முழங்கும் முக்சினையும் , எல்லார்க்கும் 
எப்பொருளும் வரையாது கொடுக்கும் வண்மையையுமுடைய குடநாட்டார் வேந் 
தே .- ( எ - று.1 
வினை முடிவுசெய்க . 

s 


ன் 


தி 


f 


* குறுங்கொளியூர்கிழாரென்றும் பிரதிபேதமுண்டு. 


/9.7 


விய 


) 


நீ 


-கழியென்றும் பாடம் . 
புறநானூறு மூலமும் உரையும் . 
குன்றென்றது , சிறுமலைகளை ; அன்றி , மணற்குன்றென்று நெய்தனிலமாக்கி 
எனை மூன்றோடுங் கூட்டி , நானில் த்தோருமென்று உனாப்பாருமுளர் . அடு 
பொருகவென்றது , வேந்தற்கு வெளிப்படையாய் நின்றது . தளர்ச்சியேன் பதன் 
பின் நீங்கவென ஒருசொல் தந்தது . அருமுன் பிற் .......... விறிது சென்று 


என்பதற்கு முன்பாலே தளர்ச்சி விறிதாகப் பலருவப்பச் சென்றெனினும் அமை 
யும் ; அன்றி முன்பின் தரக்ச்சி பிறிதாகச் சென்றென்று உரைப்பர் ருமுளர் . 
ஆனாது முழங்கும் முரசென்க. 

( கிஎ ) 
( கவு . ) முழங்கு முந்நீர் முழுவதும் வளை இப் , 

பரந்து பட் வியன்ஞாலம் ) 
தாளிற் பிறந்து தம்புகழ் நிறீஇ 
யொருதா மாகிய வுரவோ ரும்பல 

! 
லொன்று பத் தாக்கிய, கோடிகளைடை , யிரீஇய 
பெருமைத் தாகநின்னாயடானே 
நீர்த்தாழ்ந்த குறுங்காஞ்சிப் 
பூக்க தூ உமினவாளை 
நுண்ணற் பருவ 

ஏற் பருவராற் 
க 0) * குரூஉக்கெடிற்று குண்டக்ழி 

வானுட்கும் வடி நீண்மதின் 
மல்லன்மூதூர் வயவேங்க 

தே ) 
செல்லு முலகத்துச் 
செல்வம் வேண்டினும் 

ஞாலங் காவலர் தோள் ஆலி ,முருக்கி ) 
ரு பொரு 
யொரு நீயாகல் வேண்டினுஞ்சிறந்த 
நல்லிசை நிறுத்தல் வேண்டினு மற்றதன் 
பகுதிகேளினி,நித்தியாள ! 
நீரின் தமையா யாக்கைக் கெல்லாம் 
முண்டி கொடுத்தே 

இத்தோ, ருயிர்கொடுத்தோரே ! 
உ 0) யுண் 

ண்டி முதற்றே யுணவின் பிண்டம் 
ணவெனப் படுவது , நிலத்தொடு நீரே 
ரூ. நிலனும் புணரி, யோரீண் 
ஒடம்பு முயிரும் படைத்திசினோகேப் 

வித்திவானோக்கும் புன்புலங் கண்ணகன் 
ரு வைப்பிற் றாயினு நண்ணி யாளு 

றைவன் நாட்டு வாதேயதன் 

போர்ச் செழிய நிகழாது வல்லே 
நில்லனளி மருங்கி, னீர்நிலை பெருகத் 
* 


முன் 


es 


V 


ஆ 


al. 


எள் 


1 


ளாதோராதலால் , செ * 

*இவட் தாள்வாக்குதலும் 
, நிலனெளிமருங்கின் நீந்திலைபெரு 

புறநானூறு மூலமும் உரையும் . 
29 தட்டோ ரம்ம விவட்டட் டோரே ; 
-கன்னா தோரிவட் டன்னா தோரே. 
திணை - போதுவியல் ; துறை - முதுமொழிக்காஞ்சி . 
பாண்டியன் நெடுஞ்செழியனைக் குடபுலவியனர் பாடியது : 

- ஒலிக்கின்ற கடலானது , முழுதுஞ் சூழப்பட்டுப் பாந்துகிடக்கின்ற 
அகன்ற உலகத்தைத் தமது முயற்சியாற் கொண்டு தம்முடைய புகழை உலகத்தின் 
கண்ணே நிறுத்தித்தாழேயகண்ட , வலியோருடைய வழித்தோன்றிஜேய், ஒன் 
றைப் பத்து முறையாக அடுக்கப்பட்டதாகிய கோடியென்னும் எண்ணினைக்கடை 

ணாக இருத்திய சங்கு முதலாகிய பேரெண்ணினை ஆடிைத்தாக, நினது வாழ் 
நாள்; ரீன் கீண்ணே உறத் தாழ்ந்த குறிய காஞ்சியினது பூலைக்க வரும் இனமாகிய 
வாளையினையும் நுண்ணிய ஆரவின டிம் பாரிய வராலினையும் பேறமுடைய கெடித் 
றினையுமுடைத்தாகிய குழிந்த கிடங்கினையும் வானமஞ்சும் திருந்திய நெடியம் 
லையுமுடைத்தாகிய ளவியீ பழைய ஊரினையுடைய வலிய 

வலிய வேந்ே நீ சோகக் 
கடவ மறுமையுலகத்தின் கண் , அகருஞ் செல்வத்தைவிரும்பினும்உலகத்தைக் 
காப்பானது தோள்வலியைக் கெடுத்து ஒருவனுமே தலைவனாத்ல விரும்பினும் , 
மிக்க நல்ல புகழை , இவ்வுலகத்தே நிறுத்து தலை விரும்பினும் , அவ்வேட்கைக்குத் 
தக்க செய்கையைக் கேட்பாயாக , 

இப்பொழுது , பெரியோய் நீரை இன்றியமை 
யாத உடம்பிற்கெல்லாம் உணவு கொடுத்தவர்கள் உயிரைக் கொடுத்தார் உணவை 
முதலாகவுடைத்து , அவ்வுணவாலுளதாகிய உடம்பு ; ஆதலால் ,உணவென்று சொல் 
லப்படுவது நிலத்தோடு கூடிய நீர் அக் நீரையும் நிலத்தையும் ஒரு வழிக்கட்டினவர் 
கள் இவ்வுலகத்து உடம்பையும் உயிரையும் படைத்தவராவர் நெல்ழ்தலாயவற் 

ற )வித்தி மழையைப்பார்த்திருக்கும், புல்லிய நிலம் , இடமகன்ற நிலத்தையுடைத் 
தாயினும் அது பொருந்தியாளும் 

அரசனது முயற்சிக்குப் பயன்படாது ; ஆதலால், 
7 கொல்லும் போலாயுடைய செழி , இதனைக் கடைப்பிடித்து விரைந்து நிலங்குழி 
ந்தவிடத்தே நீர்நிலைமிகும் பரிசு தளைத்தோர் , தாஞ்செல்லுமுலகத்துச் செல்வமுத 
லாகிய மூன்றினையும் ,இவ்வுலகத்துத் தம் பேரோடுதளைத்தோராவர் ,அந்நீரை 
யாதவர் , இவ்வுலகத்துத் தம் பெயலாத் தளையாதோர்.---- 2 ) 

இதனால் , நீயும் , நீர்நிலைபெருகத் தட்கவேண்டுமென்பது கருத்தாகக்கொள்க. 
மற்றும் , அம்மலும் - அசைநிலை . விணவின்பிண்டம் உண்டி முதற்றாத்லான் , உண்டி 
கொடுத்தோர் உயிர்க்காகத்தோரென மாறிக்கூட்டுக . ) தள்ளாதோர் இவட்டள் 
துரைப்பாருமுளர் . தட்டர் ரென்பதற்குத் தம் பெயதை, கரைத்தோரெனினும் 
அமையும் . 
5. நீரும் நிலனும் புணரியோர் உடம்பும் உயிரும்படைத்தோரெனவே செல்லு 
முலகத்துச் செல்வமும் , வித்திவானோக்கும் புன்புலம் இறைவன்றாட்கு உதவாதென 
வே நீர்நிலைபெருகத்தட்டலால் வானோக்கவேண்டாம் நன்புலம் , இறைவன்றாட்கு 
கத் தட்டோர் இவட்டட்டோரென வே நல்லில் சநிறத்தலும் கூறப்பட்டன. 

- 


களை 


| 


ச 


2 


- ~ 


| 



11 



உசு புதிநானூறு மூலமும் உரையும் . 
நீர்நிலை பெருகத்தட்கவே , அறன்முதன் மூன்றும் பயக்குமென்பது கூறினமை 

, , 
வான் , இது முதுமொழிக்காஞ்சியாயிற்று 

கஅ ) 
XIX ( க . இமிழ்கடல் வரை இய வீண்டகன் இடக்கைத் 

2 தமிழ் தலை மயங்கிய * தலையாலங்கானத்து 

மன்னுயிர்ப் பன்மையும் கற்றுத் தொருமையும் 
4 நின்னொடு தூக்கிய வென் வேற் செழிய 
6) இரும்புலி வேட்டுவன் பொறியறிந்து , மீ 
மாட்டிய 

பெருங்கல் , லட்ாரும் , போன்மென,விரும்பி 
7 

ன னல்லனோயானே மயங்கிக் 
ன்றதி திருத்த குரீஇயின்ழ் போல 
9. தம்புசென் றிறுத்தி வரும்புண் யானைத் 
க 0/ தூம்புடைத் தடக்கை வாயொடு துமிந்து 
நாஞ்சி லொப்பதில் மிசைப் பாள் 
12 பொறிந்துகளம் படுத்த வேந்துவாள் வலத்தர் 
13 செந்தையொடு கிடந்தோரெம் புன்றலைப் புதல்வர் 
/ 4 சின்ன விற்லு முளகொ னமக்கென் 

ஆதிற் பெண்டிர் கசிந்தழ் நாணிக் 
கூற்றுக் கண்ணோடிய வெரும் 

வரு பறக் 

பறந்தலை 
17 யெழுவர் நல்வலம் கடந்தோய்கின் 
10 கடூஉவிளங்காரங் கவைஇய மார்பே : 
திணை - வாகை ; துறை - அரசவாகை . 
அவனை அவர் பாடியது . 

- ள் . - ஒலிக்குங் கடலாற் சூழப்பட்ட அணுச்செறிந்த அகன்ற உலக்த்து 
கண் தமிழ்ப்பிடை கைகலந்த தலையாலங்கானத்துக்கண் 

நிலைபெற்ற உயிரது பன் 
மையையும் அவ்வுயினாக்கொள்ளுங் கூற்றினது ஒருமையையும் நின்னுடனே சீர் 
தூக்கிக்காட்டிய வென்றிவேலையுடைய செழிய, பெரும்புலியைப்படுக்கும் வேட்டு 
வன் எந்திரமறிந்து கொளுத்திய பெரிய கல்லையுடைய அடாரையும் போலுமென்று 
விரும்பிப் புல்லினேனல்லனோ? யான் ; கலங்கி கலைக்கண்ணே தங்கிய குருவியினம் 
போல அம்புசென்றுதைத்த பொறுத்தற்கரிய பூண்ணையுடைய யானையினது துளை 
யையுடைய பெருங்கை வாயுடனே துணிந்து வீழ்ந்து கலப்பையையொப்ப நிலத் 
தின் மேலே புரள வேட்டிப் போர்க்களத்தின் கண்ணே வீழ்ந்த ஏந்திய வாள் வெற்றி 
யையுடையோராய் எந்தலைவனொடுகிடந்தார் , எம்முடைய புல்லிய தலையையுடைய 
மைந்தர் ; இப்பெற்றிப்பட்ட வென்றியும் உளவோ நமக்கென்று சொல்லி முதிய 
மறக்குடி யிற்பிறந்த பெண்டிர் இன்புற்று உவசையால் அழ , அதுகண்டு நாணிக் 
* " இமிழ்கடல் 

தலையாலங்கானத்து ” எனத் தலையா 
லங்கானமென் றவழி ஆசிரிய அடியுள் இன் சீரியைய வெண்சீர்வந்தது என்பர் 
நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு, செய்யுளியல் , கூ 0 - ம் சூத்திரவுனா ) . 


1 


* 


பெருவேளிருமாகிய * எழுவரது நல்லவலிமை வென்றோய் , நினது கழுவிவிளங் : 

போறுப்டுக்கு ந 

புறநானூறு மூலமும் உரையும் . எ 
கற்றம் இரங்கிய அஞ்சத்தக்க போர்க்களத்தின்கண்ணே இருபெருவேந்தரும் ஐம் 
M தமிழ்தலை மயங்கியவென்புழி , தலை 

, அசைநிலை ; இடமுகாம் . ) 
செழிய , கடந்தோய் , நின்மார்பை யான் விரும்ப முயங்கினேனல்லனோவெ 
கூட்டுக . 
பெருங்கல்லாருமென்ற உம்மை , எமக்கு விருப்பஞ்செய்தலேயன்றி நின் 
பகைவர்க்கு வருத்தஞ் செய்தலரன் , நின்மார்பு கல்லடாரும் போலுமென எச்சவும் 
மையாயிற்று ; சிறப்பும்மையுமாம் . ) மூதிற்பெண்டிர் கசிதலால் நாணியெனவும் 
அழுதலாற் கண்ணோடியெனவும் நிரனிறையாகக்கொள்க . போர்முடிதலாற் போ 
யினகூற்றை நாணியும் கண்கோடியும் போயிற்றுப்போலக் கூறியது , ஓாணி 
சருதிநின்றது . | இனி , அம்புதைத்தயானையை வெட்டிப்படுத்தல் மறத்திற்கிழியே 
ன்று பெண்டிர் இரங்கியழுதலின் , கூற்றுக் கண்டு நாணிக் கண்ணோடியவென்று 
உரைப்பாருமுளர் . 
( 20. )/ இருமுந்நீர்க் குட்டமும் 

2 வியன் காலத் தகலமும் 
3 வளிவழங்கு திசையும் ) 
4 வறிதுநிலை இய காயமும், 

என்றாங் 
அவையன்க் கறியினுமளத்தற் கரியை , 
மறிவு, மீரமும் பெருங்க , ணோட்டமுஞ் ! 
7 

| 
அ 

ஞாயிற்றுத் தெறலல்லது 
9 பந்தத்த வறியார்கின் , நிழல்வாழ்வோரே ! 
க ) திருவி வில்லது , கொலைவில் , லறியார் ; ) 
// நாஞ்சிலல்லது 

சில்ல்லது . படையு மறியார் ; 
2 திறனறி வறுவரோடு 

தெவ்வர் தேயவப் 
13 பிறர் மண் ணஷ்ணும் செம்மனின்னாட் 
14 

வயவுறு , மகளிர் வேட்டுணி , னல்லது 
- 
inad * எழுவராவார் : -- சோன் , செம்பியன் , திதியன் , எழினி, எருமையூரன் , 
இருங்கோவேள் , மான்பொருநன் என்பவர் ; இதனை , பத்துப்பாண்டு கஅ கூ 
பக்கத்திற்காண்க . காலென்னக் கடிதுரர் அய் , நாடுகெட வெரிபரப்பி , யாலங் 
கானத் தஞ்சுவரவிறுத் , தரசுபட வமருழக்கி , முரசுகொண்டு களம் வேட்ட , வடுதி 
, லுயர் புகழ்வேந்தே ” என்றார் மதுரைக்காஞ்சியலும் ( அடி கஉரு - நே 0 ) . 

இப்பாட்டினை , மக்கட்பாடாண்டிணைக்குரிய துறைகளுள் நாளும் , புள்ளும் 
பிறவற்று நிமித்தமும் அச்சமும் உவகையும் எச்சமின்றிக் காலங் கண்ணிய ஓம் 
படைக்கு உதாரணமாகக் காட்டினர் நச்சினார்க்கினியர் - அதனை , தொல் , 
புறத்திணையியலில் , " தாவி னல்லிசை என்னும் நகா - ம் சூத்திரவுரையிற்காண்க . 


( ரு 


6 


யோடு 


1 


ட்டு 


I 


2 


ம 


ருது 


உஅ 


16 


புறநானூறு மூலமும் உரையும் . 
கரு ) பகைவ, ருண்ணா வருடிண் ணினையே ) 

யேம்புதுஞ்சுங்,கடியாணான் 
17 றேந்துஞ்சுன் செங்கோலையே 

, 
18 புதுப்புள் வரினும் பழம்படப் போகினும் 
/ 9 விதுப்புற வறியா, வேமக் , காப்பினை 

உ யனையை, யாதன் மாறே 
உ 21 

21 மன்னுயிரெல்லா நின்னஞ் சும்மே . 
திணையும் துறையும் அவை . 

சேரமான்யானைக்கட்சேய்மாந்தரஞ்சேரலிரும்பொறையைக் குறுங்கோழியூர் 
கிழார் பாடியது . 

( இ - ள் .)- பெரிய கடலினது ஆழமும், அகன்ற உலகத்துப் பாப்பும், காற் 
றியக்கும் திசையும் , 4 வடிவின்றி நிலைபெற்ற ஆகாயமும் என்று சொல்லப்படுமவற் 
றை வரையறுத்தறியினும் வரையறுத்தற்கரியை ; அறிவும் அன்பும் மிக்க கண் 
ணோட்டமும் ; ஆகலால் , சோற்றை ஆக்கும் நெருப்புடனே செஞ்ஞாயிற்றினது 
வெம்மையல்லது வேறுவெம்மையறியார் , நின் குடைநிழற்கண் வாழ்வோர் ;10 
திரவிலல்லது பகைவரது கொலைவில்லையறியார் ; " கலப்பையல்லது . வேறு படைக் 
கலமுமறியார் ; போர்செய்யும் கூறுபாட்டையிதியும் வீரிருடனோ பகைவர் மாய 
அம்மாற்றாருடைய * மண்ணைக் கொண்டுண்ணுந் தலைவ , நின்னுடைய நாட்டின் 
கண் வேட்கைநோயுற்ற பெண்டிர் விரும்பி உண்ணினல்லது பகைவருண்ணப் 
படாத பெறுதற்கரிய மீண்ணையுடையை அம்பூதங்குங் காவலையடைய அரணுட 
னே அறந்தங்கும் செவ்விய கோலையடையை புதுப்புள் வரினும்பழையபுள் அவ் 
விடத்தைவிட்டுப்போகினும் அதற்கும் நடுக்கமுறதலறியாத் சேம்மாகிய காவலை 

டயை , அத்தன்மையையுடையையாதலான் , உலகத்து நிலைபெற்ற உயிரெல் 
லாம் , தத்தங்காதலால் நினக்கு ஏதம்வருங்கொலென்று அஞ்சும் .-- எ - று . ) 

அறிவும் ஈரமுங் கண்ணோட்டமுமென்பன சினைவினைப்பாற்பட்டு அளத்தற் 
கரியையென்னும் முதல்வினை 
முதல்வினை கொண்டன 

( 20 ) 
( உக.) புலவரை பிறந்த புகழ்கா 

புகழ்க றோன்றல் ! 
லவரை பிறந்த குண்டுகண் ணீகழி ) 
3 வான்றோய் வன்ன புரிசை ; 

சை , விசும்பின் 
மென்பத் தன்ன உருவஞா 12 

நுழை கல்லா மாம்பயில் கடியினை 
யருங்குமம் த்ேதகானப்பேரெயில் 
கருங்கைக் கொல்லன் செந்தி மாட்டிய 
8 விரும்பு , ணீரின மீட்டற் கரிதெ 
- வேங்கை மார்புனிசங்க 

னிரங்க , வைகலும் 
* இப்பொருள்பற்றியே வடமொழியிலும் ‘ பூபுக் என்று அரசனைக்கூறுவர். 


V 


4 மீன் 


க 


- 


காம 


ப 


வரு 


ஆக 


7 


றிய கொற்றா ரெயில் மீட்டற்கரிதென வேங்கைமார்பனிரங்கப் பாடுதுறைமுற் 

புறநானூறு மூலமும் உரையும் . உ 
கமொடுகொளக் குழைந்ததும்பைப் புலவர் 
* 4 பாடுதுறை முற்றிய கொற்ற 

( 1 
12 திகழுக பிசையொடு மாயப் 
13 புகழொடு விளங்கிப் 
பூக்கநின் வேலே.! 

1 . 
திணையும் துறையும் அவை ! 
கானப்பேரெயில்கடந்த உக்கிரப்பெருவழதியை,ஐயூரீழலங்கிறார் பாடியது . 

ள் .நின்னைப்பாவோரது அறிவினெல்லையைக் கடந்த பத்திமைந்த 
தலைவ , நிலவெல்லையைக் கடந்த பாதலத்தேயுற ஆழ்ந்த இடத்தையுடைய அகழி 
யினையும் உயர்ச்சியான் வானைப் பொருந்துவது போன்ற முதிலியும் அவ்வானிடத்து 
4 மீனைப் பூத்தாற் போன்ற வடிவையுடைய சூட்டினையும் வெயிற்கதிர் நுழையாத 
மாஞ்செறிந்த காவற்காட்டினையுமுடைத்தாய் அணைதற்கரிய சிற்றாண்களால் சூழப் - 
பட்ட கானப்பேரென்னும் அரண் வலிய கையையுடைய கொல்லன் செந்தியின் 
கண்ணே மாட்டப்பட்ட இரும்புண்டநீரினும் மீட்டற்கரிதெனக் 

தனக் கருதிவேங்கை 
மார்பன் வருந்த நாடோறும் வென்றி கொளத் தழைத்த தும்பையையடைய புலவர் , 
// பாடப்படுந் துறைகளை முடித்த வெற்றியினையுடைய வேந்தே, தன்னை மதியாத 
பகைவர் தம்முடைய புகழுடனேபொன்ற வேற்றிப்புகழுடனே விளங்கிப் பொ 
லிவதாக , நின் வேல். 

கானப்பே 
றிய கொற்றவேந்தே, நின்வேல், பூக்கவெனக்கூட்டி, வினை முடிவுசெய்க 
குழைத்தவென்பது , குழைந்தவென மெலிந்துநின்றது 

( உக ) 
( உ )துங்குகையா ஜோக்குடைய 

வாழ் மணிமா, பயமர்ப்பின் -4 
13 பிறை நுதலாற் செறனேக்கின | 50 

பாவடியாரற் பணையெருத்தின 
குர்தேன்சிதைந்த வனா போல 
மிஞறார்க்குங் கமழ்கடர் 
தயறுசோரு மிருஞ் சென்னிய 
மைந்து தலிந்த மழகளிறு 
கந்து சேர்பு நிலை இவழங்கப் 
க ெபா அனின்றுக்தீர்சோரும் .) 
// வானுறையும் மதிபோலு 

காலைவெண் குடைநிழலான் 
வாண் மருங்கிளோர் காப்புறங்க 
144 

வலங்குசெந்நெற்கதிர்வேய்ந்த 
கரு) வாய்கரும்பின் 

கொடிக்கூனா 
/ சாறு கொண்ட களம்போல 

எம் 


14 


8 


மா 


மாத 


வா ) 


ங .0 . 


7 


வாகை 22 

புறநா 
நானூறு மூலமும் உரையும் . 

- 
17 வேறுவேறு பொலிவுதோன்றக் -1 

தேற்றான வலக்கையாற் .. 
19 கலிச்சாம்மை வியலாங்கட் 
உ ) பொலந்தோட்டுப் பைந்தும்பை 
- 2 மிசையலம் குயை பனைப்போழ், செரீஇச் 
22 சினமாந்தர் வெறிக்குரவை 
23 போத, நீரிற் பெயர்பு ,பொங்க -YY. 
24 - வாய்கா, வாத , பரந்து பட்ட | 
உட்டு ) வியன்பாசறை 

ன்பாசறைக் காப்பாள் ! 
28 வேந்து தந்த பணி திறையாற். 
27 சேர்ந்தவர் கடும்பார்த்தும். 
22 மோங்குகொல்லியோ படுபொருந 
ஆவேறு நோக்கின் விறல்வெஞ்சேஎய் ! 
ந ) வாழிய பெருமகின் 

வரம்பில் படைபே ! --- 
31 நிற்பாடிய வலங்கு செந்நாப் ) 
32 பிறரிசை நுவலாமை 
35 பேரம்பா திட் , மாற்ற செங்கோட 
24 மாந்தரஞ்சேர் விரும்பொறை ! யோம்பியநாடே 
கூடு),புத்தோல்கத் தற்தெனக் கேட்டுவர் 

- 3 தினிது கண்டிசிற் பெரும் முனிவிலை,] V 
இற - 32 வேறுபுலத் திறக்குந் தானையொடு 

38 சோறுபட் நடத்தி துஞ்சாய் மாறே . 
திணையும் துறையும் அவை ; துறை - இயன்மொழியுமாம் . 
- சேரமான்யானைக்கட்சேய்மாந்தரஞ்சேரலிரும்பொறையைக் குறுங்கோழியூரீ 
கிழார் பாடியது . 

இ - ள், அசைந்த பெருங்கையுட்னே தலையெடுத்து டக்கும் உயர்ந்த நடை 
யையுடையனவும் அந்நடைக்கேற்ப ஒன்றற்கொன்று மாறுபட்டொலிக்கும் மணி 
யுடனே , உயர்ந்த கோட்டினையுடையனவும் பிறைவடிவாகவிடப்பட்ட மத்தகத் 
துடனே சினம் பொருந்திய பார்வையையுடையனவும் பரந்து அடி யுடனே பரிய 
கழுத்தையுடையனவும் தேனழிந்த மலைபோலத் தேனீயோலிக்கும் மணநாறும் 
மதத்துடனே பண்வழலைவடியும் பெரிய தலையையுடையனவுமாகிய சிவலிழிக்க 
இளங்களிறுகம்பத்தைப்பொருந்தித் தான் இன்றமியைலேநின்று அசையப் பக்க 
த்தே நின்று கிரணத்தைவிடுகின்ற வானத்தின் கண்ணே தாகும் நீங்கள் போலும் 
12 முத்தமாலையையுடைய வெண்கொற்றக்குடையினது நிழற்கண்ணே தேம்பக்கத்து 
வாளில்லாதோர் அக்குடையேகாவலாக உறங்க அசைந்த செர்நெற்கதிரால் வேயப் , 

* கடும்பருத்து மென்றும் பாடம் . 


- 


1 


22 , 23, 


சவைக 


பது உம் , 
புறநானூறு மூலமும் உரையும் 
பட்ட மெல்லிய கரும் பாற்கட்டப்பட்ட ஒழுங்குபட்ட கூரை விழாவெடுத்துக்கொள் ! 
ளப்பட்ட இடம் போல 

வேறுவேறாகப் பொலிவு தோன்றக் குற்று அமையாதி உல 
கையொலியுடனே மிக்க ஆரவார்த்தையுடைய ஆகன்றவிடத்துப் பொன்னாற் 
செய்யப்பட்ட 

இதழையுடைய பசிய தும்மையுடனே மிசையே 
அசைந்த தலையினை 
யுடைய பனந்தோட்டைச்செருகிச் சினத்தையுடைய வீபூர் வெறியாடும் கு . 

தொலி தெத்தையுடைய கடலொலிபோலக், கிளர்ந்து பொங்கப் படைப்பெரு 
மையாற் பகைவருட்கும் மதிப்புடைமையின் இடங்காவாது பரந்து கிடக்கின்ற 
அகன்ற பாசறையிடத்துக் காவலாள , மாற்றரசர் பணிந்து தந்ததிறையரில் தம்மை 
அடைந்தவருடையசுற்றத்தை நிறைக்கும் உயர்ந்த கொல்லியலையோருடைய அடு 
பொரு யானையினது நோக்குப் போலும் நோக்கினை யுடைய வெற்றியைவிரும்பும் 
சேயே , வாழ்க , பெருமானே , நினது எல்லையில்லாத்செல்வம் நின்னைப்பாடிய 
விளங்கிய செவ்வியநாப் பன்னைப் பிறருடைய புகழைச்சொல்லாமற் 
பாதுகாவாது 
கொடுக்கும் வலியையுடைய எங்கோவே , மாந்தரஞ்சேரலிரும்பொறை பாதுக்காக் 
கால் தேவருலகத்தையொக்குமென்று பிறர்சொல்லக்கேட்டுவந்து கேட்கனிதாகக் 
கண்டேன் ; பெருழ்தனே , முயற்சி வெறுப்பில்லையாய் வேற்றுநாட்டின் சட்சென்று 
விடும் படையுடனே சோறுண்டாக நடப்பை ; நீ மடியாயாதலான் . --எதிறு ) 

கதிர்சோருமதியெனவியையும் ; கதிர்சோருமென்னும் சினை வினை மதியென் 
னும் முதலொடுமுடிந்தது ; கதிர் சோருமாலையென் இயைப்பினுமமையும் . பாய் " 
நின்றென்று பாடமோதுவாருமுளர். கூனர் பொலிவு தோன் றவெனி, இடத்து 
நிகழ் பொருளின்றொழில் இடத்து மேல் ஏறிநின்றது . செரீஇயென்னும் வினையெச் 
சத்தை ஆடுமென ஒருசொல்வருவித்து அதனோடு முடிக்க. நிலைவழங்கக் கர்ப் 
புறங்கப் பொலிவுதோன்றப் பெயர்புபொங்கவென்னும் செயவெனெச்சங்களும் , 
வாய்காவாதென்னும் எதிர்மறைவினையெச்சமும் - 
எதிர்மறைவினையெச்சமும் - பரந்துபட்டவென்னும் , பெய , 

---பாந்துபட்டவென்னும் 
ரெச்சவினையொடு முடிந்தன . 

* 
காப்பாள , பொரும், சேஎல் , பெரும , எங்கோ, பெரும , மீ துஞ்சாயா தலாற் 
சோம்படகடத்தி ; அதனால் , இரும்பொறை ஓம்பியநாடு, புத்தேளுலகத்தற்றெனக் 
கேட்டுவந்து இனிதுகண்டிசின் ; நின் படைப்பு வாழியவெனக்கூட்டி வினை முடிவு 
செய்க . அன்றி , எங்கோவே , நீ துஞ்சாதபடியாலே, இரும்பொறையோம்பியநாடு 
புத்தேளுலகத்தற்றெனம் பிறர் சொல்லக்கேட்டு நிற்பாடிய அலங்கு செந்நாப் பிற 
ரிசை நுவலா தபடி வந்து இனிதுகண்டேன்; நினதுபடைப்பொடு வாழ்வாயாகவென 
இயைப்பினுமமையும் ! 

11 இதன் - தன்மைக்கண் வந்தது. சோறுபடகடத்தியென்பதனை வினையெச்ச 
பணையெருத்தினென்பது உம் பாடம் 

(உஉ ) 
-(p. / வெளிறி,தேன்சாப் பன்ன அண்டு . 

2 களிறு படிந் துண்டெனக் கலங்கிய துறையுங் 
ஓகோர்கழங் கடம்பின் பாசிலைதிடு நற் ) 
4 சூர்நவை முருகன் சுற்றத் தன்னநின் 
ந) கூர் நல்லம்பிற் கொடுவிற் கூரியர் 


* 


ப 


ம 


தூ 


ச 


க 


ne 


நெடுங்கர் 


பு 


கா 


கால முனபாற , கண் 


கூட் புறநானூறு மூலமும் உரையும் . 

* - 
கொள்வது கொண்டு , கொள்ளா மிச்சில் ) 
7 தொன்பது மொழிய) வீசிய புலனும் ) 
- வடிநவில் நவியும், பாய்தலினூர்தொறுங் 

கடிமர்ந்துளங்கிய, காவு 
க 0 வினைபுனை , நல்லில் வெவ்வெரி , யினைப்பக் " 
// கனையெரி, யுச்றிய மருங்கு நோக்கி , 
- 
12 கண்ணார் நாணநாடொறுந் தலைச்சென் 
13 றின்னு மின்னபல செய்குவன் யாவருந் 
14 தின்னல் போகிய துணிவினோனென் 
கரு ) ஞால கெளிய வீண்டிய வியன் படை 

។ 
( யாலங்கானத் தமர்கடந் தட்ட 
17 

ட்னென் , வருவல் 
அல று மருப் பெழிற்கலை புலிப்பா , பட்டெனச் 
19. சிறுமறி ,தம் இய றிகடை மடப்பிணை 
உ .) பூளை நீடிய)வெருவரு பிறந்தலை 
21 வேளை வெண்பூக்கமிக்கும் 

22 4 லித்த மாதிய காலே 
வாகை திணையும் துறையும் அவை ; துறை - நல்லிசைவஞ்சியுமாம் . 

1 பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியனைக் கல்லாட 
னார் பாடியது . 
இ - ள் வெண்மையில்லாத , வலிய , 

வண்மையில்லாத , வலிய , வயிரக்கம்பத்தையுடைய கூடத்தில் 
நிற்றலை வெறுத்துச்சென்று யானைபடிந்து நீருண்டதாகக் கலக்கமுற்ற துறையை 
யும் கார்காலத்து நறிய , கடம்பினது , பசிய இலை யோதிவிரவிய , மாலையையுடைய 
4 சூரபன்மான 

மாவைக்கொன்ற , முருகனது. உளிக் கற்றுத்தையோக்கும் என்னுடைய 
கூரிய நல்ல அம்பினையும் வளைந்தவில்லினையுமுடைய மறவர் தம்மாற் கொள்ளலா 
வதனை , முகந்து கொண்டு கொள்ளாத ஒழிபொருளை , மாற்ரீர் முகந்து கொள்ளப்படும் 
உண்வாக்காழற்சி தறிய , நிலங்களையும் வடித்தல்பயின்ற, கோடாலிவெட்டுதலான் 
ஊர்தோறும் காவல்மரங்கள், நிலைகலங்கிய காவையும், நெடிய நகரின்கண் தொழில் 
புனைந்த நல்ல மனைகளிடத்து , விரும்பும் அதி தீயைக்கெடுக்க மிக்க தீமுழங்கிய பக் 
கத்தையும் பார்த்துப் பகைவர் நாண நாடோறும் அவரிடத்துச் சென்று இன்னமும் 
இத்தன்மையன்,பலவுஞ்செய்குவன் , யாவரும்தன்னை அணுகவொண்ணாத சூழ்ச்சித் 
தெளிவினையுடையோனெனக்கருதி உலகம் பொறையா ற்றாது நெளியத் திரண்ட 
பாந்த , படையினையுடைய தலையாலங்கானத்திஸ்கட் போரை எதிர்நின்றுகொ 
காலன் போலும் வலியையுடையோய் , நின்னைக் கண்டேனாய்வந்சேன் ; சிஅற்ற 
கோட்டையுடைய பெரிய கடை பவியின் கண்ணே அகப்பட்ட தாகச் 

சிறிய மறியை 
யணைத்துக்கொண்ட துள்ளிய நடையையுடைய, மெல்லியுமான் பிணை பூளையோங் 
திய , அஞ்சத்தக்க பாழிடத்து , வேளையினதுவெளியபூவைத்தின்னும் ,ஆளற்ற அருஞ் 
சுரமாகிய காட்டுவழியே எ - று .) 


அரசவான 


க 


( 


ச் 


ங்க 


புறநானூறு மூலமும் உரையும் . 
4. காலமுன்ப , துறையும் புலனும் காவும் மருங்கும் நோக்கி இன்னும் இன்ன 
பலசெய்குவன் துணிவினோனென உட்கொண்டு காட்டின் கண்ணே நின்னைக் 
கண்டு அக்காட்வேழியே வந்தோெனக்கூட்டி வினை முடிவுசெய்க: 
* வீருவலென்பது , ஈண்டு இறந்தகாலப்பொருட்டாய்கின்றது .) இவளைக்காண் 
முன்னே கண்டுவந்தேனென்றன் ; இவன் செய்த வென்றியெல்லாம் கண்டமை 
வின். பாசிலைத் தெரியன் முருகனென, இயையும் . வியூம்பாய் தெலென்பது , கருவி 
கருத்தாவாய் நின்றது . || கலை புலிப்பாற்பட்டெனச் சிறம்றி தழீஇய மடப்பிணை 
பறந்தலை வேளை வெண் பூக்கறிக்குமென்பது , அவன் பகைவனாக்கொன்றவழி அவர் 
பெண்டிர் தம் இளம்புதல்வரை ஓம்புதற்பொருட்டு இறந்துபடாது , அடகுதின்று 
உயிர்வாழ்கின்சென்பதோர் பெர்ருள் தோன் றமின்றது . இனித் - அணிவினோ 
னென்று . பிறர்சொல்லவெனவும் , , கண்டனென் வருவலென்பதனைக் காலமயக்க 
மாக்கிக் கலங்கியதுறைமுதலாயினவற்றைநோக்கி இன்னும் இவ்வாறு பகைவர் 
நாட்டின்கண் மேற்செல்வனென நினைந்து காட்டிடத்தே நின்னைக்காணியவந்தே 
னெனவும் உரைப்பாருமுளர் . 
வாப்பா 

( உங 
( உச .)/ செல்வூரிய மிருந் ெதாழுவர் 
2 செஞ்ஞாயிற்று வெயின் முனையிற் 

ண்கட்ற்றிரை மிசைப்பாயுந்து 
4 திண்டிமில் வன்பரதவர் 

வெப்புடைய மட்டுண்டு 
தீண்குரலைச் சீர் தூங்குந்து 
7 * தூவற் கலித்த தேம்பாய் 

புன்னை 
8 மல்லிணர்க் கண்ணி மிலைந்த மைந்த 
9. ல்வளை மகளிர் தலைக்கை) திருவது 
க 0 ) வண் 
வண்டுபட மலர்க் த தண்ணறுங் கானன் 

| 
1 முண்டகக் கோதை யொண்டொடி மகளிர் 

கும்பனையின் குரும்பை நீரும் 
/ 3 பூங்கரும்பின் மீஞ்சாறும் , 
14 மோங்குமணற்குவவுத்தாழைத் 
கா ) தளோ கடன் விராஅய் , 
14 முந்நீ நீண்டு முந்நீர்ப் பாயும் 

. 
17 தாங்கா வறைய , வல்லூர் கெழீஇய 
8 வோம்பா வீகை மாவே ளெவ்வி 
19 புன 

னலம் பதவின் மழலையொடு, கழனிக் - 
* 20) கயலார் நானா போரிற் 

போரிற் சேக்கும் 
21 பொன்னணி யானைத் தொன் 

முதிர் வேளிர் 
22 குப்பை தெல்லின் முத்து று தந்த 
* திவலையிற்கலித்தவெனவும் பாடம் . 


கு 


24.1 


கூன் 


உ K 


ரு ) 


ன 


டு 


த 


மகளிர் பொற்கலத்தின்கண் ஏந்திய குளிர்ந்த நறநறத்தையுடைய மதுவைமடு 
ச . புறநானூறு மூலமும் உரையும் . 
23 கொற்ற நீள் குடை 

நீள்குடைக் கொடித்தேர்ச் செழிய 
24 நின்று , நிலை இயர் நின் னாண் மீனில்லாது 

படா -இச் செயர்நின் பகைவர் மீனே ! 
26 ன்ெ 

தொன்று மூத்த வுயிரினு முயிரொடு 
27 நின்று முத்தி யாக்கையன் 

னரின் 
28 னாடுகுடி மூத்த விழுத்திணைச் சிறந்த 
29 வாளின் வாழ்நர், தாள்வலம் ,வாழ்த்த 
க .) விரவன் மாக்க ளீகை அவல 
3 / வொண்டொடி மகளிர் பொலங்கலத் தேந்திய 
32 தண்கமழ் தேறன் மடுப்ப மகிழ் சிறந் 
33 தாங்கினி தொழுகும் தி| 

தொழுகும் தி பெரும் வாங்கது 
34 வல்லுநர் வாழ்ந்தோ ரென்ப தொல்லிசை 
கூடு ) மலர்தலை யுலகத்துத் தோன்றி 
16 பலர் செலச் செல்லாது. நின்றுவிளிந் தோடே 
திணை - பொதுவியல் ; துறை - பொருண்மொழிக்காஞ்சி . 
அவனை மாங்குடி கிழார் பாடியது . 

நெல்லையரியும் பெரிய உழவர் செஞ்ஞாயிற்றினது. வெயிலை வெறுப் 
பின் தெளிந்த கடற்றிரையின் மேலேபாயும் திண்ணிய திமிலையுடைய ஒலிய நுளை 
யூர் வெம்மையையுடைய மதுவையுண்டு மெல்லிய குரவைக்கூத்திற்கேற்ற தாளக் 
தையாடும் கடற்றுவலயாலே , 
தழைத்த தேன்பாந்த புன்னையின் 

மெல்லிய பூன் , 
கொத்தாற்செய்யப்பட்ட மாலையைச்சூடிய ஆடவர் விளங்கிய வளையையுடைய மக 

ளிர்க்கு முதற்கை கொடுக்கும் வண்டுமொய்ப்ப மலர்ந்த குளிர்ந்த நறிய கானலிடத் 
ப 

க் கடன் முள்ளிப்பூவாற் செய்யப்பட்ட மாலையையுடைய விளங்கிய வளையை 
யணிந்தழகளிர் பெரிய பனையினது, நுங்கின் நீரும் பொலிவினையுடைய கரும்பி . 
னது , இனியசாறும் உயர்ந்த மணவிடத்துத் திரண்ட தெங்கினது இனிய இளநீரு 

னே நடக்கலந்து இம்மூன்றுநீரையுருமை மூன்றுைோயடைய கட 
பாயும் பரிக்கவொண்ணாத, பலமக்களும் வாழ்தலையுடைய நல்ல ஊர்கள்பொருந்திய 
பொருளைப்பாதுகாவாத வண்மையையுடைய , பெரிய வேளர்கிய , எவ்வியதுர் 

ழங்கும் வாய்த்தலைகளையுடைய மிழலைக்கூற்றத்துடனே வயலிடத்துக் கயலைமே 
யூம் நாரை போரின் கண்ணே யறங்கும் பொன்னணிந்த யானையையுடைய பழைய 

கலவேளிரது திரண்ட நெல்லினை யூடைய மூத்துற்றுக்கூற்றத்தை 

வெற்றிபொருந்திய , உயர்ந்த... சூடையினையும் , கொடியாற் பொலிந்த தேரி 
லோயுமுடைய செழிய, என்று நிலைப்பதாக , நினது நாளாகியமீன் ; நில்லாது பட்டுப் 

பழைதாய்முதிர்ந்த . 
உயிரினும் உயிருடனேகின்ற முதிர்ந்து உடம்புபோன்ற நினது வெற்றிக்கும் யோக 
மூத்த சீரிய குடியின்கட் சிறந்த வாட்போராலேவாழ்வார், 

நின்து முயற்சிவலி 
யைவாழ்த்தி இரக்கும் பரிசிலர் நின்வண்மையைச்சொல்ல ஒள்ளிய வளையையுடைய 

, 


ள் 


Sar 


முதிர்ந் 


போவதாக , 


நாளா 


நின்னா 


. 


25 , 
புறநானூறு மூலமும் உரையும் . 
கூ 

33 . 
ட்ப அதனையுண்டு மகிழ்ச்சிமிக்கு அப்படி இனிதாக நடப்பாயாக , பெரும் அவ் 
வொழுக்கம்வல்லவனா வாழ்ந்தோரென்றுசொல்லுவர் அறிவுடையோர் ; பழைய 
புகழ்தான் பரந்த இடத்தையுடைய உலகத்தின்கண்ணே பிறந்து பாக்க ஒழுகாது 
நின்றுமாய்ந்தோர் பலர் ; அவர் வாழ்ந்தோரெனப்படாராதலான் .15 - று . 
/ மேல் எண்ணப்பட்ட பெயரெச்சமூன்றும் மிழலையென்னும் பெயர்கொண் 
E % ; அவை உம் உந்தாய்நின்றன . முந்நீர்ப்பாயும் நல்லூரென்க . உயிரினும் 
சிறந்த ஆக்கையன்ன வாளின்வாழ்கரெனக்கூட்டி உயிர்க்கு யாக்கை போலவும் 
யாக்கைக்கு உயிர்போலவும் , இன்றியமையாது , இரண்டுமாயிருக்கின்ற வாளின் 
வாழ்கரென்க . ) நின்குடியொடு மூத்த நின்யாக்கையன்ன; விழுத்திணைக்கண் உள 
ராய் நின்னுயிரினுஞ்சிறந்த வாளின்வாழ்ந்ரெனக்கூட்டினு மமையும் . * 
3. செழிய, நின் நாண்மீன் நின்றுநிலை இயர் ; நின்பகைவர் மீன் படாஅச் செலீஇ 
யர் ; உலகத்துத் தோன்றி இசைசெலச்செல்லாது விளிந் தோர்பலர் ; அவர் வாழ் 
ந்தோரெனப்படார் ; ஆதலால் , பெரும , வாழ்த்த நுவல மடுப்ப மகிழ்சிறந்து 
இனிது ஒழுகு ; அதுவல்லுநரை வாழ்ந்தோரென்பவெனக்கூட்டி வினை முடிவு 
செய்க , 
( தாங்காவிளையுளென்பது உம் பாடம் . ஆங்கது - ஒருசொல் , ஆங்கு - அசை 
நிலையுமாம் . இனி , தொல்லிசையையுடைய உலகத்துத் தோன்றி மேற்சொல்லப் 
பட்ட நன்மைகள் தமக்குப் பரக்கவொழுகாது , நின்றுவிளிந்தோர் பலரென உரைப் 
பாருமுளர் . ) 

இது , நிலையாமை கூறி இனிதுன் ஒழுகென்றமையாற் பொருண்மொழிக் 
காஞ்சி . ( 2 

( உச ) 
14 
(உரு . ) மீன்றிகழ் விசும்பிற் பாயிருள்கல 
2 

ண்டு செல்ன் மரபிற் மன்னியல் வழாஅது 
* உஅசவுச்சின் திருகிய இருகெழு ஞாயிறு 
4 நிலவுத்திக்ழ் தியமொடு ,நீலஞ்சோந்தா அங்க 
ரு ) , 

வருந் தப்பி னொன் மொழி வேந்தரை , 
யணங்கரும் பறந்தலை வணங்கப் பண்ணிப் 
7 பிணியுறு முரசங் கொண்ட காலை 
8 நிலைதிரி பெறியத் திண்படை கலங்கிச் 
9. சிதைதவியந்தேன்றேநின் வேற் செழிய 
க 0 ) முலைபொலியாக பாருப்பாறி 
// மெய்ம்மறிந்து ப் வரையாப் பூச 

சம் 
12 தொண்ணு தன் மகளிர் கைம்மைகூரக் 
13 வவிரறல் திக்கு மம்மென் 
14 குவையிருங் கூந்தல் கொய்தல் கண்டே 
திணை 

| 
அவனைக் கல்லாடனார் பாடியது , 


R 


வாகை ; துறை 


அரசவாகை . 


26 


2 


100 


w , 


க.சு 

புறநானூறு மூலமும் உரையும் . 
( இ - ள்.), மீன் விளங்கும் வானத்தின்கண் பாந்த இருள் நீங்க ஒங்கிச்செல்லு 
தன் முறைமையையுடைய தனது தன்மையிற் பிழையாது வலிய வெம்மைமுறுகிய 
உட்குப்பொருத்திய ஞாயிறு திலாவிளங்கும் நீங்களுடனே நிலித் தப் பொருந்தி 
னாற்போலப் பகைத்தற்கரிய வலியையுடையவெஞ்சினங்கூறிய இரு வேந்தரை 
வருத்துதற்கரிய , போர்க்களத்தின் கண்னே மாயப்பொருது அவருடைா வாராம் 
பிணிப்புற்ற முரசத்தைக்கொண்டகாலத்து நின்றநிலையிலேநின்று நின்னைச்சு 
கொண்ட வீரரைப் புரிந்தெறிதலால் , திண்ணிய கொளுத்துக்கலங்கிக் கெடுதல் 
ழைத்தது ; நின துவேல் ;செழிய, முலை பொலிந்தமார் 

பம் , அழல் , அறைந்து கொ 
ண்டு அறிவுமயங்கியற்ற , அளவற்ற அழுகைஆரவார்த்தையுடைய ஒண்ணு தல்மக 
ளீர், கைம்மைநோன்பிலேமிக் விளங்கும். அறலையொக்கும் அழகிய மெல்லிய குவி 
த்த கரிய மயிரினைக்கொய்தபரிசைக்கண்டு:-எ - று .) 

செழிய, மகளிர் கூந்தல் கொய்தல்கண்டு , நின்வேல் சிதைதலுய்ந்ததெனக் 
கூட்டுக. || 

ஈண்டு செலன்மரபெனவும் , ஐம்பாற் குவையிருங்கூந்தலெனவும் பாடமோது 
வாருமுளர் . உய்த்தன்றோ, ஓ - அசைநிலை . 
( உ.சு.)) காகட விருங்குட்டத்து 

வளிபுடைத்த கலம்போலக் 
3 களிறுசென்று கள்னகற்றவுங் , 
4 களன்கற்றிய வியலாங்கண் 

ளிநிலை ஏ 

அ Y 
6 அயாசுபட வரும் Y 
7 2 மாைசெல முரசுவெளவி 

முடித்தலை , கடுப்பாகப் 1 
9 புனற்குருதிக்கக்கொளிஇத் 

ரடித்தோட் கப்பம் மறந்த 
வல்சியின் 
// இடுகளம் வேட்ட வடுபோர்ச் செழிய ! 
12 என்ற கேள்வட்ட 
- 13 நரீன் மறை, முதல்வர் அற்றம் 
14 மன்னர் வேல் செய்ய மன்னி 
கரு) வேள்வி , முற்றிய வாயவாள் வேந்தே 
/ 3 நோற்றோர் என்றான் பகைவர் இன்னொடு 
17 மாற்றும்என்னும் பெயர்பெத் 

இதற்கு பயன் மாண்டுவாழ் வோரே. 
திணையும் துறையும் அவை 
அவணை மாங்குடி கிழார் பாடியது . 
இருவேந்தர் - சேரனும் , சோழனும் . 


Q 
00 மகத 


* 


கலெ 


முகியகாள்கை 


27 


26 


வர் ; 


கேற்ப ஏவல்செய் 

ரெ 
புறநானூறு மூலமும் உரை 

உரையும் . 

கூ எ 

2 
yI- இ - ள்.) பெரிய கடவின் கட் பெரிய ஆழத்திடத்துக் காற்சிற்புடைக்கப் 
பட்ட மரக்கலம் நீரைக்கிழித்து ஓடுமாறு போலக் களிறு சென்று போர்க்களத்தை 
இடம் கலச்செய்ய அவ்வாறுகளமகல்ச் செய்த பரந்த இடத்தின்கண் விளங்கிய இலை 
யையுடைய வேலையேந்தி வேந்து படப் போரைக்கலக்கிப் புகழ்பரக்க அவர்முர 
சைக்கொண்டு முடித்தலையை அடுப்பாகக் கொண்டு குருதிப்படினலாகிய உலையின் 
ன் தசையும் மூளையுமுதலாயினவற்றைப் பெய்து வீரவளையையுடைய தோளாகிய 
துடுப்பால் துழாவிட்டப்பட்ட உணவால் " அகௌத்தின்கட் களவேள்விவேட்ட 
கொல்லும் போரையூடைய செழிய அமைந்த கேள்வியையும் ஐம்புலனுமடங்கி 
விரதங்களையும் கான்கு வேதத்தையுமுடைய அந்தணர் சுற்றழாக 

வேந்தர் அதற் 
யுடைய 

வேந்தே தவஞ்செய்தார் , யாவீர்க்குந்தெளிவாக , நின்னுடைய பகைவ 
நினக்குப் பகைவரென்னும் பெயரைப் பெற்று நின்னொடு போர் செய்தற்கு மாட் 
டாராயினும் அத்துறக்கத்து வாழ்வோர் . எ 

கௗனகற்றவுமென்னும் உம்மை - அசைநிலை . மன்னியவேள் வியென்றது , கள 
வேள்வியொழிந்த வேள்விகளை 

செழிய, வேந்தே , ஆற்றாராயினும் , ஆண்டுவாழ்வோராகிய நின் பகைவர் மாற் 
ரன்னும் பெயர்பெற்று நோற்றாரெனக்கூட்டுக . 

( உசு ) 
( உஎ.) சேற்றுவளர் தாமரை பயந்த வொண் கேழ் 
12 நூற்றிதழலரி னிரைகள் 

லரினிரைகண்டன்ன 
3 வேற்றுமையில்லா விழுத்தி 
திணைப் பிறந்து 
4 வீற்றிருந் தோரை , யெண்ணுங், காலை, 

புவாயும் , பாட்டு டையோர் சிலவே ! 
மரையிலை போலமாய்க் திசினோர் பலரே ! 
7. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் 
8 வலவ னேவா வானவூர்தி 
யெய்தும் வென்பகஞ் 

செய்வினை முடித்தெனக் 
க 0) கேட்ப னெந்தை சேட்சென்னி நலங்கள் " 
// தேய்த வண்மையும் 
பெரு 
12 மாய் லுண்மையும் பிறத்த லுண்மையூம் 
18 மறியா தோரையு மறியக் காட்டித் 
14 -திங்கட்புத் 

டிரி 

நே முலகத்து 
கடு வல்லா பினும் வல்லும் ராயினும் 
16 வருந்தி வந்தோர் மருங்கு போக்கி 
1 மருள வல்லையாகுமீதி யருளில் 
18 கொ 

கொடாமை வல்லகுக் 
திணை - பொதுவியல் ; துறை - முதுமொழிக்காஞ்சி . 
சோழன் நலங்கிள்ளியை உறையூர் முதுகண்ணன் சாத்தனர் பாடியது . 


A 


முன் 


க . லுண்டை 


ண்மையும் 


கை 


19 


28. 


கூஅ 


- 


8 


புற நானூறு மூலமும் உரையும் .. 
( இ - ள்.-- சேற்றின்கண்ணேவளரும் தாமாைபூத்த ஒள்ளிய நிறத்தையுடைதி ) 
தாகிய வறாகிய இதழையுடைய மலரினது நிலாயைக் கண்டாற்போன்றதற்றத் 
தாழ்வில்லாத சிறந்த 

ஐந்த குடியின் கட்பிறந்து வீற்றிருந்திவேந்தரை எண்ணுங்காலத் 
துப் புகழும் பாட்டும் உடையோர் சிலர் ; " தாமரையினது இலையையொப்பப் பயின் 
படாத மாய்ந்தோர் பலர் 74 லவராற்பாடப்படும் புகழையுடையோர் ஆதாயத்தின் 
கண் பாகனாம் , செலுத்தப்படாத விமானத்தைப் பொருந்துவாரென்று சொல் 
வார் அறிவுடையோர், தாம்செய்யும் நல்வினையைமுடித்தென்று சொல்லக்கேட் 
பேன் ; என் 

என்னுடைய இறைவ , சேட்சென்னி , நலங்கிள்ளி வளர்ந்ததொன்று பின் 
குறைதலுண்டாதலும், குறைந்ததொன்று பின் வள தலுண்டாதலும் , பிறந்ததொ 
ன்று பின் இறத்தலுண்டாதலும், இறந்ததொன்று பின் பிறத்தலுண்டாதலும் , 
கல்விமுகத்தான் அறியாத மடவோரையும் அறியக்காட்டித் தங்களாகிய தெய்வம் 
இயங்குகின்ற தேய்த்தின்கண் ஒன்றை மாட்டாராயினும் வல்லாராயினும் வறுமை 
பான் வருத்தமுற்றுவந்தோரத் உண்ணாத மருங்கைப்பார்த்து அவர்க்கருளி வழங்க 
வல்லையாகுக ; அருளிலராய்க் கொடாமையை வல்லராகுக, கெடாத வலியை 
சுடைய நினக்குப் பகையாய் மாறுபட்டோர் . -எ - று . ) 

நூற்றிதழலரின் நிரைகண்டன்ன உரையும் பாட்டும் உடையோர் சிலரென 
இயையும் . நிரைகண்டன்ன விழுத்திணையென்றுரைப்பினுமமையும் . அருளிலர் 
கொடாமைவல்லராகுகவென்றதனாற்பயன் : அவையுடையோர் தத்தம் பகைவரை 
வெல்வராதலால் , பகையெதிர்ந்தோர் அவையிலராகவென்பதாம் . 
செய்வினை முடித்து வானவூர்தி எய்துபவென இயையும் . 

(உள ) 
( உவு. )/சிறப்பில் சித்தருவப்பில் பிண்டமும் , 

2. கடலுக் குறளூ மூமுஞ் செவிடும் , 
அமாவு மருளு முளப்பட வாழ்நர்க் 
- கெண்பே ரெச்சி மென்றில்வ யெல்லாம் 
கு) பேதைமை யல்ல தூதிய மில்லென் - 

னு மறிந்தோர் கூறின பின்னும் 

மத்தையா னுரைக்க வந்தது 
வீட்ட வரிய 

பொறிச் 
9 லேனல் காப்போருணர்த்திய கூ 
க 0 ) கானத் சோர்நின் றெவ்வர்நீயே . 
1 / புறஞ்சிறை மாக்கட் கறங்குறித் தகத்தோ 
த்தெறி , கரும்பின் 

விடுக்ழை தாமரைப் 
18 கும்போது சிதைய விழ்ந்தெனக் கூத்து 
/ - பாடுகளங் கடுக்கு மகநாட் விட 

யே 
5) அதனால் , அறனும் பொருரு மின்பமு மூன்றும் 
போயும் பெருழகின் செல்வ 

மாற்றுமைக்கிங் போற்றுமையே. 
3னையும் துறையும் அவை : 
அவனை அவர் பாடியது . 

உடு 
மு.க. சாத்தனார் 


7 


மகன் 


மதன்றி 


செம் 


சவல 

உங் 


12 


ப 


. 


நக 


29 . 
புறநானூறு மூலமும் உரையும். 
ன்.மக்கப் 

மக்கட்பிறப்பிற் சிறப்பில்லாத குருடும் , வடிவில்லாத , தசைத்திர 
ளும் கூனும் , குறளும் , ஊமும் , செவிடும் மாவும் , மருளுமுளப்பட் உலகத்து உயிர் 
வாழ்வார்க்கு கட்டுவகைப்பட்ட பெரிய எச்சமென்று சொல்லப்பட்ட இவையெல் 
லாம் பேதைதிதன்மையையுடைய பிறப்பாவதில்லது இவற்றாற் பயனில்லையென 
முற்காலத்தும் அறிந்தோர்சொன்னார் ; இன்னமும் அவ்வூதியத்தின் பாகுபாட்டை 
மான் சொல்லவந்தது , வட்டமாகிய வரியையுடைத்தாதிய செம்பொறியையுடைய 
காட்டுக்கோழிச்சேவல் தினைப்புனங்காப்போரைத் துயிலுணர்த்துவதர்க்க்கூவும் 
காட்டின்கண் உள்ளோர் , நின்னுடைய பகைவர் : நீதான் 

. வேலிப்புறத்து நின்று 
வேண்டியமாக்கட்கு அறத்தைக்கருதி அகத்துள் ளோர்தான் பிடுங்கியெறியும் கரும் 
பாகிய , போகடப்பட்ட கழை வாவியகத்துத் தாமரையினது பொலிந்தச் சிற்ற / 
வீழ்ந்ததாக , அது கூத்தர் உங்களத்தையொக்கும் உள்ளாகிய நாட்டைமடையை ; 
15 ஆதலான் , அறனும் பொருளுக் ? இன்பமுமேன்னப்பட்ட மூன்றும் செய்வதற் 
குதவும் பெரும ! நினது செல்வம் Vaa தொழிதல் இன்னைப் பாதுகாவாமை .- 
( எ - று . ) 

பண்டமென்பது, மணைபோலப் பிறக்குமது . மாவென்பது , விலங்குவடிவர் 
தப் பிறக்குமது . மருளென்பது , - அறிவின்றியே மயங்கியிருக்குமது . ஊதிய 
மென்பது , அறம்பொருளின் பங்களை ; அன்றி அறமென்பாருமுளர் . நிற்போற்கு 
மையென் றகருத்து , சிதடுமுதல் அறிவின்மை பிறப்பொடுகூடாதவாறுபோல, நின் 
செல்வமும் அறமுதலியன செய்தற்கேற்றிருப்பச் செய்யாமையாகிய அறிவின்மை 
மக்கள் யாக்கையிற்பிறந்தும் பயனில் பிறப்பாகப் பண்ணு தலால் நினக்குவரும் பொ 
ல்லாங்கைப் போற்றாமையென்பதாம் . கானத்தோர்நின்பகைவ ரென்றவதனாற் 
பகையின்மை தோற்றிநின்றது . மாவும் மருளுமுளப்படச் சிதடு முதலாகப் புறப் 
பொடுகூட்டப்படாத பெரிய ரச்சமெனப்பட்ட எட்டுமெனக் கூட்டியுரைப்பினும் 
அமையும் . இஃது அறஞ்செய்யா தானை அறஞ்செய்கவெனக் கூறியவாறு. அதன் 
றிறழென்பதற்கு அப்பேதைமையென்றாக்கி , அஃது உண்டானால் வரும் பொல் 
லாங்கும், அது போனால்வருநன்மையுமென்றுரைப்பாருமுளர் . 

( உ அ ) 
( உக . / அழல் புரந்த 

தாமரை | 
- 2 யைதடர்ந்த எம்பெய்து , 

51 
3 புனைவினைப் பொலிந்த பொலனறு 

பொலனறும் தெரியல் ) 

) - 
அபாறுமயி ரிருந்திலை பொலியச் சூடிப் , 
ரு ) பாண்முத் பறு கிநின் னாண்ம் கிழிருக்கை 

பாண்முற் றொழிந்த பின்றை மகளிர் ) 
7 

அகநின் சாந்து புலரகலம் , ஆங்க 
முனிவின் முற்றத் தனிதுமுர் சியம்பக் 
9 கொழியோர்த் தெறுதலுஞ் செவ்வியோர்க் களித்தலு ) 
கம்) பொடியா, முறையின் மடிவலையா 
1 நல்லதனலனுந் தீயதன் றீமையும் 

1 
12 மில்லை யென் போர்க் கனன கிலியர் ! 
13 நெல்விளை கழனிப் பாயுள் ளோப்புள் S 


தோண்மு 


22 


129 
சம் புறநானூறு மூலமும் உரையும் . 

14 ரொழிமடல் விறகிற் கழிமீன் சுட்டு 
கரு) வெங்கட் டொலைச்சிய கமையார் தெங்கின் 
கனிளநீருதிர்க்கும் வளமிகு நன்னாடு 
17 பெற்றன ருவக்குதின் படை கொண் மாக்கள் , 
18பறாமாக்களிற் , பரிவுமுத் துறுத்துக் 
19. கூடை 

கூவை , துற்ற நாற்காற் பந்தர்ச் 
2.செறுமான் வாழ்க்கையி னாரீஇ வருகர்க் 
2 தகவி மற்றநண்பிற் பபைடை 

பற்றாகநின் செய்கை விழ்வி 
23 கோடியர் நீர்மைபோல முறை முறை 
24 பாடுநர் கழியுமிவ் வுலகத்துக் கூடிய 
உரு நகை 

கைப்புறனாகரின் சுற்ற 
+ 26 இசைப்புற னாகம், யோம்பிய பொருளே 
21 திணையும் துறையும் அவை . 

11.K. 
3 - அவனை அவர் பாடியது . ul . Nu.K. . 

2 
( இ -- ள். - எரியாலாக்கப்பட்ட தகடாகச்செய்த தாமரைப்பூவுடனே ஐதாகத் 
கட்டிக் கம்பியாகச் செய்த , அலின் கண்ணே யிட்டு அலங்கரித்த தொழிலாற்பொலி 
க்த பொன்னானியன்ற எல்லமாலையைப்பாறிய மயிரையுடைய கரியதலை பொலிவு 
பெறச்சூடிப் பாண் சுற்றம் சூழ்வதாக , நின்து . நாட்காலத்து மகிழ்ந்திருக்கும் ஓலக் 
கம் போண்சுற்றம் சூழலொழிந்தபின்னர்நினது உரிமையகளிருடையதோள் சூழ் 
வதாக , நின் சாந்து புலர்ந்தமார்பம் ; எப்பொழுதும் வெறுப்பில்லாத அலங்காரத 
தையுடைய கோயின் முற்றத்தின்கண்ணே-இனிதாக மூரவலிப்பத்தயோனாத் 
தண்டஞ்செய்தலும் , நடுவுநிலைமையுடையோர்க்கு அருள் பண்ணுதலுமாகிய இடை 
வராத முறைமையாற் சோம்பு தலையுடையையல்லையாக கல்வினையினது நன்மை 
யும் தீவினையினது தீமையும் இல்லையென்று சொல்லுவோர்க்கு இனமாகர்தொழிவா 
யாக செல்விளைந்தவ யலிடத்தளதாகிய புள்ளை ஓட்டுவார் வீழ்ந்த பனங்கருக்கா, 
கின்ற விறகாற் கழிக்கண் மீனைச்சுட்டு அதனுடனே வெய்யி மதுவை உண்டு தொலைத் 
தும் அமையாராய்த் தெங்கினது இளநீரையுதிர்க்கும் செல்லமிக்க மல்லாட்டைப் 
பெற்றுமகிழும் நின்னுடைய படைக்கலம் பிடித்தமாந்தர் நின்னுடைய பகைவரைப் 

வழக்கத்தைமுன்னிட்டுக்கொண்டு டிஉவையிலையால் வேயப்பட்ட நான்கு 
காலையுடைய பந்தராகிய சிறிய இல்லின் கண்வாழும் வாழ்க்கையினின்று நீங்கி நின் 
பால்வருவார்க்கு உதவிசெய்யும் நட்போடு கூடிய குண தலிதயுடைய முறைமையை 
யுடைத்தாக , நினது தொழில் ; விழவின் கண் ஆடும் கூத்தரது வேறுபட்ட கோலம் 
போல் அடைவடைவே தோன்றி இயங்க 
இறந்துபோகின்ற இவ்வுலகத்தின் கண் 
பொருந்திய மகிழ்ச்சியிடத்ததாக, நின்னுடையகிகள் 
கள , புகழிடத்ததாக , நீபாதுகாத்த 
பொருள் .--(எ - று .) 

நின் நாண்மகிழிருக்கை பாண் முற்றுக அதன் பின் அக்லம் தோண் முற்றுக 
மடிவிலையாய் இனனாகர்தொழிவாயாக நின்பற்றாமாக்களைப் போல முற்காலத் 


காவை 


as 


வென்று 


30. \ , 


புறநானூறு மூலமும் உரையும் . 


சக 


3 


V 


T 


துச் சிறுமனைவாழும் வாழ்க்கையினீங்கி , இப்பொழுது நின்னாடுபெற்றுவக்கும் நின் 
படைகொண்மாக்கள் வருநர்க்கு உதவியாற்றும் நண்போடு கூடிய பண்புடைத்தா 
கிய முறழையையுடைத்தாக , நின் செய்கை ; நகைப்புறனாக , நின் சுற்றம் ; இசைப் 
புறனாக நீ ஓம்பிய பொருளெனக்கூட்டுக .! 

ஓரீஇயென்பதனை ஒருவவெனத் திரிப்பினு மமையும் . | நறுமை - பொன்னிற்கு 
இன்றெனினும் , தெரியற்கு, அடையாய்கின்றது ; நன்மையுமாம் . ஆங்கு - அசை , ! " 
நசைப்புறனாக வென்று உரைப்பாருமுளர் . | ! ! 

3 
* இதனாந்சொல்லியது : படை கொள்மாக்களும் முறைமுதலாயின், " தப்பாமற் 
செய்து இன்புற்றிருக்கும்படி சிறப்புச்செய்யவேண்டுமென்பதாயிற்கு . (உக ) 
( ங 0. செஞ்ஞா யிற்றுச் செலவு 

தலவுமஞ் ஞாயிற்றுப் 
பரிப்பும் பரிப்புத் 
ம் பாப்புச் சூழ்ந்தமண் 

தமண்டிலமும் 
வதிரி தருதிசையும் 
வழிது நிலை இய காயமு மென்றினை 
சென் ஜன் 

தறிந்தோர் போல, 
தன் போது 

முன்நேயனைத்தும் 

வாகாச் செறிவினை யாகிக் 
8 களி 

களிறுகளைத்த வெறிகற் போல , 
19 வொளித்த கப்பினையர் தவில் இளைப்பட 

யாங்கனம் பாடுவம் புலவர் கூடம் பொடு ) 
// மிசைப்பாய் களையாது மிகைப்ப ந் தோண்டாது 
12 புன் அர்ப் புகுந்த பெருங்கலந் தகா 
13 படைப்புலப் பெருவழிச் சொரியுங் 
14 

பஃபாத்திர்கிெழ வோயே 
திணை பாடாண்டிணை ; துறை - இயன் மொழி . 
அவனை அவர் பாடியது .. 
( இ - ள் ) செஞ்ஞாயிற்றினது வீதியும் , அஞ்ஞாயிற்றினது இயக்கமும் , அவ் 
வியக்கத்தாற் சூழப்படும் பார்வட்டமும், காற்றியங்கும் திக்கும் , ஓராதாரமுமின்றித் 
தானே நிற்கின்ற ஆகாயமுக என்று சொல்லப்பட்ட இவற்றை ஆண்டாண்டுப் 
போய் அளந்தறிந்தவர்களைப் போல , நாளும் இத்துணையளவை உடையனவென்று 
சொல்லும் கல்வியையுடையோருமுளர் ; அப்பெரியோர். அச்செல்வமுதலாயின் 
அறியும் அறிவாலும் அறியாத அடக்கத்தையுடையையாகி யானை தன்கதுப்பின் 
கண் அடக்கிய எறியுங் கல்லைப் போல மறைத்தவலியையுடையையா தலான் , நின்னை 
விளங்க எப்பரியோடுவர் புலவர் ; கூம்புடனே மேற்பூரிக்கப்பட்ட பாயை 
அதன் மேற்பாரத்தையும் பறியாமல் , ஆற்று முகத்துப்புகுந்த பெரிய மரக்கலத்தைப் 
பாதவரும் அள்வருமுதலாகிய தகுதியில்லாதோர் தம்புலத்திற்கு இடையாகிய 
பெருவழிக்கண்ணே , சொரியும் , கடலால்வரும் பலபண்டத்தையுடைய நாட்டை 
யுடையோய் .--( எ - று . ) 


க ) 


ஆ 


3 / 


8 


80 


சட் 

புதிநானூறு மூலமும் உ.ரையும் .. 
V. செலவென் றீது , செல்லப்படும் வீதியை. ) பரிப்பென்றது , இத்துணை நாழி 
கைக்கு இத்துணை யோசனை செல்லுமென்னும் இயக்கத்தை .) பாய்களையாது பார் 
தோண்டாதென்றதனால் , துறைான்மை கூறியவாறாம் . பெருங்லேத்தினின்றென 
ஐந்தாவதாக உரைப்பினுமமையும் . 
துப்பினையாதலிற் புலவர் யாங்ஙனம் பாடுவரெனக்கூட்டுக . 

( ங ) ) 
V 
( க-க .) *சிறப்புடைமாபிற் பொருளு மின்பமும் 

2. மறத்து வழிப்படுஉக் தோற்றம் போல 
3 விருதடை பின்பட வோங்கிய வீரருகு 
4 ருகெழு மதியினிவந்திசேண் விளங்க, 
இ ) கல் இசை வேட்டம் வேண்டி வெல்போர்ப் , 
பர் சறை யல்லது நீயொல் லாயே, 

முக மழுங்க மண்டி பொன்னார் - 
கடிமதில் பாயுநின் களிறடங்கல 
9. போரெனம், புதலும் புனைகழன் மறவர் 
10) காடிடைக் கிடந்த நாடுநனி சேஎய 
// செல்வே மல்லே மென்னார் கல்லென் 
12 விழவுடை யாங்கண் ) வேர் அப்புலத் திருத்துக் 

குணகடல் பின்ன தாகக் குட்கடல் )} 

வெண்டலைப் புணரிநின் மான்குளம் பலைப்ப 
கரு வலமுறை வருதலு மூண்டுடன் மலம்வந்து 
கெஞ்சங்டுக் கவலம் பாயத் ) - 
175 ஞ்சாக் கண்ண வடபுலத தாசே , 

ப 
திணை 

வாகை ; துறை - அரசவாகை ; மடல்வஞ்சியுமாம் .. 
3 அவனைக் கோவூர் கிழார் பாடியது . 

( இ - ள் - சிறப்புடைமுறைமையாற் பொருளும் இன்பமும்அறத்தின் பின்னே 
தோன்றும் காட்சிபோலச் சேரபாண்டியருடைய இரண்டு குடையும் பின்னாக 
வோங்கிய நினது ஒன்றுகிய வெண்கொற்றக்குடை நிறம் பொருந்திய கலைநிறைந்த 
திங்கள் போல ஓங்கிச் சேய்மைக்கண்ணே விளங்க நல்ல புகழ்வேட்கையைவிரும்பி 
வெல்லும் போரினைத் செய்யும் பாடி வீட்டின் கண்ணேயிருத்தலல்லது நின்னகரின் 
கண் இருத்தலை உடம்படாய் , மீ ; கோட்டினது நினைமுசுந்தேய மடுத்துப் பகைவ , 
ரது காவலையுடைய மதிலைக்குத்தும் நின்னுடைய யானைகள் அடங்கா பூசலென்று 
கேட்பின் விரும்பும் அணிந்த வீரக்கழலையுடைய மறவர் , காடு நடுவே கிடந்த நாடு 
மிகவும் தூரியவா தலால் , யாம் போ வேமல்லேயென்று கருதார் ; ஆதலான் , ஓசை 

* இப்பாட்டினை , வஞ்சித்திணைக்குரிய இயங்குபடையாவமென்னும் துறை 
க்கு உதாரணமாகக்காட்டினர் நச்சினர்க்கினியர் ( தொல் , பொரு, புறத்திணை 
யியல் , அ -ும் சூத்திரவரை ) . 


13 
14 


காலை 


சங 


V 
UT LDL 


கருகுவம் கொடிப் 

" ஐயயுந்தருகுவன் 
32 33 . 
புறநானூறு மூலமும் உரையும் . 
ண்டான விழாவினையுடைய அவ்விடத்துப் பகைப்புலத்தின் கீண்ணே தங்கிவிட் 
டுக் கீழ்கடல் பின்னதாக மேல்கடலினது வெளிய தலையையுடைய திரை நினது 
குதியை 

பாயினது குளம்பையலைப்ப இலமர் கமுறையே வருதலுமுண்டாமென்று சுழ 
ன்றக்கொஞ்சம்கடுங்கும் அவலம்பரப்பத் தயிலாத கண்ணையுடையவாயின , வட 
நாட்டுள்ள அரசுகள் .--(எ - று . ) 
அவம்பாயவென்பது உமாம் . 

( ஙக ) 
நிறையாக 
2 பூவு 

வா 
3. விண்ண விேய வணங்கிறைப் பணைத்தோள் 
4 

பாண்ணுதல் விறலியர் பூவிலை பெறுகென் 

பட மதுாையுந் தருதவனெல்லாம் 
பொடுகம் வம்மினே பரிசின் மர்க்க 
7 டொன் னிலக் கிழமை சுட்டின்னம் 
8 வேட்கோச் சிறாஅர் தேர்க்கால் வைத்த 
9 பசு 

பசுமட் குரூஉத்திரள் போலவவன் 
க ) கொண்ட குடும்த்திக் தீண்பனை காடே . 
திணை - பாடாண்டிணை ; துறை - இயன்மோழி , 
அவனை அவர் பாடியது . 

நமதுசுற்றத்தினது அடுகலத்தை நிறைக்கும் பொருட்கு விலையாக 
நெடிய துகிற்கொடியினையுடைய பூவா தவஞ்சியையும் தருகுவன் ; நிறமுடைய கல 
வையூசப்பட்ட வளைந்த சந்தினையுடைய முன்கையினையும் வேய்போன்றதோளினை 
யும் ஒள்ளியது தலினையுமுடைய விறலியர் பூவிற்கு விலையாகப்பெறுகவென்று மாட 
த்தையுடைய மதுாையையும் தருவன் ; ஆதலால், யாமெல்லாம் அவனைப் பாடுவே 
மாக வாரீர் ; பரிசின்மாக்கள், பழைய நிலவுரிமையைக்குறிப்பின், நா 
யுடைய குயக்குலத்திளையோர் , கலம்வனை சற்குத், திகிரிக்கண்ணேவைத்த பச்சை 
மண்ணாகிய , கனத்ததிரன் போல அவன் கருத்திற்கொண்ட , முடிபையுடைத்து, இக் 
குளிர்ந்த மருதநிலத்தையுடைய நாடு.- ஏ p .) 
ப பூவாவஞ்சியென்றது , கருவூர்க்கு வெளிப்படை . ஒன்றோவென்றது , எண் 
ணிடைச்சொல் . தேர்க்காலேன் 

றது, தேர்க்கால்போலும் திகிரியே . 

) 
ரையையுந் தருகுவன் ; ஆதலால் , பரிசின்மாக்கள் , நாமெல்லாம் அவனைப்பாடுகம் 
வம்மினோவெனக்கூட்டுக . 
தொன்னிலைக்கிழமையென்று பாடமோதுவாருமுளர் . 

( கூஉ ) 
2 மான்றசை சொரிந்த வட்டியு மாய்மீக 
* நிறைக்கும் பொருளாகவென்றும் பிரதிபேதமுண்டு. 


N 


ை 


* 


து 


2 


. ள்ளப்பட்ட வெண்செ 


பாடும்புலவர் நினது புவியைப் பொறிக்கும் வலியை ; ) ஆதலான் 
, 


33; 


ற்றலை .. 



புறநானூறு மூலமும் உரையும் . 
ப 

3 உயிர்கொடு வந்த தகம்பு நிறைய 
4 வேரின் வாழ்நர் பேரி, லரிவையர்) 
குளக்கீழ் விளக்க களக்கொளி 

வெண்ணென் 
முகந் தனர் கொடுப்பா வுவந்தனர் பெயரும் 
தென்னம் பொருப்பனன்னாட்டுள்ளும் 
8 தோழியிற் கத்வமேறிந்து கைக் கொண்டுதின் 

ஆ . 
2 பேழ்வா யுழுவை பொறிக்கு 
க ) பாடுகர் வஞ்சி பாடப் படையோர் 
// தாதெரு மறுகிற் பாசறை பொலியப் 
12 புலராய் பச்சிலை படைப்புே தொடுத்த 
/ மலரா மாலைப் பந்துகண் டன்ன 
14 வூன்சோற் றமலை பாண்கடும் பருத்துஞ் 
கரு ) செம்மற் றம்மநின் வெம்முனை , யிருக்கை 
16 வல்லோன் றை இய வரி வனப் 
17 வல்லிப் பாவையாவெனப் 

வை யாவெனப் பேய்ப்பக் 
| சீகாம விருவ, நல்லதி யாமத் துத் 
19 தனிமகன் வழ்ங்காப் பனிமலர்க் காவி 
உருதுக்கின் நணிமணம் புதுப்பூம் பள்ளி 
2 / வாயின் மா டந்தொறு மைவிடை வீழ்ப்ப 
22 நீயாங்குக் கொண்ட விழவினும் பலவே . 
திணை - வாகை ; துறை 
அவனை அவர் பாடியது . 
( இ - ள் .) காட்டின்கண்ணே தங்கும் வாழ்க்கையையுடைய சினம் பொருந்திய 
நாயைபுடைய வேட்டுவன் மானினது தசையைச் சொரிந்த கடகமும் இது 
தயிர்கொண்டுவந்த மிடாவும் நிறையாரானுழு கிடிண்டுவாழ்வாரது பெரிய மனை 
ல்லை ( முகந்து கொடுப்ப உவிந்து மீளும் தென்றிசைக்கட் பொதியின்மலையையுடைய 
பாண்டியனது நல்ல நாட்டுள்ளும் ஏழாகிய அரணின் கட்க தவத்தையழித்துக் கைக் 
கொண்டு நினது பெரியவாயையுடைய புலியைப் 
நின்னைப் பாடும்புலவர் நினது மேற்செலவைப்பாடப் படைக்கலத்தினையுடை 
யோர் தாதாகிய எருப்பொருந்திய மறுகினையுடைய பாசறைக்கண்ணே பொலிவு 
பெறப் புலராத பசியஇலையை இடையிட்டுத்தொடுக்கப்பட்ட மலராத முகையினை 
யுடைய மாலையினது பந்தைக்கண்டாற்போன்ற ) தசையோடுகூடிய பெருஞசோற் 
றுத்திரனையைப் பாண் சுற்றத்தையூட்டும் நிலைமையைப்புடைத்து , நினது வெய்ய 
இனையாகிய இருப்பிடம் ; கையில் மோனாற் புனைந்து செய்யப்பட்ட எழுதிய அழகு 
பொருந்திய அல்லிப்பாவை 

( அல்லியமென்னும் கூத்தையாமே ) அழகையொப்ப 
மலியவென்றும் பாடம் , 


வின் 


அரசவாகை , 


டமகள் 


4 


பல் .-- எ - று . ) 


புறநானூறு மூலமும் உரையும் . 
அன்பினையுடைய துணைவனும் துணைவியுமாகிய இருவால்லது இடையர்மத்தின் 
| கண் தனிழகன் வழங்காத குளிர்ந்த மலரையுடைய காவின்கண் ) இயங்குதக்கினிய 
செறிந்த மணலையுடைய புதிய பூவையுடைய சாலையினது வாயிலின்கண் மாடந் 
தோறும் செம்மரிக்கிடாயைப்படுக்க நீ அவ்விடத்து எடுத்துக்கொண்ட விழவினும் 

V கன்னாட்டுள்ளுமென்ற உம்மை - சிறப்பும்மை . அல்லிப்பாவையாடுவனப்பெ 
ன்றது , ஆண் கோலமும் பெண்கோலமுமாய அவ்விருவருமாடுங்கூத்தை படை 
யோர் பாசறை வொலியவென்பதற்குப் படையோரது , பாசறை பொலிவுபெற 
வென்று உரைப்பினுமமையும் . பாசிலைமலையவென்று பாடமோதுவாருமுளர் . 
தனிமகன்வழங்காவென்றது , தனித்துவுழங்கின் அப்பொழில் வருத்துமென்பது , 
களத்துக்கொள்வெண்ணெலென்பது , களக்கொள்வெண்னெலெனத் தொக்கது . 
முகந்தனர்கொடுப்ப , உவந்தனர் பெயருமென்பன - வினையெச்சமுற்று ... 

உழுவைபொறிக்கு மாற்றலயாகலின் , பாண் கடும்பருத்தும் நின்வெம்முனை 
யிருக்கை நீ கொண்ட விழவினும் பலசெம்மற்றெனக்கூட்டுக. 

விழவென்பது , சிறுசோற்றுவிழவினை ; வேள்வியென்றுரைப்பினுமமையுமி .() 
ந.ச. 
P.) / ஆன்முவை யறுத்து வறனிலோர்க்கும் , 
2 மாணிழை மகளிர் கருச்சிதைத் தோர்க்கும் , 
3 பார்ப்பார்த் தப்பிய கொடுமை யோர்க்கும் 

எழுவாய் மருங்கிற் கழுவாயு )முளவென் 
கு ) நிலம்புடை பெயர்வட தாயினுமெ 

னு மொருவன் 
செந்தி கொன்றோர்க் கும்கி யில்லென + 
7 * 
7 * வலம்பா டிற்றேயாயிழை கணவ 
8 காலை யந்தியு மாயைந்தியும் 

புறவுக் கருவன்ன , பன்புல, வரகின் 
க 0) பாற்பெம், புன்கம் 

6 , மீயக்கிக் 
// குறுமுயற் கொழு 

கிழித்த, 

வொக்கலொ 
உடிரத்தி, நீடிய வீகன்றலை மன்றத்துக் 
13 கரப்பி , லுள்ளமொடு வேண்டுமொழி பயிற்றி 
14 பழலைக் கொழுஞ்சோ றார்ந்த பாணர்க் 
கரு ) ககலாச் செல்வ முழுவதுஞ் செய்தே 

னெங்தோன் வளவன், வாழ்க வென்றுநின் , 
பீடுகெழு நோன்றாள் பாடே 

படுபறி யலனே பல்கதிர்ச் செல்வன் 
19 யானே தஞ்சம் பெருமவிவ் வுலகத்துச் 
உ சான்றோர் செய்த நன்றுண்டி 

பரியேத் தீண்டி யின் குரல் பயிற்றிக் 
* அறம்பாடின்றேயெனவும் பாடம் 


6 


தனோ 


00 


, 


தான் 


படும் 


னாயிற் 


27 னிம் 


3 . 
சசு புறநானூறு மூலமும் உரையும் . 
22 கொண்டன் மாமழை பொழிந்த 
23 எண்டம் மளியினும் வாழிய பல்வே ! 
திணை - பாடாண்டிணை ; துறை - இயன் மொழி . 
சோழன் தளழற்றத்துத்துஞ்சியகிள்ளிவளவனை ஆலத்தூர் கிழார் பாடியது . 

இ - ள்.- ஆனினது , முலையாற்பெறும் , பயனைக்கெடுத்த, தீவினையாளர்க்கும் 
2 மாட்சிமைப்பட்ட ஆபரணத்தையுடைய , பெண்டிரது , கருப்பத்தை அழித்தோர்க் 

கும் பார்ப்பாரைப் பிழைத்த கொடுந்தொழிலையுடையோர்க்கும் அவர் செய்த பாதகத் 
- தினை ஆராயுமிடத்து அவற்றைப்போக்கும்வழியுமுள வெனவும் , நிலம் கீழ்மேலாம் 
காலமாயினும் ஒருவன் செய்த நன்றியைச் சிதைத்தோர்க்கு நரகம் நீங்குதலில்லை 
யெனவும் அறநூல் கூறிற்று ; தெரிந்த ஆபாணத்தையுடையாள் தலைவ , காலையாகிய 
அந்திப் பொழுதும் மாலையாகிய, அந்திப்பொழுதும் புறவினது , கருவாகிய முட்டை 
போன்ற, புல்லிய நிலத்து , வரகினது அரிசியைப் பாலின்கட்பெய்து அடப்பட்ட 
சோற்றைத் தேனோகெலந்து உண்டு குறிய, முயலினது கொழுவிய சூட்டிறைச்சி 
யைத்தின்ற என்சுற்றத்தோடுகூட இலந்தைமர் மோங்கிய அகன்ற இட- த்தையுடைய 
பொதியிற்கண் , ஒன்றனையும் மேறைத்தலில்லாத உள்ளத்துடனே வேண்டியவார்த் 
தைகளைப் பலகாலுங்கூறிபி பெரிய கட்டியாகிய கொழுவிய சோற்றை அருந்திய 
பாணர்க்கு நீங்கா தசெல்வமெல்லாவற்றையும் செய்தோன் கம்முடையவேந்தனாகி 
யவள்வன் வாழ்வானாகவென்று சொல்லி 
நினது பெருமைபொருந்திய வலிய தாளைப் 
பாடிற்றிலேனாயின் , வாழ்நாட்கு அலகாகிய பலகதிரையுடைய செல்வன் தோன்று 
தலறியான் போனோ எளியேன் ; பெரும் , இந்தவுலகத்தின் கண்நேற்குணங்களால் 
அமைந்தோர் செய்த நல்வினையுண்டாயின் இமயமலையின் கண்ணே 
திரண்டு இனிய 
ஓசையைப்பயிற்றிக் கீழே காற்றான் வரும் கோரிய முகில்சொரிந்த கண்ணிய, பலது 
ளியினும் ,பலகாலம் வாழ்வாயாக. ( எ - று .) 
-நிலம்புடைபெயர்வதாயினுமென்பதற்கு ஊழிபெயருங்காலத்து யாவருஞ்செ 
ய்த இருவினையுநீங்குதலின் , அக்காலத்தும் செய்துகொன்றோர்க்கு உய்தியில்லேன் 
றும் , நிலத்துள்ளார்யாவரும் இவன் கூற்றிலே நிற்பாராயினுமென்றும் உரைப்பாரு 
முளர் . | புன் கம் இவன்பாற் செல்வதற்குமுன்பு பெற்ற உணவாகவும் ,, அமிலக் 
கொழுஞ்சோறு இவன்பாற்பெற்ற உணவாகவுங்கொள்க. அன்றிச் சென்ற இட 
ந்தோறும் பெற்ற உணவாகரைப்பினுமமையும். மன்றத்துச் சூடுகிழித்த ஒக்க 
லொடுகூட வேண்டுமொழிபயிற்றி ஆர்த்திபாணர்க்கென்க்கூட்டுக . பாணர்க்கே 
னத் தம்மைப் பிறர்போலக் கூறினார் . 

ஆயிழைகணவ , செய்திகொன்றோர்க்கு உய்தியில்லென அறம்பாடிற்று ; ஆத 
லால் , பாணர்க்குச் செல்வமுழுவதுஞ்செய்தோன் , எங்கோன் , வளவன் வாழ்கவெ 
ன்று காலையந்தியும், மாலையந்தியும் நின்றான் பாடேனாயின் , பல்கதிர்ச்செல்வன் படு 
பறியான்:செரும , யானோ தீஞ்சம் சான்றோர் செய்த நன்றுண்டாயின் , நுண்டுளி 
யினும் பலகாலம் வாழ்வாயாகவெனக்கட்டுகள் 

கோவதைமுதலாயின வாக்காறசொல்லவும் படாமையின் , ஆன் முலையறுத்த 
வெனவும் , மகளிர்கருச்சிதைத்தவெனவும் , பார்ப்பார்த்தப்பியவெனவும் மறைத்துக் 
கூறப்பட்டன . 


1 மணடி 


நடிய 


எக 


4 


. 


| 


33. 
புறநானூறு மூலமும் உரையும் . 
இது , பரிசில்பெற்றுப்போகின்றானை நீ எம்மை நினைத்து வருவையோவென் 
ற்கு இவ்வாறு செய்த நின்னை வளவன்வாழ்கவென்று பாடேனாயின், யானிருக்குமிட 
த்துப் பல்கதிர்ச்செல்வன் படுதலறியான் ; அதனால் இம்மையின் பர்பெறேனென 
ஷம் , செய்நன்றி கொன்றோர்க்கு உய்தியில்லையென்வே மறுமையின்கண் நாகம்புகு 
வேனெனவும் கூறியதாகக்கொள்க 

நச ) 
நரு .) நளியிரு முந்நீரேணியாக 

க 1 
2 வளியிடை வழங்கா வானஞ் சூடிய 
3 

முரசுமுழங்கு தானை மூவருள்ளும் 
ரு ) மர்செனப் படுவது நின்தே , பெரும் 
6 அல்லகுக்திர்க் கனல், எல் வயிற்றோன்றினும் 
7 இலங்கு கதிர்,வெள்ளி தென்புலம் படரினும் 
மந்தண் காவிரி வந்து 

வந்து , கவர்பூட்டத்து 
9 தோடுகொள், வேலின் 

மாற்றம் போல 
க மாடுகட் கரும்பின், வெண்பூ நுடங் 
நாடெனப் 
டடனப் படுவது, நினதேயத்ை 

யத்தை ஆங்க 
2 படுகெழு செல்வத்துப் பீடுகெழு வேந்தே 

நினவ, கூறுவ லெனவ கேண்ம் 
14 " பறம்புரிந் தன்ன செ 

படத்து ) 
கரு ) முறைவேண்டு பொழுதிற் பகவெளி, யோரீண் 
இறைவேண்டு பொழுதிற் பெயல்பெற்றோரே 
ஞாயிறு சுமந்த கோடுதிரள் கொண்மூ , 
மாக, விசும்பினவன் ருக்குக் 
19 கண்பொர விளங் 

விளக்குதின் விண்பொருவியன்குடை 
உ p) வெயின் மறைக் கொண்டன்றோ வன்ஜே வருந்திய 

குடிமறைப்பதுவே கர்வேல் வளவு 
22 வெளிற்றுப்பனந் துணியின் றுவீற்றுக் கிடப்பக் 
23 களிற்றுக்கணம், பொருத கண்ணகன் பந்தலை 
24 வருபடை தாங்கிப் பெயர் புறத் தார்த்துப் 
உரு) பொருபடை தரூஉங் கொற்றமு முழுபல் 
( யூன்று சான் மருங்கினீன் றதன் பயனே; 

மாரி பொய்ப்பினும் , வாரி குன்றினும் 
23 தியற்கையல்லன செய்ற்கையிற் றோன்றினுங் 
29 காவ்லர்ப் பழிக்குமிக் கண்ணகன் காலம் 
* ஆடுகழைக்கரும்பென்றும் பாடம் . 
இயற்கையல்லதென்றும் பாடம் . 


13 





8 


வீற்றுவி 


) 


27 


விளங்க 


பகைவா 


35 


Hillila 


இ 


ol 


மங்க ! 


. 


4 . 


ต้ 


ள் 


சுடடை 


R. - 
சஅ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
XXXV.V Epa த்தி கறித்தணை யாசினியம் 

நாதுமலாளர் பொது மொழி கொள்ளாது 1 
32 பக்டுடறந் தருவர் பார் மோம்பிக் 
- 33 குடிபுறக் கருகுவை யாயினின் 

வீடிபுத்தருவ படங்கா தோபேட்ட 
திணை - அது , துறை செவியறிவு நூஉ . 
வனை வெள்ளைக்குடி நாகனார் பாடிப் பழஞ்செய்க்கடன் வீடு கொண்டது . ) 

நீர்செறிந்த பெரிய கடல் , எல்லையாகக் காற்று ஊடு போதாத வான . 
3 , த்தைச் சூடியமண் செறிந்த உலகத்தின் கட்ட, குளிர்ந்த தமிழ்நாட்டிற்கு உரியரா 
கியா முரசொலிக்கும் படையினையுடைய , ஆவேக்தருள்ளும் அரசென்மற்குத் சிற 
குதிக்கினுந் தோன்றினும் , விளங்கிய கதிரையுடைய வெள்ளிமீன் தென்திசைக்கட் 
செல்லினும் , அழகிய , குளிர்ந்த காவிரிவந்து பலகாவாயோடி யூட்டத் தொகுதி 
கொண்ட வேலினது காட்சியையொப்ப அசைந்த கண்ணினையுடைய திரும்பினது 
வெளிய பூ அசையும் நாடென்று சொல்லப்படுவது , நின்னுடையநாகே , அந்நாடு 
பொருந்தியசெல்வத்தையுடைய பெருமைபொருந்திய வேந்தே , நின்னுடையன 
சிலகாரியஞ்சொல்லுவேன் ; என்னுடையன சிலவார்த்தை கேட்டாளாக, அறக்கட 
வுள் மேவி ஆராய்ந்தாற் போன்ற செங்கோலனாராயும் ஆராய்ச்சியை நீதி 
யைக் கேட்கவேண்டுங்காலத்துச் செவ்வியெளியோர் , இவ்விடத்துத் துளிவேண் 
டுங்காலந்து மழைபெற்றவரோ நாயிற்றைத் தன்மேற்கொண்ட பக்கக் 

பக்கந்திரண்ட 
முகில்மாகமாகிய உயர்ந்த வானத்தினது நடுவுநின்று அதன்வெயிலை மறைத்தாற் 
19 போலக் கண்ணொளியோடு மாறுபடவிளங்குகின்ற நினது வானை 

முட்டிய பரந்த 
2 வெண்கொற்றக்குடை வெயிலைமறைத்தற்குக்கொண்டதோவெனின் , அன்று இரு 
21 த்தமுற்ற குடியை நிழற்செய்க்காணத்தாற்சொள்ளப்பட்டது. உரிய வேலினை 

யுடைய வளவ , இளைய பனையின்து , துண்டம் போல் வேறுவேறுதிடப்பக் களிற்றுத் 
திரளைப்பொருத இடமகன்ற போர்க்களத்தின்கண் வருகின்றபடையை எதிர்நின்று 
பொறுத்து , அது சரிந்து மீளும் புறக்கொடைகண்டு , ஆர்த்துக்கொண்டே நின் போர் 
செய்யும்படை தரும் வெற்றியும் , உழுகின்ற கலப்பை நிலத்தின்கண்ணே 
ஊன்றுசா 
லிடத்து , விளந்த செல்லினது பயன் மழை பெய்யுங்காலத்துப் பெய்யாதெழியி 
னும் , விளைவு குறையினும் , இயல்பல்லாதன மக்களது தொழிலிலே தோன்றினும் 
29 காவலரைப் பழித்துரைக்கும் , இவ்விடம்கன்ற அதனை நன்றாக அறிந் 
தனையாயின் , நீயும் தேறனை - தவாரகடத்தியில்லாத வார்த்தையை உட்கொள் 
ளாது. எரைப் பாது 

துகாப்பாருடைய குடியைப் பாதுகாத்து அக்காவலாலேைேனக் 
குடிகளையும் பாதுகாப்பாயாயின், ன் அடியைப் போற்றுவர், 
று .) 
வளியிடை 

உ வழங்கா மண்டிணி கிடக்கையென இயையும் ; அன்றி, வாயுபத்த் 
துக்கு மேலானவானமெனக் கிடந்தவாறே உரைப்பினுமமையும் : அரசென்றது , 
அரசர்தன்மையை . முறைவேண்டுபொழுதிற் பதனெளியோர் ஈண்டு உறைவே 
ண்ெேபாழுதிற் பெயல்பெற்றாசென்றகருத்து : நீயும் பதனெனியையாதல்வேண் 


உலகம் 


ஆத 


34 


சுகூ 


, 


Ko . 


V. 


ந 


புறநானூறு மூலமும் உரையும் . 
டும் ; அவ்வாறு பெயல்பெறுதற்சென்றவாறாம் . அன்றி , இதற்கு முறைவேண்டு * 
பொழுதிற் பதனெளியோர் ஈண்டு உறைவேண்டுபொழுதிற் பெயல்பெற்றோரோ 
பொப்பிரென்று உரைப்பாருமுளர் . அத்தையும் , ஆங்கவும், மதியும் - அசைநிலை! 
நினவ எனவவன ஈற்றுநின்ற அகரங்கள் - செய்யுள் நோக்கிவிரிக்கப்பட்டன. 
நாடுகெழு செல்வத்துப் பீடுகெழுவேந்தே , நினவகூறுவக ; எனவகேண்மதி 


ட வருந்திய குடி மறைப்பதுவாகும் ; கூர்வேல்வளவ , பதனெளியோர் உறை 
வேண்டுபொழுதிற் பெயல்பெற்றோராவர் ; ஆகையால் , நீயும் அவ்வாறு காலம் 
எளியையாய்க் கொற்றமும் என்ற தன் பயனென்றுகருதிக் காவலர்ப்பழிக்கும் , இக்க 
ண்ணகன் ஞாலமென்று கொண்டு நொதுமலாளர் பொது மொழிகொள்ளாது , பார 
மோம்பிப் புறந்தருகுவையாயின் , நின்னடி புறந்தருகுவர் , அடங்காதோரென்றமை 
யால் , செவியறிவுறூஉவாயிற்று 
.( நசு. ) அலையாயினும் , விடுகை யாழி 

யேளந்தறிதிநின் புாைனம் ; வார்கோர் 
2 செறியரிச் சிலம்பிற் , குறுந்தொடி மகளிர் 
4 பொலஞ்செய் கழங்கிற் றெற்றி யாடு 
தண்ணான் பொருனை . வெண்மணற் சிதையக் 
கருங்கைக் கொல்ல னரஞ்கெ யவ்வாய் 
7 நெடுங்கை நவியம்பாய்தலி, னிலையழிந்து 
வீகமழ் நெடுஞ்சினை 
நடுஞ்சினை, புலம்பக் 

னை புலம்பக் காவுதொறுங். 
9 

கடிமரந் , தடியு மோசை தன் 
க சொத்தில் வரைப்பிற், கடிமனை, பியம், 1 ,, : 

வாங்கின , திருந்த வேந்தன் 

சிலைத்தார் , மூரசங் கறங்க 
13 மலைத்தனை யென்பது ,நாணுத்தக ,வடை 

. 

19 
திணை வஞ்சி ; துறை - துணைவஞ்சி 
3 அவ 
அவன்கருவூர்ழற்றியிருந்தானை ஆலத்தூர்கிழார் பாடியது . 

ப கொல்வாயாயினும் கொல்லாது ஒழிவாயாயினும் அவற்றால் நினக்கு 
வரும் உயர்ச்சி யாம் சொல்லவேண்டா நீயே எண்ணியறிவை ; செறிந்து உள் 
ளிடுபருக்கையையுடைய சிலம்பினையும் , நீண்ட கோற்றொழிலாற் செய்யப்பட்ட 
குறிய வளையினையுமுடைய மகளிர் பொன்னாற் செய்யப்பட்ட கழகரீன் வேதிகை 
போல் உயர்ந்த எக்கர்க்கண்ணேயிருந்து விளையாடும் அணுமையையுடையகுளிர்ந்த 
ஆன் பொருந்தத்தினது வெளிய மணற்சிதறவலியகையையுடைய கொல்லன் அரத் 
தாற் கூர்மை செய்யப்பட்ட அழகிய வாயினையுடைத்தாகிய நெடிய கையையு 
டைய கோடாலிவெட்டுதலான் நின்றநிலைகலங்கி வீழும்பூ நாறுகின்ற நெடிய 
கொம்புகள் தனிப்பக் காக்கடோறும் காவன் மரங்களை 
வெட்டுமோசை தன்னுடைய 
ஊரின்கண் 

நெடியமதிலெல்லையில் தனது காவலையுடைய கோயிற்கண்ணே சென் 
ரொலிப்ப அவ்விடத்து மானமின்றி , இனிதாகவிருந்த வேந்தனுடன் இவ்விடத்து 


, . 


- 


உங்கு நின் , 


டைத் 


37 : 


* 


ஒ 


I The 


Vs 


மாறோகமென்றும் பிரதிபேதனம் 
10 . புறநானூறு மூலமும் உரையும் . 

18 
12. நினது இந்திரவிற்போலும் மாலையையுடைய முரசொலிப்பப் போருதாயென்பது 

கேட்டார்க்கு நாணும் தகுதியையுடைத்து ; ஆதலால் , அப்போரை ஒழியத்தகும் . 
( எ - று . ) 

வார்கோம் , குறுந்தொடியென , மாறியுாைக்கப்பட்டது . இனிதிருத்தவென் 
றது , குறிப்புமொழி 

கடிமரந்தடி யுமோசை , தன்மனையியம்ப , இனிதிருந்த பேந்தெனொடு மலைதரனே 
யென்பது , நாணுத்தகவுடைத்து ; அதனால் , அடுகையாயினும் விடுகையாயினும் நின் 
யுறைமை நீ அளந்தறிதியென மாறிக் கூட்டி வினை முடிவு செய்கி 

மகளிர் தெற்றியாடும் பொருனையென் றகருத்து : இங்ஙனம் இளமகளிர் க 
காடும் அணுமையதாயினும் புறப்பட்டுப் போர் செய்யாத அவன் வலியின்மை தோ 
ற்றியின்றது . தெற்றியாடும் தன்னூரென இயைப்பினுமமையும் . 

மேற்சென்றோனைச் சிந்து செய்து மீட்டலின் , இது துணைவஞ்சியாயிற்று , ( நசு , 
( ங எ . ) நஞ்சுடை வாலெயிற்றைந்தலை சுமந்த 

2 வேக் வெந்தி கம் பக்கென -- 
- 3 விசும்புதப் பிறப்பத் திருகிப் பசுங்கொடிப் 

4 பெருமலை விடரகத் திருமேறிந்தால் 
-ரு 
புள்ளும் புன்கண் , பார்த்த வெள்வேத 
சினங்கெழு தானைச் செம்பியன் மருக 

/ 
7 கரா அங்கலத்த குண்டு கண் ண்கழி 
விடங்கத்து 

குட்டக் கடன் றொக் கோடி 
9 யாமங் கொள்பவர் சுடர்நிழற் கதூஉங் 
கம் ) கடுமுரண் முதலையதொலைஞ்சிச் 

செம்புறழ் புரிசைச் செம்மன் 
1 

உவம்பணியான வேந்தகத் திண்மையின் 
| ஒன்ல்லவென்னாது சிதைத்தல் 

14வல்லையா எனடுந்தகை கெருவத் தானே 
* திணை - வாகை ,-துறை - அரசவாகை , முதல்வஞ்சியுமாம் . 
4 அவனை மாறேக்கத்து நப்பசலையார் பாடியது . - 

( இ - ள்.) தஞ்சனடத்தாகிய,வெளிய பல்லினையுடைய ஐந்து படம் பொருந்திய 
+ 
தலையை சுமந்தி சினம் பொருந்திய வெய்யு திறலையுடைய பாம்பு முக்கதாகவோனம் 
தீப்பிறக்கும் பரிசு முறுகிப் பசிய கொடியினை யுடைய 

பெரிய மலை முழையின் கண் 
ணே இடியேறெறிந்தாற்போல் , புறவுற்ற துயரத்தைக் கெடுத்த வெள்வேலோடு 
சினம்பொருந்திய படையையுடைய . செம்பியன்மாபிலுள்ளாய் கராம்செருக்கிய 
* திணை - உழிஞை; துறை - குற்றுழிஞையென்றும் பிரதிபேதமுண்டு . 

உண்டு . 


15 . 


தூர் 


4 


37. 


சேரத் 


செம்புபொருவும் 


/ 


V 


k 


38 . 
புறநானூறு மூலமும் உரையும் . 
ழிந்த இடத்தையுடைய அகழியினையும் , இடம் கரிதாகிய ஆழத்தின்கம் சே 

8 
திரண்டோடி இடையாமத்து ஊர்காப்பாருடைய விளக்குமிழலைக் கவரும் கடிய 
மாறுபாடுபொருந்திய முதலையைபுடைய நீர்மிக்க படுவினையும் , 
தலையு டீய தலைமை பொருந்திய பழைய ஊரினுள்ளே கச்சணிந்த யானையை 
யுடைய அரசுண்டாகலின், அவற்றை நல்லவேன்றுபாராது அழித்தலைவில்லையா 
யிருந்தாய் ; பெருந்தகாய் , போரின்கண் .-- ( எ - று . ) 
/ இலஞ்சியையுடைய அகழியென மாறிக்கூட்டி னுமமையும் ; இப்பொருட்குக் 
கராம் கலித்தலை அகழிக்கு அடையாக்குக. , கராம் - முதலையுள் ஒருபாதி 
ஈ . செம்பியன்மருக! "நெடுந்தகாய் , விடரகத்து, நாகம்பூக்கென உருமெறிந்தாங்கு ! 
மூதூரசத்து , வேந்துண்மையின் , 

வேந்துண்மையின் , செருவத்துச் சிதைத்தல் 1 வல்லையென , மதறிக் 
கூட்டுக . . 

புள்ளுறு புன்கண் தீர்த்த போருளினோன் மரீகனாயும் , செருவின்கண் இவற் 
றை நல்லவென்று பாராது அழித்தல் வல்லையா யிருந்தாயென ,அவன் மறம் வியந்து 
உறியவாறு . ( ஐந்தலையென்றதற்கு ஐந்து தலையெனினுமமையும் . இடங்கருங்குட்ட 
மென்பதனுள் , உம்மையை அசைநிலையாக்கி , இடங்களையுடைய குட்டமென்றுரை 
ப்பாருமுளர் . 1) இடங்கரீட்டத்தென்று பாடமோதுவாருமுளர் . 

( ஙா ) 
( நவு. )/ * வரைபுரையு மழகளிற்றின்மிசை | 

வான்றுடைக்குந் தகைய போல 
3 பிரவுருவின கொடி நுடங்கும் ) 
4 வியன்றானை விறல்வேந்தே ! 
ரு ) , உடன்று போக்கும் வாயெரி தவடி , 

நயந்து நோக்கும் வாய்பொன் பூப்பச் -2 
செஞ்ளுடியிற்று ரில்கூடவேண்டினும் 
8 வெண்டிங்களுள் வெயில் வேண்டினும் 
ஒ வேண்டியது விலைக்கு மாற்றலை யாகலின் 
க ) னின்னிரற் பிறந்து நின்னிழல் 

வளர்ந்த 
// வெம்கள் வெவ்னே மற்டு 

வவனே மற்றேரியின்னிலைப் 
( 2 பொலம்பூங்காவினன்ன ருஞா 
13 செய்வினை மருங்கினய்த லல்லதை 
14 , யு டையோ ரீத்லுமில்வே ரிர்த்தலும் 
கரு ) கடவ தன்மையிற் கையற வுடைத்தென 

31 
/ வ 
வாண்டுச்செய் , நுகர்ச்சியீண்டும் 

கூடலி 
* இச்செய்யுள் புகழ்ச்சிக்கண்வந்த செந்துறைப்பாடாண் , பாட்டுடன்றும் 
( தொல் , பொரு , புறத்திணையியல் , உஎ - 1 சூத்திரவுரை), இதனுள், 
மழகளிறு என்பதை, முதற்குமுதலேவந்த உவமையென்றும் தோல் பொரு , 
உவமவியல் , சு - ம் சூத்திரவுரை ), கூறுவர் நச்சினார்க்கினியர் . 


21 


/ 


4 


2 


வரைபுரைய 


. 


( 39 . 


38. 
ருஉ புறநானூறு மூலமும் உரையும் . 

7 
7 வின்னர் இன்ளுவர் பரிசிலர் 
1, 

13 பொன்னார் தேஎத்து நின்னுடைத்தெனவே. 

திணை - பாடாண்டிணை ; துறை - இயன் மொழி . 
5 

அவன் எம்ழள்ளீர் எந்நாட்டீர் என்றற்கு ஆவூரிழலங்கிழார்பாடியது , 
( இ - ள் . மலையையொக்கும் இளங்களிற்றின் மேல் ஆகாயத்தைத்தடவும் கறு 
பாட்டையுடையனபோலிவிரவின் 
பலநிறத்தையுடையனவாகிய கொடிகள் அசை 
ந்துதோன்றும் பாந்த படையையுடைய, விறல்வேந்தே மூணிந்துபார்க்குழிடம் 
தீப்பரக்க நீ அருளிப் பார்க்குமிடம் பொன்பொலிய செஞ்ஞாயிற்றின் கண்ணே 
நிலவுண்டாக வேண்டினும் , வெளிய திங்களின் கண்ணே வெயிலுண் டாக வேண்டி 
னும் வேண்டிய பொருளை உண்டாக்கும் வலியையுடையையாகலின் 
நிழற்கண் ணே பிறந்து நினது நிழற்கண்ணே வளர்ந்த எமது நினைவெல்லை சொல்ல 
வேண்டுமோ ? வேண்டாவன்றே ; இனியநிலையையுடைத்தாகிய பொற்பூப்பொரு 
ந்திய கற்பகக்காவையுடைய நல்ல விண்ணுலகத்தவரும் கோஞ்செய்த நல்வினையா 
லுள்ள இன்பத்தின் பக்கத்தைப் பொருந்துவதல்லது , செல்வமுடையோர் 

வறி 
யோர்க்கு வழங்குதலும் , வறியோர் செல்வமுடையோர்பாற் சென்றிரத்தலும் ஆண் 
இச் செய்யக்கடவதல்லாமையான் , அது செயலறவுடைத்தெனக்கருதி , அவ்விட 
ஓத்து நுகரும் , நுகர்ச்சி இவ்விடத்தும் கூடுதலான் , நின்னாட்டை நினைப்பர் பரிசிலர் 
ஆதலால், பகைவர் தேயத்திருந்தும், 

நின்னை புடைத்தென் கருதி . ( எ - று 
மற்று - அசை . 

வேந்தே நீ வேண்டியது விளைக்கும் ஆற்றலையாகலின் , விண்ணுலகத்து நுகர் 
ச்சி , ஈண்டுங் கூடலின் , ஒன்னார் தேயத்திருந்தும், பரிசிலர்) நின்னாக இன்னையுடைத் 
தென்று நின்னாட்டையுள்ளுவர் ; ஆதலான் , நின்னிழற்பிறந்து நின்னிழல்வளர்ந்த 
எம்மளவு எவனோவென மாறிக்கூ 
க்கூட்டுக .. 

( நஅ ) 
ந... ) புறவினில் லல் , சொலியக் கறையும் 
2 யானை , வான் மருப் பறிந்த வெண்கடைக் 
3 கோனிலை கலா அம்புக்கோன் மருக : 
A விதனின் புக்மு மீன் ஜேசாந்த 

ஒன்ருைட்தந் தன்னருங் கருத்திறம் 
அங்கெயிலெறிந்தநின் னூங்கணோர்நினைப்பின் 
இடுதனின் புகழுமன்றே கெடுவின்று, 
மறங்கெழு சோழருறந்தை யவையத் 
9 மன்று நிறைபிஜ்றாகலி எதனான் 
க முறைமையின் புக்ழு மன்றே மறமிக் 
// கொ 

மங் கடந்த வெழுவழ் தினிைதோட் 
/ 2 கண்ணர் கண்ணிக்கலியான் வளவ 
13. யாங்கன மொழிகோயானே யோங்கிய 
14 வரையனம் தறியாப் பொன்படு நெடுங்கோட் 


நின்னா நின்னை ப 


று 


as 


11 , 


டுநின் 


30 
* 


ள் 


39, 

\ 
புறநானூறு மூலமும் உரையும். 
< X1 % - கடு) டிம்பஞ் சூட்டிய வேம ) விற் பொறி 
6 மாணவிகள் நெடுந்தேர் வானவன் வயதிலய 

0.00 
17 

வாடா வஞ்சி , வாட 
7 பீடுகெழு நோன்றாள் 

பாடுங் கலே. 
திணையும் துறையும் அவை . 
அவபனை மாறேக்கத்து நப்பசலையார் பாடியது . 
( இ புறவினது வருத்தத்தைக் களைய வேண்டிக் கறைபொருந்திய அடி 
யினை யுடைய யானையினது வெளிய கோட்டாற் கடைந்து செறிக்கப்பட்ட வெளிய 
கடையினையடைய கோலாகிய நிறுக்கப்படும் துலாத்தின்கண்ணே துலை புக்க செம் 
பியனது மரபினுள்ளாயாதலான் இருந்கோர்க்குக்கொடுத்தல் நினக்கு இயல்பாவ 
தல்ல புகழுமல்லவே ; அசுரர்க்கும் பகைவராகிய தேவர்கள் கிட்டுதற்குவெருவும் 
அணுகுதற்கரிய மிக்கவலியையுடைய ஆகாயத்துத் தூங்கெயிலை அழித்த நின்னு 
டைய முன்னுள்ளோரை நினைப்பின் , ஈண்டுள்ள பகைவரைக்கொல்லுதல் நினது 
புகழுமல்லவே ; கேடின்றி மறம்பொருந்திய சோழரது உறையூர்க்கண் அ 

வைக் 
களத்து , அறம் நின்று நிலைபெற்றதாதலால் , முறைமை செய்தல் நினக்குப் புகழு 
மல்லவே ; அதனால் , மறம் மிக்கெழுந்திருந்த போனாவென்ற கணையமரத்தோடு 
மாறுபடும் தசைசெறிந்த கோளினையும் , கண்ணிற்கு , ஆர்ந்த கண்ணியையும் , மனஞ் 
செருக்கிய குதிாையைய முடைய வளவ . 

வள்வு எவ்வாறு கூறுவேனோயான் ; , உயர்ந்த 
14 எல்லை அளந்தறியப்படாத பொன்படுகின்ற நெடிய சிகரங்களையுடைய இமயகலை 
யின்கட்சூட்டப்பட்ட காவலாகிய விற்பொறியையும் ,மாட்சிமைப்பட்ட தொழில் | 
பொருந்திய, நெடிய தேரையுமுடைய் சேரனழிய, அவனது 

அழிவில்லாத கருவூரை ! 
--அழிக்கும் நினதும்பெருமைபொருந்திய வலிய தாளைப்பாங்காலத்து .-- எ - று ) 
V நின்னைப்பாடுங்காவென்பார் , அவனது சிறப்புத் தோன்றத் தாள்பாடுங்காலெ 
சன்றார் ; தாளை முயற்சியெனினுமமையும் . 

V நிறைதுலாம்புக்கோன்மருக , நீ அவன்மருகனாதலால் , ஈதல் நின்புகழுமன்று ; 
தூங்கெயிலெறிந்த நின் ஊங்கணோர்நினைப்பின் , அடுதல் நின்புகழுமன்று ; உறந் 
தை அவையத்து , அறம் நின்று நிலையிற்று தலின் , முறைமை நின்புகழுமன்று அத 
னால் ,) கலிமாண்வளவ , நின்தான்பாடுங்கால், யான் வாங் என்மொழிகோவெனக் 
V அதனால் யாவனமொழிகோவென இயையும் . 

மருகவென்பு , ஆதலானென்பது , ஆற்றலாற்போந்த பொருளெனக் கொள்க . 
கறையடி யென்பதற்கு உரல் போலும் அழயென்பாருமுளர் ." 

( நகூ ) 
( ட 

( சம . நீயே பிற்ரோம் புறஜகன்னெயில 

உலோம்பாது கடந்தட் டவர்க புனைந் 

13 
VV பசும்பொன்னின் டி பொலியக் 
rh . 

கழன்ற இய வல்லாளனை ! 
Y ரு ) வயவேந்தேயா மேநின் ! 

னிகழ்பாடுவோ ரெருத்தமடங்கப் 


em .. 


கூட்டுக . 


ܕ 


V 


40, 41. ) , 


ருச . 


டின்சொலெண் பத்ததை 


- 


புறநானூறு மூலமும் உரையும் . 
புகழ்பாடுவோர் பொலிவுதோ 
தான்ற 
SY ? வின் றுகண் டாங்குக் காண்தவ மென்றும் 
* 9 

தையாகும் பெரும் 

பெரும் / 
கா ) வெர 

பொருபிடி படியும் சீறிட்டு 
// 

கெழுகளிறு புரக்குங்கழிவோயே 
திணை - அது ; துறை - செவியறிவு றூஉ . 
அவனை ஆவூர்மூலங்கிழார் பாடியது . 

ள் . -- நீ , பகைவரது பாதுகாத்த நிலைபெற்ற அரண்களைப் பாதுகாவாது 
எதிர்நின்று அழித்து அவரைக்கொன்று அவர் மகுடமாகச் செய்யப்பட்ட பசும்பொ 
ன்னால் நின்து அடி பொலிய வீரக்கழல்செய்து நனைந்த வலிய ஆண்மையையுடை 
யை , வயவேந்தே , யாங்கள், என்னை இழித்துரைப்போர் கழுத்திறைஞ்சப் புகழ்ந் 
துகாப்போர் பொலிவு தோன்ற (இன்று கண்டாற் போலக் காண்போம் ; எந்நாளும் 
| இனியமொழியோடு எளிய செவ்வியையாகுக ; பெரும், ஒருபிடி கிடக்கும் சிறியவி 
டம் எழுகளிற்றுயானையைப் பாதுகாக்கும் நாட்டையுடையோய் .--( எ - று .. 

நாடுகிழவோய் , இன்சொல் எண்பதத்தை ஆகுமதி ; அதனால் , மின் இகழ்பாடு 
வோர் எருத்தமடங்கப் புகழ்பாடுவோர் - பொலிவு தோன்ற யாம் இன்றுகண்டாங் 

காண்குவமெனக்கூட்டுக .. 

வல்லாளனை யென்பதனுள் , ஐகாரம் - முன்னிலை விளக்கிநின்றது ; அசைநிலை 
யுமாம் . மதி - முன்னிலையசைச்சொல் . ( கழறைஇய வல்லாளன் என்றதனாற் 
பகையின்மையும் , ஒருபடி படியுஞ்சீறிடம் எழுகளி றபுரக்கும் நாடுகிழவோய் என் 
றதனாற் பொருட்குறைவின்மையும் கூறியவாறாயிற்று. 

(0 ) 
(சக . ) காலனுங் காலம் பார்க்கும் பாராது , 
2 

வேலீண்டு, தானை விழுமியோர் தொலைய - 
3 வேண்டிடத் உேம் வெல்போர் வேந்தே 
4 * திதையிரு நான்கு முற்க 
முற்கவும் பெருமாத் 
இ ) தலை பி சின்டுக்கோடு வற்தல் பற்றவும் 
வெங்கதிர்க் கன்ன அற்றவும்மறவு, 
கஞ்சுவரத் தகும் புள்ளுக்குர வியம்பவும் 
பெயிறு நிலத்து வீழவு மெண்ணெ யாடவும் ) 
9 கன்றுமேல் கொள்ளவுங் காழக நீங்பவும் 
கா ) வெள்ளி நோன்படை கட்டிலொடு 

கனவினரியன் காணட நனவி 
12 சேருச்செய், முன் பான் கருத்து ஓக்கி ), 
13 மையல் கொண்ட வேமம் , இருக்கையர் 
14 புதல்வர் , பூங்கண் முத்தி மனையோ 


குக் 


* 


T 


N 


க 


| 


ம 


திசையிருநான்கு முற்கவுமென்றும் பாடம் . 


--- 


- 


41. 42 . 


குரு 


ப 


757 


( இ - ள்.) 


ஞைத்திணை 
புறநானூறு மூலமும் உரையும் . 
கரு ) கெவ்வங் , கரக்கும் பைதன் மாக்களொடு 
| பெருங்கலக் குற்றன்றும் 

ன்றம் , மனே காஜ் 
டெரிநிகழ்ந் தன்ன சேலவி 

செருமிகு வளவதில் சினை இயோர் , நாடே 
திணை - வஞ்சித் துறை - கொற்றவகளை 

15 
அவனைக் கோவூர் கிழார் பாடியது . 

* 8 
கூற்றும் தன்னால் உயிர்கொள்ளலாங்காலம் வருந்துணையும் பார்க் 
கும் , 

அவ்வாறு காலம்பாராது வேல்கெருத்தியப் படையினையுடைய, பெரியோர் 
மாளும் பரிசு நீ வேண்டியவிடத்தே கொல்லும் , வெல்லும் போரையுடைய வேந்தே , ! 
எட்டுத்திசையும் எரிகொள்ளி எரிந்து வீழவும் , பெரியமரத்தின்கண்ணே இலையில் 
லாத நெடிய கோடாகிய வற்றல் பற்றவும் ,வெய்ய சுடலாயுடைய ஞாயிம் , பலவிட 
த்தும் செறிந்து தோன்றவும் , மற்றும் அஞ்சத்தகுவனவாகிய புட்கள் குரலிசைப்ப 
வும் , பல்லு நிலத்தின்கண்ணே வீழவும் ,எண்ணெயை பயிரின் கண்ணே வார்க்க 
வும்,பன்றியேற்றை ஏறவும் , ஆடையைக்களையவும், வெளி தாகிய விலிய படைச் 
கலம் தானிருந்த கட்டிலுடனே முறியவும் , இங்ஙனம் கனவிலும் , மெய்மையினும் 
பொறுத்தற்கரியவற்றைக்கண்டு போர் செய்யும் வலியையுடையோய் , நின் மேற் 
செலவின் கூஜபாட்டைக்கருதி , மயக்கம் பொருந்திய , காவலில்லா 
யுடையராய்த் தம்பிள்ளைகளுடைய பூப்போலுங்கண்ணை முத்தங்கொண்டு தமகனை 
வியர்த்தித் தமது வருத்தந்தோன்றாமல் மறைக்கும் இன்பத்தையுடைய ஆடவ 
ரோடு 

மக்க கலக்கமுற்றது ; காற்றுடன் எரிநிகழ்ந்தாற்போன்ற செலவையுடைய 
8 போரின்கண்ணே மிக்கவளவ, நின்னைச் சிதைப்பித்தோருடைய நாடு . ( 6 

உற்கவென்றது , வீழ்தலை . உற்கமுதலிய நான்கும் உற்பாதமாய் , நனவாகா 
ணப்பட்டன ; எயிறுநிலத்து வீழ்தல்முதலாயின் , கனல் 

வரு 
திறன் - ஈண்டுச் செல்லுந்திறனென , இடவழுவமைதியாய்நின்றது . மனையோட் 
கெவ்வங் கரக்கும் என்பது , " ஏன் லிளையர் தாய்வயிறு கரிப்ப " என்றாற் போலப் 
பன்மைக்கேற்பநின்றது . தான் ஈண்டு அசைநிலை . பெருமரத்துப் பற்றவுமென 
இயையும். இலையி னெதிங்கோடு வற்றல் பற்றவுமென்பதற்கு நெடுங்கோட்டின் 
கண்ணே , இலையில்வற்றற்றன்மை, பற்றவுமென உரைப்பினுமமையும் . 

வேந்தே , முன்ப , வளவ , நீ இத்தன்மையையாதலால் , நிற் சினை இயோர்நாடு , 
பைதன்மாக்களோடு பெருங்கலக்குற்றதெனக்கூட்டுக . ] 

காற்றோ, டெரிநிகழ்ந்தன்ன, செலவிற் செருமிகு வளவ வென மன்னவன்புக 
ழும் , நிற்சினை இயோர்நாடு பைதன் மாக்களொடு , பெருங்கலக் குற்றன் 
ன்றென் ஒன் 
னார் நாடழி பிரங்கியதும் ஆதலால் , இது கொற்றவள்ளை யாயிற்று . 

( சக ) 
( சஉ .) ஆனா வீகையடுபேர் 
ரண்ணனின் 
L 

2 லையிற் 
W 

, 
தேஎங் குறித்த கொற்றம் என்னுந்துறைக்கு உதாரணமாகக்காட்டினர் [ தொல் , 
பொரு , புறத்திணையியல் , கஉ - ம் சூத்திரவுரை ), 


து 


இருத்தலை 


காணப்பட்டன் . 


. 


Sale 


க் 


4 
புறநானூறு மூலமும் உரையும் , 


ருகூ 


love 4 


. 


கரு 


சி 


- 


றானையுங்கடலென முழங்குங் கூர் நுனை 
4 வேலும் மின்னின் விளங்கு முலகத் 
ரு ) ரசு கலை , பனிக்கு நாற்றலை, யாதலி 
பு 

ரைதீர்ந்தன்றது புதுவதோ, வன் 
7 றண்புனற் பூசலல்லது நொந்து 
8 களைக வாழி வ்ளவ், வென் றுநின் 
9 மனை தரு , பூசல் கனவினு , மறியாது , 
க ) புலி புறங் காக்குங் குருளை போல , 
மெலிவில் செங்கோன் புறக் காப்பப் , - 

பெருவிறல் யாணர்த் தாகி யரிநர் 
13 கீழ் மடைக் கொண்ட விளையு முழவர் 
14 படைமிளர்ந் திட்பு யாமை , மறைநர் 
கு) கரும்பிற் கொண்ட தேனும் ,பெருந்துறை 
16 நீர்திரு மகளிர் குற்ற குவளையும் 
17 வன்புலக் கேளிர்க்கு வருவிருக் தமரும் 
18 மென்புல வைப்பினன்னாட்டு பொருந் ! 
மலையி னிழிந்து , மாக்கட் 
உ 0 ) நிலவரை, யி 

யிழி தரும், பலயாறு, போலப் 
21 புவ்வ ரோல்லா நின் னாக் கினரே 
= 22 ) நீயே , மருந்தில் கணிச்சி ,வருந்தவ 

டித்துக் 
12. கூற்றுவெருண் டன்ன) முன் பொடு 

24 மாற்றிரு வேந்தர் மண்ணோக் கினையே ! 
திணை - வாதை ; துறை - அரசவாகை .! 
அவனை இடைக்காடனார் பாடியது : - 
( இ - ள் .) அமையாத வண்மையையும் , பகையைக் கொல்லும் பூசலையுமுடைய 
தலைவ , நின துயானையும் , மலைபோலத் தோன்றும் ; பெரும் நின்படையும் கடல் 
போல் முழங்கும் ; கரிய எனையையுடையிவேலும் மின் போல விட்டு விளங்கும் ; 
இங்கனம் உலகத்தின் கன் வேந்து தலைநடுங்குதற்கு ஏதுவாகிய வலியையுடையை 
யாதலால் , குற்றம் தீர்ந்தது ; அது நினக்குப் பழையஆய்விருகின்றது; குளிர்ந்த 
நீராலுள்ள தாகிய பூசலல்லது வருந்தி " எமது துயரத்தைத்தீர்ப்பாயாக வாழி வளவ 
என்று சொல்லி , நினது முந்துற்றுச்செல்லும் படையண்டாக்கும் பூசலைக் கனா 
வின்கண்ணும் அறியாது , புலிபாதுகாக்கும் குட்டி போலக் குறைவில்லாத செவ் 
வியகோலால் நீபாதுகாப்புப்பெரிய விசேடத்தையுடையபுதுவருவாயையுடைத் 
தாய் நெல்லறுப்பார் கடைமடைக்கப் பிடித்துக்கொள்ளப்பட்ட வாளையும் , உரு 
* கடலினொலிக்கும் வைந்நுதியென்றும் பாடம் . 
மின்போ லவிர்வரு ஞாலத்தென்றும் பாடம் . 
வருவிருந்தயருமென்றும் பாடம் . 


போல ) 


1 


V 


வை 


+ 


43 
! 


* 


42 புறநானூறு மூலமும் உரையும் . 
ii . வர் படைவாளால் மறிக்கப்பட்ட ஆமையும், கரும்பறுப்பார். கரும்பனின்றும் 
வாங்கப்பட்டதேனும் , பெரிய துறைக்கண் நீரைமுகந்து கொள்ளும் பெண்டிர்பறி 
த்த செங்கழுநீருமென, இவற்றை பின்புலத்தினின்றும் வந்த சுற்றத்தார்க்கு விருக் 
தாக விரும்பிக்கொடுக்கும் மென்புலத்தூர்களை புடைய நல்ல நாட்டுக்கு வேந்தே , 
முமலையினின்றிழிந்து , பெரிய , கடலைநோக்கி நிலவெல்லையினின்றிழியும் வல யாறு 

22 
களையொப்பப்புலவர் யாவரும் நின்னை நோக்கினர் 

நான் அவர்க்குப் பரிசில் 
கொடுத்தற் பொருட்டுப் பரிகாரமில்லாத கணிச்சியென்னும் படைக்கலத்தை உயிர் 
வருந்தச் சுழற்றிக் கூற்றம் சினந்தாற்போலும் வலியுடனே நினக்கு மறுதலையாகிய 
இருவேந் தருடைய நிலத்தைக் கொள்ள நோக்கினாய் . - எ - று . ) 

அறியாதென்பதனை அறியாமலெனத் , திரிப்பினுமமையும் . வன்புலம் - குறி 
ஞ்சியும் , முல்லையும் . ) மென்புலம் - மருதமும் , நெய்தலும் . கணிச்சியைக் குந்தாலி 
யென்றும் , மழுவென்றும் சொல்லுவர். யாணர்த்தாகி விருந்தமரும் நன்னாடென்க. 
பொருக, புலவரெல்லாம் , நின்னோக்கினர் ; நீ அரசுதலைபனிக்கும் ஆற்றலை 
யாதலின் , இருவேந்தர் மண்ணோக்கினை ; அதனால் , இச்செய்தி புரைதீர்ந்தது , நின 
க்குப் புதுவதன்றாகலினெனக்கூட்டுக . 

V புரைதீர்ந்தன்றென்பதற்கு உயர்ச்சி தீர்ந்ததெனப் பொருளாக்கி , பொருந , நீ 
ஆற்றலையாதலின் , இருவேந்தர்மண்ணோக்கினை ; புலவரெல்லாம் பரிசில் பெறுதற் 
பொருட்டு நின்னோக்கினர் ; இச்செய்தி நினக்குப் புதிதன்று ; ஆகலின் , உயர்ச்சி தீர் 
ந்ததென்றுரைப்பினுமழையும் . ! 

( உ ) 
( சா . / *நிலமிசை வாழ்ற சலமா நீர்த் ) 
$ 2 தெறுகதிர்க் கனலி 

வெம்மை தாங்கிக் 
3 ஆண் வாகச் சுட்டிராத கொட்கும் 
4 நீவிர்சடை, முனிவரு மருளக் கொடுஞ்சிறைக் 

உருகிர்ப் பருத்தி என்று குறித்தொரீஇத் | 
பேதன்னகம் புக்க குடி நடைப் புலி 
1. 7 புதியஞ்சிச் சா , புக்க 

இவரையா வீகை) 
* நேரார்க் கடந்த , முரண்மித் திருவிற் 
க றேர்வண் கிள்ளி , தம் பர்கோற் 
- 

கொடுமா மற்னர் பெரும் கடுமான் 
கைவண், டோன்றலைய , முடையே நன் 

. 
- 13 தார்புனை தெரியனின் முன்னோரெல்லாம் 
14 பார்ப்பார் நோவன, செய்யலர் மற்றிது 

ரு ) நீர்த்தோ நினக்கென வெறுப்பக் கூ 
- 16 நின்யான் பிழைத்தது நோவா யென்னினும் 
V * இப்பாட்டினை , நச்சினார்க்கினியர் தொல் , பொரு , புறத்திணையியலில் , 
உஎ - ம் சூத்திரவுனாயிற் புலவன் அசனை நாடி நன்குலாத்தற்கு உதாரணமாக 
காட்டினர். . . 


- 


ன 


. 


வோன் 


கடி 


* 


| 


அ 


XLIk . - 


- 


- 


) 


சடையை 


ரு அ . 

புறநானூறு மூலமும் உரையும் . 
WE பிழைத் தாய்போன்னிசாணினையே ; 
- / 8 தம்மைப் பிழைத்தோர்ப் பொடிக்குஞ் 

செம்மல் 
19 சிக்குடிப் பிறந்தோர்க் கெண்மை காணுமெனக் 
உ 

காண்டகு மொய்ம்பு காட்டினை மாகலின் 
27 யானே பிழைத்துனன் சிறக்ககின், ஐயுண் 
22 மிக்குவரு , மின்னீர்க் காவிரி 
23 யெக்க ரிட்ட மணலினும் பலவே . 
திணையும் துறையும் அவை . 

சோழன் நலங்கிள்ளிதம்பிமாவளத்தானும் தாமப்பல்கண்ணனும் வட்டுப் 
பொருவுழிக் கைகரப்ப வேதண்டு வட்டுக்கொண்டெறிந்தானைச் சோழன் மகனல் 
2 )யென நாணியிருந்தானைத் தாமப்பல்கண்ணனர்பாடியது . 

ள் --நிலத்தின் மேல், உயிர்வாழ்வார்க்கு வெம்மையான் உளதாகிய சுழற்சி 
நீங்கச் சாகின்ற கதிரையுடைய , ஞாயிற்றினது வெப்பத்தைத் தாம் பொறுத்துக் 
3 காற்றை உணவாகக்கொண்டு , அச்சுடருடனே, சூழவரும் விளங்கிய, சனும் 
யுடைய அருந்தவரும் , வியப்பான்மயங்க ,வளைந்த, சிறகினை 

சிறகினையும் , கூரிய உகிரியை 
முடைய பருந்தினது எறி தலைக்கருதி , அதனைத்தப்பித்தன்னிடத்தையடைந்த குறிய 
நடையையுடையபுறாவினது , அழிவிற்கு, அஞ்சித் 
தன் அழிவிற்கு அஞ்சாது ஆலா 
த்தலையுட்புக்க, வரையாத வண்மையையுடைய வலியோனது 

மாவினுள்ளாய் , பகை 
வரைவென்ற மாறுபாட்டான் மிக்க செல்வத்தையுடைய தேர்வண் கிள்ளிக்குத் 
தம்பி , நீண்ட அம்பினையும் வளைந்தவில்லினையுமுடைய மறவர்க்குத் தலைவ , 
ந்தகு திாையையடைய வைள்ளிய தோன்றால்புனேது பிறப்பின்கண் ஐயப்பா 
இடையேன் ; ஆத்தியாற் செய்யப்பட்ட தாலாயுடைய நினக்கு முன்னுள்ளார்யாவ 
ரும் பார்ப்பார் வெறுக்கத்தகுவன செய்யார் ; மற்று இவ்வெறுக்கத்தக்க செய்கை 
நினக்கு நீர்மையையுடைத்தோவென்று நீ வெறுக்கிச்சொல்லி 
நினக்கு யான் செய்த 
தவற்றிற்கு வெளுாயென்னினும், 75 தவறுசெய்தாய் போலி மிகநாணினாய் ; இவ் 
வாறு தம்மைத்தப்பியவரைப் பொறுக்குந் தலைமைஇக்குலத்தின்கட்பிறந்தோர்க்கு 
எளிமையுடைத்துக்காணுமெனக் காணத்தக்க வல டையோய் , நீ அறிவித் 
தாய் ; ஆகலின் யானே தவறுசெய்தேன் ; பெருகிவரும் இனிய நீலாயுடைய கா 
விரி கொழித்திடப்பட்ட மணலினும் பலவாக மின் வாழ்நாள் சிறப்பதாக .--(எ - று .) 

முனிவரென்றது , வேணாவியோனா , அன்றி , சுடர் திரிந்தவழித்திரிந்து தவஞ் 
செய்யுமுனிவரென்றும், அப்ப. சீரை , துலாக்கோற்றட்டு, மற்றிது நீர்த் 
தோ எனக்கென வெறுப்பக் கூறி , என்றது , சூதுபொருவழிக் கையாற் கிவறுபுதை , 
ப்ப வெகுண்டு வட்டுக்கொண்டெறிந்தானை இவ்வாறு செய்தல் நின்பெருமைக்குப் 
பொருந்துமோ அதனால் பின் பிறப்பிலே ஓரையமுடையேன் என்ற சொல்லை. 
இது , பொறுத்தற்கரியபிழையைப் பொறுத்த குணவென் 

மயைப் பொறுத்த குணவென்றியான் அதசவான 
யாயிற்று . 

( * க ) 

- 
M சச ) இரும்பிடித் தொழுதியொடு பெருங்கயம் படியா 
2 " நெல்லுடைக்கவள்மொயெம் பெறாஅ 


. 


- 


44 


V.3 


ருதத் 


புறநானூறு மூலமும் உரையும் . 

V 
3 திருந்தரை நோன்வெளில் வருந்தவொற்றி , 

நிலழிசைப் புரளுங் கைய வெய்துயிர்த் 
தலமால் யானை யுருமென முழங்கவும் 
பாலில் குழவியல்றவுமகளிர் , 
பூவில், வறுந்தலை முடிப்பவு நீரில் 
வினைபுனை நல்லிலினைகூஉக் கேட்பவு ம் , 
மின்னா தம்ம், விங்கினி, தி 
ககா ) றுன்னருந் துப்பின் வயமான் றான்ற 
// பறவை பயி னினதெனத் 

தனத் திறத்தன் 
12 மறவை யாயில் போரொடு, திறத்தல் 
13 லறவையு மறவைய் மல்லை யாகத் 
14 திறவா, தடைத்த திண்ணிலக் கதவின் 
கரு ) காண்மதி லொருசின்ற 

யொடுங்குதல் 
16 நாணுத்தக வுடைத்திது காணுங் காலே ! 
திணையும் துறையும் அவை . 

அவன் , ஆவூர்ழற்றியிருந்தகாலத்து அடைத்திருந்த , நெடுங்கிள்ளியைக் கோ 
வூர் கிழார் பாடியது . 

இ - ள் .)-கரிய பிடியினது , ஈட்டத்தோடு , பெரிய கயத்தின் கட்படியாவாய் , 
நெல்லையுடைய, கவளத்துடனே , நெய்யால் மிதித்துத் திரட்டப்பட்ட கவளமும் 
பொவாய்த் திருந்திய மருங்கையுடைய வலிய , கம்பம் வருந்தச் சாய்த்து நிலத்தின் 
மேலே புரளும் கையையுடையவாய் 

வெய்தாகவுயிர்த்துச் சுழலும் யானை உருமேறு 
போலமுழங்கவும் , பாலில்லா தகுழவி அழவும் , மகளிர் / பூவில்லாத வறிய தலையை 
முடிப்பவும் , நீரில்லாத் தொழில்பூனைந்த நல்ல மனையிடத்துள்ளார் . வருந்திக்கூப்பி 
இம் உப்பீட்டைக்கேட்கவும் , இவற்றிற்குநாணாது , இவ்விடத்து நீ இனிதாக இருத் 

ன்னாது ; நண்ணுதற்கரிய வலியையுடைய வலிய குதிரையையுடைய தோன் 
றால் , அறத்தை உடையையாயின், இது நின தன் சோவென்று சொல்லித் திறத்தல் 
" செய்வாயாக மற்த்தையுடையையாயின் , போரால் திறத்தல் செய்வாயாக; அவ் 
வாறன்றி , அறத்தையும் மறத்தையுமுடையையல்லையாகத் திறவாது அடைக்கப் 
பட்ட திண்ணிய நிலையைாடைத்தாகிய கதவினை யுடைய நீண்டமதிலுள் ஒருபக் 
கத்தே ஒதுங்குதல் நாணுந்தன்மையையுடைத்து , இஃது ஆராயுங்காலத்து . 


எ 


று 


செய்யென ஒருசொல்வருவித்து உரைக்கப்பட்டது ; திறத்தலென்பதனை இது 
திறக்கவென, வியங்கோளீராகவுாைப்பினுமமையும் . அம்ம - கேட்டுத்தற்கண்வந் 
தது . அறவிய,மறவியு மல்லையாயின் என்று பாடமோதுவாருமுளர் . ( படியா, 
பெறா என்பன - எதிர்மறைவினையெச்சமுற்றுகையவென்பது , வினையெச்ச 
வினைக்குறிப்புமுற்று . 


* ஈண்டினிதிருத்தலென்றும் பாடம். 


45,46 . 


சு0 


. 


புறநானூறு மூலமும் உரையும் , 
(ச®. /இரும்ப ரெண்டோடும் பக்தோ வில்லன் , 

கருஞ்சினை வேம்வின் றேரியலோ னல்லன் 

ன்ன .கண்ணியு மார் மிடைந்தன்றே , மின் 
24 பொருவோன் கண்ணியு மார்மிடைந் தன்றே 
ரு ) யொருவீர் தோற்பினுந் தோற்பதும் , குடியே , 
6 பிருவீர் ,வேறு லியற்கையு மன்மே ; அதனாற் 
குடிப்பொருள்ன்று நுஞ் செய்தி காடித்தேர் 
அம்மோபன்ன வேந்தர்க்கு ! 
9 பெய்ம்ம் வாயுவகை செய்யுமில் விக்லே . 
| திணை - வஞ்சி ; துறை துணைவஞ்சி. 

சோழன் நலங்கிள்ளி,உறையூரீழற்றியிருந்தானையும்அடைத்திருந்த நெடுங்கிள் 
ளியையும் கோவூர் கிழார் பாடியது . } | 

(இ - ள் , பெரியபகையினது வெளியுதோட்டைச் சூடினோனல்லன் கேரிய 
கோட்டினையுடைய வேம்பினது தாரையிடையோனல்லன் நின்னுடைய கண்ணி 
யும் ஆத்தியாற் செறியக் கட்டப்பட்டது , நின்னுடன் 

பொருவானுடைய கண்ணி 
யும் ஆத்தியாற் செறியக் கட்டப்பட்டது ; ஆதலால் , நம்முன், 

ஒருவீர்தோற்பனும் 
தோற்பது நுங்குடியன்றோ? இருவீரும் வெல்லுதல் இயல்புமன்று ; ஆதலால் , நுங்க 
குடிக்குத்தக்கதொன்றன்று , நுமதுசெய்கை; கொடியா பொலிந்த தேரையுடைய 
நும்மைப்போலும் வேந்தர்க்கு உடம்புபூரிக்கும் , உவகையைச் செய்யும் ; இம்மாறு 
< பாடு ; ஆதலான் , இது தவிர்தலே நுமக்குத் தக்கது .-( எ - று .) 

பதிவரண்ணியுமென்பது , நின்னகண்ணியுமென , விகாரமாயிற்று. அதனால 
ன்பதனை ஒழித்தும் பாட்மோதும். 

இது , சந்து செய்தலால் துணைவஞ்சியாயிற்று , 
(சசு.)/ * நீயே , புறவின்ல்லலன்றியும் பிறவும், 
| 2 பலவும் , விடுத்தோன் , மருகனை 
யவரே 
3 புலனுழுத்துண்மார் புன்கண்ஞ்சித் 
தம் துப்குத் தண்ணும் தண்ணிழல் வாழ்கர். 

7 
ண்டடூஉ மழாஅன் மறந்த , 
புன்றலைச் சிறாஅர் மன்று மருண்டு நோக்கி 
7 விருந்திற் புன்கணேவுடையர் ! 

கேட்டனையாயினி வேட்டது செய்ம்மே. 
திணையும் துறையும் அவை . 

சோழன் குளழற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவளவன் , மலயமான் மக்களை , 
கிடுவுழி கோவூர்கிழார்பாடி உய்யக்கொண்டது? 

* இச்செய்யுளும் , பின்வரும் வள்ளியோர்ப்படர்ந்தி ” என்னும் செய்யுளும் ,. 
-துணைவிஞ்சியல்லவென்பர் நச்சினர்க்கினியர் ; அதனை , தொல் , பொரு , புறத்திணை 
யியலில் , “ இயங்குபடையாவம் ” என்னும் அ - ம் சூத்திரவுனாயிற்காண்க. 


பங் 


44 


களிறு 


+ 


யானைக் 


| 


அழால் களிறுகண்டு 


46, 4 


சர்க்க 


பாடி உய்யக்கொண்டது . 
லவா 

யை 

மமை 
னாது , சுரமபல கடந்து 3 


நெடியவென் 
புறநானூறு மூலமும் உரையும் . 

2 
இ - ள்.) நீதான் , புறவின் அல்லலன்றியும் பிறவும் உற்ற துன்பம்பலவற்றை 
யும் தீர்த்த சோழனுடைய மரபிலுள்ளாய் ; இவர் தாம் ,அறிவான் : உழுதுண்ணுங் 
ற்றோர்து வறுமையை யஞ்சித்சீதம்முடையபொருளைப்பகுத்துண்ணும் குளிர்ந்த 
ழலையுடையராய் வாழ்வாரது மரபினுள்ளார் ; இவர் , இப்பொழுது களிற்றைக் 
கண்டு தம் இளமையால் தாம் முன்பு வெருவியழுகின்ற அழுகையைமறந்த புல் 
லிய தீலையையுடைய சிறுபிள்ளைகள் ; மன்றை வெருவிப் பார்த்து முன்பு அறியாத 
புதியதோர் வருத்தத்தையுடையர் , இது கேட்டாயாயின் , நீ விரும்பியதைச் செய்வா 
யாக . - எ - று .) 
மறந்தவெனக்கூட்டுக .) நீ புறாமுதலாயினவற்றின் துயர் தீர்த்தற்கு உயிர்க்கொடை 
பூண்டோன் மருகனாதலானும் , | இவர் கற்றோர்வறுமையஞ்சிப் பகுத்துண்ணும் 
தண்ணிழல் வாழ்நர் மரபினுள்ளாரர் தலானும் , இவர் , நின்னால் அருளத்தகினல்ல 

) இவர் , 
முனியத்தகாரென்பதாம் .) 
/ இதுவும் , இவரைக்கொல்லாமற் சந்து செய்வித்தலின் துணைவஞ்தியாயிற்று . ( ) 
(சஎ.) வள்ளியோர்ப் படர்ந்து புள்ளிற் போகி ) 

, 
வடியாநாவின் வல்லாங்குப் பாடிப் 
பெற்றது முகிழ்ந்து சுற்ற மருத்தி 
யோம்பா துண்டு கூம்பாது வீசி,, 
வரிசைக்கு வருந்துமிப் பரிசில் வாழ்க்கை 
பிறர்க்குத் தீதறிக் தன்றோவின் றே , திறப்பட 
நண்ணார் நாண் , வண்ணாந் தேதி 
யாங்கினி , தொழுகின் 

தாழுகி னல்ல , தோங்குபுகழ் 
க 0 ) மண்ணாள் செல்வி , மெய்திய , 
// நும்மோர்ன்ன செம்மலு முடைத்தே. 
திணையும் துறையும் அவை . 

சோழன்நலங்கிள்ளியுழைநின்று , உறையூர்புதந்த இளந்தத்தனைக் , காரியாற் 
றுத்துஞ்சிய நெடுங்கிள்ளி, ஒற்றுவந்தானென்று கொல்லப்புக்குழிக் கோவூர் கிழார் 


m) பா 


2 


பெற் 


வை 


( இ - ள்.) வண்மையையுடையோனாநினைத்துப் (* பழுமரந்தேரும் .) 
போலப்போகி நெடியவென்றுகருதாது , அரியவழிபலவற்றையுங்கழந்து திருந்தாத 
நாவால் தாம்வல்லபடி பாடி ஆண்டுப்பெற்ற பரிசிலான் மகிழ்ந்து, சுற்றத்தையூட்டித் 
தாமும் பொருளைப்பாதுகாவாது , உண்டு , உள்ளமலர்ந்து வழங்கித் தம்மைப்புரப் 
போராற்பெறும் சிறப்பு ஏதுவாக வருந்தும் , இப்பரிசிலான் வாழும் வாழ்க்கை பிறர் 
க்குச்செய்யும் கொடுமையறிந்ததோவெனின் , 

" இல்லை கூறுபடக் கல்விமுகத்தால் 
VA 

* " பழுமரந் தேரும் பறவை போல " என்பது பெரும்பாணாற்றுப்படை 
( அடி - 23 ) . 


4 


புதிதானர் 


கூஉ 


(சஎ ) 


/ 


புறநானூறு மூலமும் உரையும் . 

/ 
தம்மொடு மலைந்தோர்நாணத் தமதுதல்வியான் வென்று தலையெடுத்து நடந்து அல் 
விடத்து இனிதாக ஒழுகினல்லது , உயர்ந்த புகழையுடைய நிலமாளும் திருப்பொ 
ருந்திய தும்மையொக்கும் , தலைமையுமுடைத்து எ - று . 

5 ஒங்கியவென்பது உம் , செல்வமுமுடைத்தென்பது உம் பாடம் . சுரம்பவுகட 
ந்து புள்ளிற்போகியென மாறிக்கூட்டுக . 

பரிசில்வாழ்க்கை , நண்ணார் நாண இனிதொழுகினல்லது , நும் மோரன்னரெம் 
மலுமுடைத்து ; ஆதலால் , பிறர்க்குத் தீதறிந்தன்றோ ? இன்றெனக்கூட்டுக . 

க்கோவூர்கிழார் தாமும் பரிசில்வாழ்தருள் , ஒருவராதலான் , வடியாநாவின் 
வல்லாங்குப் பாடி எனப் பணிந்து கூறினாரென்க . 
(சவு:) கோதை மார்பிற் கோதையானுங் 
2 கோதையைப் புணர்ந்தோர் கோதை யானும் 

2 
3 மாக்கழி மலர்ந்த நெய்தலாம் 
4 க 
கண்ணுறும்மே கானலந் தொண்டி 
நாய்ஃதேம் ஆரேயவனெம் மிறைவன் ! 

என்னோற் படர்தியாமினியும் 
7 . 

மெம்முன்னமோ முதுவா யிரவல 
8 மெர்மேம்படுஉங் காலையின் 
9 புகழ்மேம் படுதனைக் கண்டன மெனவே . 
திணை - பாடாண்டிணை ; துறை - புலவராற்றுப்படை. 
சேரமான் கோக்கோதைமார்பனைப் பொய்கையார் பாடியது 
இ - ள்கோதையுடையமார்பிற்கு அணிந்த கோதையானும் , அக்கோதை 

2 
யைப்புணர்ந்த மகளிர் சூடியகோதையானும், கரியகழியின் கண்மலர்ந்த நெய்தற் 
பூவானும் தேன் நாறாநிற்கும் , கானலையுடைய தோண்டி அஃது எம்முடையவூர் ; 
அவன் , எம்முடைய தலைவன் ; அத்தன்மையோனிடத்தே போகின்றாயாயின் , நீயும் 
எம்மையும் நினைப்பாயாக , முதியவாய்மையையுடைய இரவல , நீ , அமரின் கண் 
மேம்படுங்காலத்து , நினக்கு உளதாகிய புகழை மேம்படுத்துமவனைக் கண்டேம்யா 
மெனச்சொல்லி .-- எ - று . 

கண்டனமென எம்முமுள்ளென்றாரேனும் , உள்ளிக் கண்டனமெனச்சொ 
லென்பது கருத்தாகக்கொள்க . 

ரவல , நீயும் அன்னோற்படர்குவையாயின் , நின்புகழ்மேம்படுநனைக் கண் . 
னமென எம்மையும் உள்ளெனக்கூட்டுக . 
மோ - முன்னிலை அசைச்சொல் . நீயுமென்பது உம் , எம்முமென்பது உம் 
எச்சவும்மை , 


희 


TI 


( டனமென 


. 


* இப்பாட்டின் முதலிரண்ட்டியையும் மோனைத்தொடைக்கு உதாரணமாகக் 
காட்டிளிர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு, செய்யுளியல் , கூஉ - ம் சூத்திரவுனா1 ) . 

( + எம்மையுமுள்ளுமோவென்றும் பாடம் . 


49.5ts , 


San 
P 


48 


. 


* 


2 


( இ 


புறநானூறு மூலமும் உரையும் . 

காங் 
"தலைவன தியல்பையும் ஊரையுங்கூறி முதுவாயிரவல, ஏம்மு முள்ளெளத் தன் 
தலைமை தோன்றக்கூறினமையால் , இது , புலவராற்றப்படையாயிற்று. ( சஅ ) 
சகூ , நாடனென் கோபன்ன்கோ 
பாடிமிழ் பாக்கடம் 

சேர்ப்பனென்கேர் 
ங்கன மொழிகோ வோங்கு வாடி , கோதையைப் 
4. புனவர், தட்டைப் படைப்பி , னயல 

றெங்குகதி ரலமரு கழனியும் ) 

பிறங்கு நீர்ச் சேர்ப்பினும் புள்ளொருககெழுமே. ! 
திணையும் துறையும் அவை ; துறை - இயன் மொழியுமாம் . 
அவனை அவர் பாடியது . 

இ - ள்.) குறிஞ்சிநிலமுடைமையால் , நாட்டினின்றுசொல்லுவேனோ மருத் 
நிலமுடைமையால் , ஊரனென்று சொல்லுவேனோ ? நெய்தனிலமுடைமையால் , 
ஒலி முழங்குகின்ற குளிர்ந்த கடலையுடைய, சேர்ப்பனென்று சொல்லுவேனோ ? 
எவ்வாறுசொல்லுவேன் ? மேம்பட்ட வாளையுடைய கோதையை புனங் காப்போர் 
கிளிகடிகருவியைப்புடைப்பின் , அப்புனத்திற்கு , அயலாகிய வளைந்த நெற்கதிர்சுழ 
லும் வயலின் கண்ணும் , மிக்கநீலாயுடைய கடற்கரையின்கண்ணும் , உளவாகிய 
புட்கள் , சோ , எழுமாதலான்.- எ - று .) 

V பன்வர் தட்டைபுடைப்பின் எனக் குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் ஏற்புக்கூறின் 
மையான் , நாடனென்பது உம் , அவ்விரண்டுநிலத்துக்கும் , கொள்ளப்படும் ; எனவே 
முல்லை நிலமுமுடையனென்றவாறாம் . 

V புன்வர் தட்டை புடைப்பின் , ஒழனியிலும் , சேர்ப்பிலும், புள்ளெழுமாதலால் , 
கோதையை யாங்கன மொழிகோவெனக்கூட்டு ! 

இது , நானிலமுமுடையனாதலிற் பெருஞ்செல்வமுடையன் ; நீ அவன்பாற் 
செல்லென ஆற்றுப்படுத்தவாறு ; அவனது இயல்பைப்புகழ்ந்தமையான், இயன் 
மொழியுமாயிற்று . 

சக 
(ரு . ) மாசம் விசித்த, வார்புறுவள் பின் 

2 மைடு, மருங்குல் , பொலிய பஞ்ஞை 
- 3 பொவிநெடும் பீலி யொண்யொறி மணித்தார் ) 
4 பொலங்குழை , பழிஞையொடு பொலியச் சூட்டிக் 
குருதி ) வேட்கையஞ்கெழு மாசம் ! 
மண்ணி வீரரா வளவை யெண்ணெய் 

கரையகம் தன்ன மென்பூஞ் சேக்கை ) 
8 பறியா தேறிய வென்னைத் தெறுவர் 
= விருபாற் படுத்ததின் ஓய்ன் வருமே 
யொழித்ததை 

கதை 
கயது உஞ் சாலூற் றமிழ்முழு , தறிதல் 
* வளப்பினென்றும் , வள்ளினென்றும் பாடம் .. 


||| 


கு ) 


51 


கூச . 


5 


17 வல 


| 


2 உப 
புறநானூறு மூலமும் உரையும் . 
/ தனொம்மையா)தஜ்க வந்துகின் ) 

12 மதனுடை முழவுத்தோளோச்சித் தண்ணென 
3/3 விசியோயே வியலிடல் கமழ 

14 வெணிசை யுடை யோர்க் கல்ல த 
கடு) இயர்நிலை யுலகத் துறையுளின்மை 
/ விளக்கக் கேட்ட மாங்கொல் 12 
வலம்படு குரிசின் பங்கிது 

செயலே . 
திணை - அது ; ( துறை - இயன்மொழி . 
1 

சேரமான்தகெேசறிந்தபெருஞ்சேரலிளம்பொறை ) முரசுகட்டிலறியாதேறிய 
* மோசுகீரினைத்தவிறு செய்யாது , அவன் துயிலெழுந்துணையும் , கவரி கொண்டு வீசி 
யானை மோசுகீரனார் பாடியது . 

2 
(இ - ள் .) குற்றந்தீரவலித்துப்பிணித்த, வாரப்பட்ட வாரையுடைய 
கருமரத் 
தரிற்செய்தலான் இருட்சி பொருந்திய , பக்கம் பொலிவுபெற , மயிலினது தழைத்த 
நெடிய, பீலியால்தொடுக்கப்பட்ட , ஒள்ளிய பொறியையுடைத்தாகிய 4 நீலமணி 
போலும் நிறத்தையுடையதாரைப் பொற்றளிரையுடைய உழிஞையுடனே பொலி 
யச்சூட்டப்பட்டுக் குருதிப்பலிகொள்ளும் , விருப்பத்தையுடைய உட்குப்பொருந்திய 
வீரமுரசம் நீராடி வருவதன் முன்னே எண்ணெயினது நுரையை முகந்தாற்போன்ற 
மெல்லிய பூவையுடைய கட்டிற்கண்ணே இதனை முரசுகட்டிலென்பதறியாது ஏறிக் 

என்னை வெகுட்சி தோன்று இருகூறாக்கும் , நின்னுடைய வாளை வாயைமாற் 
றியதாகிய அதுவும் அமையும் , நல்ல தமிழ்முழுதும் அறிந்தமைக்கு ; அவ்வெருட்சி 
யொழிந்து , அதனாலும் அமையாதே , குறுகவந்து , நினது வலிமையடைய முழவு 
போலும் தோளையெடுத்துச் சாமரத்தாற்குளிரிலீசினாய் ; இவ்வகன்ற உலகத்தின் 
கண்ணே பரக்கும்பரிசு " இவ்வுலகத்துப் புகழுடையோர்க்கல்லது , அவ்விடத்த 
தாகிய உயர்ந்த நிலைமையையுடைய உலகத்தின்கண் உறைதலில்லாமையைத் 
தெரியக்கேட்ட பரிசாலேயோ ? , வெற்றிபொருந்தப்பட்ட நிலைவா , நீ இவ்விடத்து 
இச்சாமாையைவீசுதல் , அதற்குக்காரணம் சொல்லுவாயாக .--( எ - று .) 

V சூட்டி யென்பதனைச் சூட்டிவென்றுதிரிப்பினும்மையும் உழிஞை - கொர் 
றான் ; அது குடநாட்டார் வழக்கு , முழவுத்தோளோச்சியெனவும் , தண்ணென 
சியோயெனவும் கூறியவாற்றால் , சாமரையென்பது பெற்றாம் .கழ்ழ்தல் - ஈண்டுப் 
பாத்தற்பொருட்டாய்கின்றது . தமிழென்பதற்கு தமிழ் காடெனினுமமையும். 

குரிசில் , நீ இது செய்தல் இசையுஷ்டயோர்க்கல்லது உறையுளின்மை கேட்ட 
மாறுகொலெனக் கூட்டுக . 

| 
ணன்பது , கருதெனவுமாம் . எண்ணியென்று பாடமாயின் , கருதியெ 

- 

( 50 ) 
டூக .) நீர்விகற் சிறைத் மில்லத் திரிகின்) 

V 
மன்னுயிர் நிழற்று நிழலு மில்லை , 
* மோசிகீரனாரென்றும் பிரதிபேதமுண்டு, 


கிடந்த 


4 


னக . 


நான் 


S 


* 


( 


} 


காவே 


Ephemeral 


Lo 


to 


புறநானூறு மூலமும் உரையும் . 
வளிமிகின் வலியு மில்லை, பொளிமிக் 

வற்றோ ரன்ன சினப்போர் வழுதி 
தண்டமிழ் பொதுவெனப் பொரு அன் பேடிரெதிர்ந்து 
6 கொண்டி வேண்டுவனாயிற் கொள்கெனக் 
7 கொடுத்த மன்னர், நடுக்கம் மனமே 
பேனியரோ வளியாவானளியிழக் கோரோ 
, நண்பவுசிலை பரிது முயன் நெடுத்த 

Winger 
செம்புற் றியல் போல , 
// வொருப்கல் வாழ்க்கைக் கலம்வரு வோரே 
திணை - வாகை ; துறை - அரசவாகை . 
பாண்டியன் கூடகயத்துத்துஞ்சியமாறன் வழதியை * ஐயூர்ழடவனார் பாடியது 5.2 
( இ - ள். நீர்மிகுமாயின் , அதனைத்தாங்கும் அரணுமில்லை; நெருப்புமிகுழா 
யின், உலகத்து நிலைபெற்ற உயிர்களை நிழில் செய்யும் நிழலுமில்லை ; காற்றுமிகுமா 
யின் , அதனைப்பொறுக்கும் வலியுமில்லை ; விளக்கமிக்கு அவற்றையொத்த சினம் 
பொருந்திய போரையுடைய வழுதி குளிர்ந்த தமிழ் நாட்டை மூவேந்தர்க்கும் பொது 
வென்று கூறப் பொனாய்ப் போரையேற்றுத் திறையை வேண்டுவனாயின் , கொ 
ள் கவென்று சொல்லி முன்னே கொடுத்தமன்னர் நடுக்கந்தீர்ந்தார் ; கொடாராயின் , 
3 யாவராலும் மிக இரங்கத்தக்கார், அவனது அருளையிழ்ந்த 
அரசர் நுண்ணிய பலா 
கறையான் அரிதாக உழந்தெடுக்கப்பட்ட செம்புற்றினின்றும் புறப்பட்ட நயலைப் 
போல ஒருபகற்பொழுதின்கணவாழும் உயிர்வாழ்க்கையின் பொருட்டுச் சுழல் 
வோர் . ( எ - று 

வழுதி தமிழ்பொதுவெனப்பொறானாய்க் கொண்டி வேண்டுவனாயின் , கொடு 
த்தமன்னர் , நடுக்கற்றனர் ; கொடாமையின் , அவன் அளியிழந்தோர் , ஒருபகல் 
வாழ்க்கைக்கு அலம் வருவோர் ; ஆதலான் , அவர் அளியரோ வளியரெனக்கூட்டி 
வினை முடிவு செய்க ; அவன் அளியிழந்தோராகிய அலம் வருவோர் அளியரெனக் 
கூட்டியுரைப்பினுமமையும் . 

அளியரோ அளியரென இரங்கற்குறிப்புத்தோன் அடுக்கிகின்றது . 
( ருஉ ) / அணங்குடை நெடுங்கோப்புடளையூத முனைஇ 

2 முணங்குறியில் வயமான் முழுவின் பொருத்த 
3 மானசை யுள்ளத் துரப்பி மரை 
4 தான்வே இ , மருங்கின் 

ட்டெழுந்தாங்கு 
ரு ) வடபுல மன்னர் வாடாவடல் குறித் 
ரு 

வெம்போரியறேர் விழ 
விதிகண்ணிய தாயின் 
தியார்கொ,வளியர் 

த டே 

மாயூர்தொறும் 
* ஐவூர்கிழாரென்றும் பிரதிபேதமுண்டு . 


வேட 


1 


ON 


நிலத் 


1 


கது 


ணே முழையின்கண் துயிலைவெ 


கூசு 


More 


A 


NAS 


* 


1 


புறநானூறு மூலமும் உரையும் . 
819 மீன்க்டு புகையிற் புல்வுநாம கெடுங்கொடி 
க ) வயலுழைக்ருதின் வாங்குசினை வலக்கும் 
// பெருகல் யானரி னொரீஇ யினியே 
12 கலிகெழு கடவுள் கந்தங் கைவிடப் 
3. பலிகண் மாறிய பாழ்படு பொதியின் 
14மனாமூதாளர் நாயிடக் குழிந்து 
* கரு வல்லினல்லக நிறையப் பல்பொறிக் 
S 

கான வாரண மீனுங் 

காடாகி விளியு நாடுடை யோரோ 
திணிையும் துறையும் அவை . 
அவனை மருதனிளநாகனார் பாடியது . 

( மதிரை) 
( இ - ள் , தெய்வங்களையுடைத்தாகிய நெடிய சிகரங்களையுடைய மலையின் கண் 
யுடைய ஏற்றை ஊனைவிரும்பிய உள்ளம்செலுத்துதான் அவ்விரையைக்கருதித் 
புதான் வேண்டியவிடத்தே விரும்பிச்சென்றாற்போல் வடநாட்டுவேந்தர்வாட அவ 
ரைக் கொல்லுதலைக்கருதி இன்னாத வெய்ய போனாச்செய்யும் இயற்றப்பட்ட 
தேரினையுடைய வழுதி , கேருதியது இப்போராயின் , பெரிய உலகத்தின்கண் 
8 யாரோ அளிக்கத்தக்காந்தாம் ? ஊர்தோறும் மீன் சுடுகின்றபுகையினது புலால் 
நாறும், நெடியொழுங்கு உயலிடத்து , மருதினது வளைந்தகோட்டைச்சூழும். பெரிய 
நல்ல புதுவருவாயினீங்கி இப்பொழுது மூழ்வுமுதலாகிய ஒலிபொருந்திய தெய் 
வங்கள் தூணத்தைக்கைவிடும் பரிசு பலி இடத்தின்மாறிய பாழ்பட்ட அம்பலத்தின் 
கண் முற்காலத்து கலாயையுடையமுதியோர் , சூதாடுங் கருவியை இதெலாற் 
குழிந்த அச்சூது கருவியினது நல்லமனையாகிய இடம் நிறையப் பலபொறியை 
யுடைய போட்டுக்கோழி முட்டையிடும் நாடாய்ச்கெடும் காடுடையோர். (எ ) 
V கலி - புகழுமரவமுமாம் . 

வழுதி , அடல் குறித்து நீகருதியது இதுவாயின் , விளியுநாடுடையோர்தாம் 
யார்கொல் அளியரெனக்கூட்டுக . 
( நீங .) முதிர்வாரிப்பி முத்த வார்மண 
2 கதிர்க்குமணி 

திர்விடு மணியிற் கண்டெ 
சில்க் குவளை மகளிர் தெற்றியாடும் 
4 விளங்கு சீர் விளங்கில் விழுமங் கொண்ட 
ரு களங்கொள் யானைக்கமொன் பொறைய , 

விரிப்பின்கலும் தொகுப்பினெஞ்சும் 
7 ம்மர் நெஞ்சம் தெம்மஞேர்க் கொருதலை 
* மருதினிளநாகனாரென்றும் பிரதிபேதமுண்டு. ! 
- எமக்கோவொருநிலையென்றும் பாடம் . 


an 


பொரும் 


ம 


3 . 


சு எ 


8 


a 


- 


. 

புறநானூறு மூலமும் உரையும் . 
கைம்முற் றலகின்) புகழே யென்றும் , 
9.மொளியோர் பிறந்தவிம் மலர்தலை யுலகத்து ) 
40) வாழேமென்றலு மரிதே; தாழாது 
// செறுத்த செய்யும் செய்செங்காவின் 
12 வெறுத்த கேள் விளங்குபுகழ்க்கயில் என் 
43 என்அன்பினன் மம 
னென்றதின் . 
74 டுகொள் வரிசைக் கொப்புப் ) ப 
கடு ) பாவேன் மின்கும் பகைவரைக்கடப்பே .] 
திணையும் துறையும் அவை . 
சேரன்மாந்தரஞ்சோலிரும்பொறையைப் பொருந்திலினங்கீரனார் பாடியது . 
( இ - ள். முற்றினேட்சிப்பிக்கண் முத்துப்போனார் வேளியஒழுங்குபட்ட 
மணற்கண்ணே ஒளிவிடுகின்ற மணிகளாற் கண்ணைப்பொழுகின்ஜி மாடத்திடத்து 
விளங்கிய வளையையுடையம் களிர் வேதிகைக்கண்னே விளையாடும் விளங்கியசீர்மை 
யையுடைய விளங்கிற்குப் பகைவரான் 

வந்த இடும்பையைத்தீர்த்த போர்க்களத் 
தைத் தனதாக்கிக்கொண்ட யானையையும் விரைந்த ததிரையையுமுடைய பொ 
றைய விரித்துச்சொல்லிற் பாக்கும் ; தொகுத்துச்சொல்லின் பொருள் ஒரு ஜபடும் ; 
ஆதலான் , மயக்கம்பொருந்திய நெஞ்சையுடைய எங்களுக்கு ஒரு தலையாக் படியாக 
நினதுகேழ் , எந்நாளும் ; கல்வியால் விளக்கமுடையோர்பிறந்த இப் பெரிய 
தையுடைய உலகத்தின்கண்ணே வா ழேழென்றிருத்தலும் கூடாது. வினாய , பல 
பொருளையும் அடக்கிய , செய்யுளைச்செய்யும், செவ்விய நாவினையும் மிக்க கேள்வியை 
யும் விளங்கிய புகழையுமுடைய கபிலன் இன்று உளனாதப்பெறின் , நன்று ; அது 
பெற்றிலேனென்று சொல்லிய நினது கவன்றிகொண்ட சிறப்பிற்குப் பொருத்தப் 
போடுவேன் , நீ பகைவரை வென்றவெற்றியை .-- எ - று ) 

மாடத்துமகளிர் படைத்துத் தெற்றிக்கண் ஆடும் விளக்கிலென்க. V தெற்றி 
யென்பதனைக் கைகோத்தாடும் குரவையென்பாருமுளர் . 

பொறைய , கபிலன் இன்றுளனாயின் , நன்றுமன்னென்றரின் ஆடுகொள்வரி 
சைக்கொப்பப் பகைவரைக்கட்ப்பை யான் தாழாது பாடுவேன் ; நின்புகழ் விரிப் 
பின் அகலும் ; தொகுப்பின் எஞ்சும் ; இதனான் , எமக்குக் கைம்முற்றல ; ஒளி 
யோழிறந்த இம்மலர் தலையுலகத்து வாழேமென்றலும் அரிதென, மாறிக்கூட்டு 

3 
தாழாது செய்யும் செய் செக்கர்வென இயைப்பினுமமையும் .) ஒளியோர் 
என்றது , கபிலன் முதலாயினோ . வாழேமென்றலும் அரியான்றகருத்து , பாடா 
திருத்தலும் அரிதென்றாக்கி , யாமும் வல்லபடி பாடிப்போதுவேமென்றதாகக் 
வந்தது .) பாடுவன் மன்னாவென் றவழி , மன்னும் , ஆலும் -- அக் சநிலை.) ( பாவேன் 
மன்னென்பதனை அல்லீற்றுத்தனித்தன்மை வினையாத்தி , நின்வரிசைக்கொப்ப , நின் 
பகைவனாக்கடிப்பைப் பாடுவேன் ; அதனால் , விரிப்பின் அகலும் , தொகுப்பின் 


பாடம் 


ன 


* ஏற்பவென்றும் பாடம் . 


54 , 


காஅ . 


கு 
புறநானூறு மூலமும் உரையும் . 
எஞ்சும் ; மம்மர்நெஞ்சத்து எமக்கு நின்புகழ் கைம்முற்றலவென அவன்புகழை 
மேம்படுத்துக்கூறியவாருகவுலாப்பினுமமையும் . இப்பொருட்குப் பாடுவன்மனே 
ன்றதனை ஒழியிசையாகக்கொள்க.) செய்யுட்செய்தசெந்நாவென்றீம் பாடம்.(இத 
( ருச .) எங்கோனிருந்த கம்பலை மூ 

மூது 
2 நிடைபோர் போல விடையின் குறுகிச் 
3 செம்ம னாளவை யண்ணாந்து புகு 

து புகுதில் 
லெம்மன வாழ்க்கை யிரவலர்க்கெளிதே 
இ ) இரவலர் கெண்மை யல்லது பரவெதிர்ந்து ) 
வான நாண வரையாது சென்றோர்க் 

) 
7.கன ஓயுங் கவிகை வண்மைக் } 
8 கடுமான் கோதை துப்பெதிர்த்தெழுந்த 

நெடுமொழி மன்னர் நினைக்குங் காலைப் 
க 0 ) பாஇலைத் தொடுத்த வுவலைக் கண்ணி ! 
// மாசுணுடுக்கை மடிவர் யிடையன் 
12 சிறுதலை யாயமொடு குறுகல் செல்லாப் 
13 புலிதுஞ்சு|வியன் புலத் தற்றே , 
114 வலிதுஞ்சு தடக்கை யவனுடை நாடே 

நாடே ! 
திணையும் துறையும் அவை . 

சேரமான் குட்டுவன்கோதையைக் கோனட்டு எறிச்சிலூர், மாடலன் மதுரைக் 
தமரன் பாடியது . 

( இ - ள் .) எம்முடைய இறைவனிருந்த ஓசையையுடைய பழைய ஊரிடத்து 
அதனையுடையவர்களைப்போலக் காலம்பாராதே அணுகித் தலைமையையுடைய நா 
ளோலக்கத்தின்கண்ணே தலையெடுத்துச் செம்மர்ந்து சென்றுபுகுதல் எம்மைப் 
போலும் வாழ்க்கையையுடைய இரப்போருக்கு எளிது ; இங்ஙனம் இரப்போர்க்கு 
எளிதாவதல்லது , பாதுகாத்தலை ஏற்றுக்கொண்டு மழைநாணும்படி , எப்பொருளை 
யும் வரையாது தன்பாற்சென்றவர்கட்கு , இடக்கவிந்தகையால் அமையாது கொடுக் 
கும் வண்மையையுடைய கடுமான் கோதையது வலியோடுமாறுபட்டெழுந்திருந்த 
வஞ்சினங்கூறியவேந்தர் கருதுங்காலத்து பேசிய இலையால் தொடுக்கப்பட்ட தழைக் 
கண்ணியையும் மாசுண்ட உடையையும் மடித்தவாயையுமுடைய இடையன் சிறிய 
தலையையுடைய ஆட்டினத்தினோடுகூட அணுகல்செல்லாதபுலிதங்கும் அகன்ற 
நிலத்தையொக்கும் , வலி தங்கிய பெரியகையையுடையவனுடையநாடு .-- எ - று ) 

எங்கோனிருந்த மூதூர்ப்புகுதல் , இரவலீர்க்கெளில் அவனுடையாரடு , மன் 
னர்நினைக்குக்காலை, இடையன் , சிறுதலையாயமொடு , குறகல்செல்லாப் புலிதுஞ்சு 
வியன்புலத்தற்றெனக்கூட்டி வினைமுடிவுசெய்க 

V மன்னர்க்கு இடையலும் , அவர்படைக்குச் சிறுதலை ஆயமும் , கோதைநாட் 
டிற்குப் பல் துஞ்சுவியன்புலமும் , உவமையாகக்கொள்க . உவலைக்கண்ணியென்றத 
னைப் பெயராகக் கொள்க , புலியுடைவியன்புலமென்பதூஉம் பாடம் . 


V 


சுகூ 


To 


* 


0 


கரு 


33 . 
புறநானூறு மூலமும் உரையும் . 
( ருரு . ) ஓங்குமலைப் பெரும் பாம்பு ஞாண்கொளீஇ ! - 
உயொருகணை கொண் 

6 வெயி வடற்றிப் S 
த பெருவிற் ஓமரர்க்கு வென்றி தந்தது 
4 கறைமிடற் றண்ணல் காமர் சென்னிப் 1 

மருதல் திளங்கு மொருகண் போல 
வேந்து மேம் பட்ட பூந்தார் மாற ! 
கடுஞ்சினத்த கொல்களிறுங் 
8 கதழ்பரிய கமோவும் , 
9 வடுங் கொடிய மேச்தேகும் , 3 
கம் ) நெஞ்சுடைய புகன் மறவருமென (4 ) 
// நான்குடன் மாண்ட் தாயினு மாண்ட 
12 வன்நெறிமுதற்றே யாசின் கொற்றம் 
18 அதனால் , தமிரெனக் 

நம்ரெனக் கோல்கோடாது 
/ 4 பிறரெனக் குணங்கொல்லாது 

பயிற்றன்ன வெந்திற லாண்மையுத் 
18 திங்க என்ன தண்பெருஞ் 

சாயலும் 
7 வானத் தன்ன வண்மையு மூன்றும் 
18 முறையை யாகி யில்லோர் கையற 
9 நீடு வாழிய ! நெடுந்தகை! தாழ்நீர் 
2 ) வெண்ட்லைப் புணரியலைக்குஞ் 

செந்தில் , 
2 ) னெடுவேணிலை இய கர்மர் வியன்றுறைக் 
22 கடுவளி தொகுப்ப வீண்டிய 
23 வடுவா ழெக்கர் மணலினும் பல்வே 

vA 
திணை - பாடாண்டிணை ; துறை - செவியறிவுறூஉ . எ 

ey 
பாண்டியன் இலவந்திப்பள்ளித்துஞ்சிய நன்மாறனை மதுரை மருதனிளநாக 
ர் பாடியது . 

ள் . உயர்ந்தமலையாகிய பெரியவில்லைப் பாம்பாகிய நழுணைக்கோளுத்தி 
2 ஒப்பில்லாததோரம்பைவாங்கி மூன்றும திலையுமெய்து பெரியவ்லியையுடைய , தே 
வர்கட்கு வெற்றியைக் கொடுத்த கரியநிறஞ்சேர்ந்ததிருமிடற்றையுடைய இறைவ 
னது அழகிய திருமுடிப்பக்கத்து அணிந்த பிறைசேர்ந்த திருநெற்றிக்கண்ணே 
விளங்கும் ஒரு திருநயனம் போல மூவேந்தருள்ளும் மேம்பட் 
மாற , கடிய -சினத்தையுடையவாகிய கொல்களிறும் விரைந்த செலவையுடைய 
வாகிய மனஞ்செருக்கிய 

செருக்கிய குதிரையும் நெடிய கொடியையுடையவாகிய உயர்ந்த 
தரும் , நெஞ்சுவலியையுடைய போரை விரும்பும் ழறவருமென நான் குப்படையுங் 
கூட மாட்சிமைப்பட்டதாயினும் மோட்சிமைப்பட்ட அறநெறியை முதலாகவுடை 
த்து , வேந்தரது வெற்றி , அதனால் , இவர் , நம்முடையரென, அவர்செய்துகொடுக் 
தொழிலைப் பொறுத்துக் கோல்வளையாது , இவர் நமக்கு அயலோரென்று அவர் 


நீ . 


, 


7 


Envel 


பூந்தாரையுடைய 


துறைக்கண் பெருங்காற்றுத் திரட்டுதலால் குவிந்த வடுவழுந்திய செ .. 
எம் 


லி 


ம 


ZA 


A 


( 


புறநானூறு மூலமும் உரையும் . 
நற்குணங்களைக்கேடாது , ஞாயிற்றைப் போன்ற வெய்யதிறலையுடைய வீரமும், 
திங்களைப் போன்ற குளிர்ந்த பெரியமென்மையும், மழையைப்போன் றவண்மையும் 
என்ற மூன்றையுமுடையையாகி இல்லாதோர் இல்லையாத் நெடுங்காலம் வாடுவ 
யாக , நெடுக் தகாய் , தாழ்ந்த நீரையுடைய கடலின்கண் வெளிய தலையையுடைய " 
திரையலைக்கும் * செந்திவிடத்து கொடிய முருகவேள் இக்பெற்ற அழகிய அகன்ற 
> 
னும் பலகாலம் .--( எ.- று ) 

‘ குணம்கொல்திராது என்பதற்கு , முறைமையழிய , நீ வேண்டியவரம் செய்யா 
தெனினுமாம் . 

பூந்தார்மாற , நெடுந்தகாய் , நான்கு டன்மாண்டதாயினும் , அரசின் கொற்றம் 
அறநெறிமுதற்று ; அதனால் , கோல்கோடாது , குணங்கொல்லாது , ஆண்மையும் 
சாயலும் வண்மையும் உடையையாக இல்லோரிகையற நீ மணலினும் பலகாலம் 
நீடுவாழியவெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

CL ( ருரு ), 
(டூசு.) ஏற்றுதல ஒயரிய வெரிமரு எவிர்சடை 

8 
2 மாற்ற்ரும் கணிச்சி மண்மிடமேனும் 
3 கடல்வளர் பரிவளை, புனாய மேனி 
4 படல் வெர் காஞ்சிம், பனைக்கொடி , யோனும் / 
கு ) மண்ணுறு திரும் 
பணி புனய மேனி 
6 விண்ணுயர், பட்கொடி, 

விறல் வெய்யோனும் , 
மணிமய , லுயரிய மாற , வென்றிப் 
பிணிமுக வூர்தி யொண்செய் யோனுமேன IV 
9. ஞாலங் காக்குங் கால முன்பிழ் , 

1S 
கர பேறாலா, நல்லிசை, நால்வ , ருள்ளங் 
4 கற்பெழுத்தில் மாற்றருஞ் சீற்றம் கலர் 
12. வலியோத் தீயே வாலியோனைப் 

Stringite 
18 புகழொத் தீயே கழுகரடுநனை ) 

( 3 
14 -கருகொதி தியே, மூன்னிய து முடித்தவிக ! 
கரு னாங்காங் , கவரவ ரொத்தலின் யாங்கும் 
16 பரிய்வு முள்வோ! கின்க்கேயதலை 
17 இரவலர்க் கருங்கல மருகா தீய 
| யவனர், நன்கலந் தந்த தண்கமழ் தேறல் 
19 பொன்செய் புனை கலத் தேந்திரேளும் 

ண்டொடி மகளிர் மடுப்பு மகிழ்சிறந் 
21 தாங்கினி தொழுகும்தி போக்குவாண் மா 
* செந்தில் , முருகக்கடவுளுடைய திருப்பதிகளுள் ஒன்று ; அது பாண்டி 
நாட்டுள்ளது ; திருச்செந்தூரென்று வழங்குகின்றது . 

+ மண்ணியவென்றும் பாடம் ! 


உ 0 மொ 


2 


எக 


V 


> 


சைத் ) 


A 


பாலவும் 


7177 


27 


இ 


W * பிணிமுகம் - முருகக்கடவுளுக்குரிய யானை 
புறநானூறு மூலமும் உரையும் . 

M 
22 வங்கண் விசும்பி னாரிருளகற்று 
23 வெங்கதிர்ச்செல்வன் போலவும் 
24 தண்கதிர் மதியம் ப 

8 
-ரு ) நின் 

நின்று நிலை இயருலகமோடு 
"திணை - அது , துரை - பூவைநிலை 


அவ்னை மதுரைக்கணக்காயனார் மகனார் நக்கீரன் 

காயனார் மகனார் நக்கீரனூர் பாடியது ... 
ஆனேற்றை வெற்றியாகவுயர்த்த அழல் போலும் விளங்கிய கடை 
யினையும் விலக்குதற்கரிய மழுப்படையையுமுடைய , நீலமணிபோலும் திருமிட 
ற்றையுடையோனும் , கடற்கணணே வளரும் புரிந்த சங்கையொக்கும் திருநிறத்தை 
யுடைய கொலையை விரும்பும் கலப்பையையும் புனைக்கொடியை யமுடையோனும் , 
5 கழுவப்பட்ட அழகிய, நீலமணிபோலும், திருமேனியையும் வானுறவோங்கிய சீரு 
டக்கொடியையுமுடைய வென்றியைவிரும்புவோனும் , லேமணி போலும் நிறத்தை 
யுடைய மயிற்கொடியையெடுத்த மாறாதவெற்றியையுடைய அம்மயிலாகிய ஊர் 
தியையுடைய ஒள் எளியசெய்யோனுமென்றுசொல்லப்பட்ட உலகங்காக்கும் முடிவு 
காலத்தைச்செய்யும் வலியினையும் தோல்வியில்லாத நல்லபுகழினையுமுடைய நால் 
வருள்ளும் , விலக்குதற்கரியவெகுட்சியாற் கூற்றத்தையொப்பை வலியால் வாலி 
யோனையொப்பை புகழாற் பகைவரைக்கொல்லும் மாயோனையொப்பை ; கருதி 
யது முடித்தலான் முருகனையொப்பை இப்படி அப்படி அவரை அவரையொத்த 
லான், எவ்விடத்தும் அரியனவுமுளவோ, நினக்கு , ஆதலால், இசப்போர்க்குப் 
பெறுதற்கரிய , அணிகலங்களைப் பெரிதும் வழங்கி , யவனர் நல்லகுப்பியிற்கொடு 
வரப்பட்ட குளிர்ந்த நறுநாற்றத்தையுடைய தேறலைப் பொன்னாற் செய்யப்பட்ட 
புனைந்த கலத்தின்கண்ணேயேந்தி நாடோறும் ஒள்ளிய வளையையுடைய மகளி 
ரூ ட்ட மகிழ்ச்சிமிக்கு இனிதாக நடப்பாயாக ; வென்றியானுயர்ந்த வாளையுடைய 

அழகிய இடத்தையுடைய வானத்தின்கண்ணே நிறைந்த இருளைப்போக்கும் 
23 வெய்ய கதிரையுடைய ஞாயிற்றையொப்பவும் மேலைத்திக்கிற்றோன்றும் குளிர்ந்த 

கதிரையுடைய பிறையைப் போலவும் , இவ்வுலகத்தோடுகூட நின்று நிலைபெறுவா 
யாக .-- எ - று . ) 

பிணிமுகம் - பிள்ளையாரேறும் யானையென்றும் சொல்லும் . காலமுன் பென் 
றது , தம்மையெதிர்ந்தோர்க்குத் தாம் நினைந்தபொழுதே முடிவுகாலத்தைச் செய் 
யும் வலியை || மணிமிடற்றோனைக் கூற்றமென்றது , அழித்தற்றொழிலையுடைமை 
யான் . -வாலியோனென்றது , நம்பிமூத்தபிரானை . ( இகழுநரடுகனன்றது , மா 
போனை ஆரிருளகற்றும், வெங்கதிர்ச்செல்வனென்றது , எழுகின்ற ஞாயிற்றை . 
மதி - இளம்பிறை. 

இது , தேவரோடுவமித்தமையாற் பூவைநிலையாயிற்று . 
படை ) “ ஓடாப் பூட்கைப் பிணிமுகம் வாழ்த்தி " என்பதன் உரையாலும் , ( பரீ 
பாடல் ) சேயுயர் பிணிமுக மூர்ந்தம ருழக்கி " என்பதனுரையானும் உணர்க . 


+ 


பற 


* 


- 


- 


Lomwill 


னு 


) 


எம் 

புறநானூறு மூலமும் உரையும் . 
( எ ) வல்லா ராயினும் வல்லுந ராயினும் 

2 புகழ்தலுற் றோர்க்கு மாயோன்ன்ன 
3 வரைதால் சிறப்பில் புகழ்சான் மாற 

நின்னொன்று , கூறுவ , துடையே னென்னெனிற் 
ரு ) பிறர்நாடு கொள்ளுங்காலையவர்நாட் 

டிறங்குகதிர்க் கழனிநின் னிளையருங்கவர்க ! 
நனந்தலைப் பேருவாரிப் நக்க ! - 

மிர்ந் தன்னநின் ெ 
தன்னநின் னொளிறிலங்கு நெடு 

ளிறிலங்கு நெடுவேல் 
- லொன்னாந்த செருப்பினுஞ் செருப்பு வென்னது உங் 
க 0 ) கடிமாந்தடித லோம்புதின் 
// எனடுகல் யானைக்குக் கந்தாற்றிவே ! 
திணை - வஞ்சி ; துறை - * துணைவஞ்சி . 
அவனைக் காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக்கண்ணனார் பாடியது . 

ள் . யாதொரு கல்வியை மாட்டாராயினும் அதினை ) வல்லாராயினும் 
2 புகழ்தலைப்பொருந்தியவர்கட்கு மாயோனையொத்த சொல்லுதலமைந்த தலைமை 
( யையுடைய புகழமைந்தமாற! நினது ஒருகாரியஞ்சொல்லுதலுடையேன் ; அது 
யாதெனின் , நின்பகைவர்நாட்டைக் கொள்ளுங்காலத்து அவர் நாட்டின்கண் வளை 
ந்தகதிரையுடையவயலை நின்னுடைய வீரரும் கொள்ளை கொள்க:அகலிய இடத்தை 
யுடைய பெரிய ஊனாத் தீயுஞ்சுடுக ;சிமின் நிமிர்ந்தாற் போன்ற நினது பாடஞ் . 
செய்கின்ற விளங்கிய நெடியவேல் பகைவரை அழிக்கினும் அழிக்க ; யாவதும் 
10 காவன்மரத்தைவெட்டு தலைப் பாதுகாப்பாயாக , நின்னுடைய நெடிய நல்லயானை 
கட்கு முன்பு நட்டுநிற்கின்ற தறிகள் ஆற்றமாட்டாவாதலான் .--எ - று , 

அவை இளமரமாதலால் , நின் நெடுநல்யானைக்குத் தறியாதற்குப் பொறை 
பாற்றாவென்று உரைப்பாருமுளர் . வல்லவர்க்கும், மாட்டார்க்கும் ஒப்பப் புகழ்ந்து 
முடியவொண்ணாமையான் , மாயோனன்னவென்றார் ; || அன்றி , அவ்விருவர்க்கும் 
ஒப்ப அருள்பண்ணுதலின் , அவ்வாறு கூறிற்றெனினுமமையும் . 

மாற , நின்யானைக்குக் கந்து ஆற்றாவாதலால் , கடிமரந்தடி தலோம் பெனக் 
கூட்டுக . 

நின்யானைக்குக் கந்து ஆற்றாவாதலாற் , கடிமரந்தடி தலோம் பெனக்கூறுவான் 
போற் சந்து செய்விக்கும் நினைவாற் கூறினமையின் , இது துணைவஞ்சியாயிற்று . - 
( ஓ . நீயே, தன் புனற் காவிரிக் கிழவரை யிவனே ) (an 
2 முழுமுத எலைந்த கோளியாலத்துக் 

* இச்செய்யுள் கொற்றவள்ளையென்பர் நச்சினார்க்கினியர். ( தொல் , பொரு , 
புறத்திணையியல் , நச - ம் சூத்திரவுனா ) . 

+ இப்படியே " தூங்குசிறை வாவலுறை தொன்மரங்க ளென்ன , வோங்கு 
தல நைய்வத ஓட்பிறந்த வீரர் , தாங்கல்கட னாகும் ” என்று சீவகசிந்தாமணி 
யிலும் ( காந்தருவதத்தையாரிலம்பகம் - சு ) , “ சிதலை தினப்பட்ட வால மரத்தை , 


. 


1 


4 . 


கூ 


எனனுங் 

க 


PF./33 . 


கை 


புறநானூறு மூலமும் உரையும். க 
கொழுநிழ் னெடுஞ்சினை வீழ் பொறுத் தாங்கு 

எல்லோர் மாய்ந்தனத் தளங்கள் செல்லாது , 
மல்லிசை முதுகுடி நடுக்கறத் தழீஇ 
யிளைய தாயினுங் கிளையரா வெறியு , 
7 - மருநாை யுருமிற் பொருநரைப் பொறாச் 

செருமாண் பஞ்சவ ரேறே நீயே 
உ மறந்துஞ் சுறந்தைப் பொருகனை யிவனே 

* fare 
கம் ) நெல்லு , நீரு மெல்லார்க்கு , * மெளிய , 
// வாைய சாந்தமுந் திரைய் முத்தமு 
12 மிமிழ்குரன் முரச மூன்றுட னாளுந் 
13 தமிழ்கெழு கூடற்றேண் கோல் வேந்தே ! 
14 பானிற வுருவிற் பனைக்கொடியோனும் 

நீனிற வுருலி னேமி யோனுமென் ) 
16 றிருபெருந் தெய்வமுடனின் றா அங் 

விளங்கி 
திருகெழு தோற்றமோடுபகுவா, 

Unity ! 
18 யின்னி. நாகலி, னினியவு முளவோ ? 
2 )பொநவீ ரொருவீர்க் காற்று தி ரிருவீரு , 
2 / முடனிலை திரியீ , ராயி னிமிழ் திரைப் 
22 பௌவ முடுத்தவிப் பயங்கெழு மாநிலங் 
23 வைகப் படுவது பொய்யாகாதே 

தே 
24 அதனால் , நல்ல, போலவு நயவ போலவும் - 
உரு) தொல்லோர் , சென்ற நெறிய போலவுங் 
23 காததினஞ்சினும் கிடை பகற்கலமரும் ! 
27 பேதின்மாக்கள் பொதுமொழி , கொள்ளா 
28 தின்றே போல்கம்புணர்ச்சி வென் றுவென் 

த் துயர் கடும் வேலே கொடுவரிக் 
கூ ெபோண்டர்க் குயின்ற சேண் விளங்கு தொடுபொறி ] 
3 / நெடுநீர்க் கெண்டையோடு பொறித்த 
| 32 குடுமிய வாகப்நீர் குன்றுகெழு நாடே 
திணை 
1 

சோழன் குராப்பள்ளத்துஞ்சிய பெருந்திருமாவன்வனும் பாண்டியன் வெள் 
ளியம்பலத்துத்துஞ்சிய பெருவழ்தியும் ஒருங்கிருந்தாரைக் காவிரிப்பூம்பட்டினத் 
துக் காரிக்கண்ணனர் பாடியது . 
மதலையாய் மற்றதன் வீரூன்றி தேங்குக், அதைைம தந்தைகட் டோன்றிற்றான் 
பெற்று , புதல்வன் மறைப்பக் கெடும் . " என்ற நூலியோரிலும் ( காளான்மை , எ ) 
கூறியிருத்தல் காண்க . 
* எளியவென்வென்றும் பாடம் . 

(C 


ள 


பாடாண்டிணை ; துறை 


உடனிலை . 


i -- Lix - 


; நும் 


புறநானூறு மூலமும் உரையும் .. 
( இ - ள் .)- 5, குளிர்த் தைேரயுடைய காவிரிக்கு தலைவன் ; இவன் , பரிய அடி 
மாய்ந்த கோளியாகிய ஆலத்துக் கொழுவிய நிழலையுடைய நெடிய கொம்பை அதன் 
வீழ் தாங்கினாற்போலத்தினக்குமுன்னுள்ளோர் இறந்தாரர்கத்தொன் தன்பாது 
நல்லபுகழையுடைய பழையகுடியைத் தடுமாற்றமற அணைத்துத் தான்சிறிதேதேயாயி 
னும் கிளையுடனே போம்பையெறியும் பொறுத்தற்கரிய வெள்ளிய உருமேறுபோல 
இளமைக்காலத்தும் பகைவரைக் காணப்பொருத் போரின் கண்மாட்சிமைப்பட்ட 
பாண்டியர் குடியுள் ஏறுபோல்வான்;$ அறந்தங்கும் உறையூரின் கண் அரசன் ; 
இவன் , நெல்லும் நீரும் யாவர்க்கும் எளியவெனக்கருதி அவைபோலாது யாவர்க் 
கும் பெறுதற்கரிய பொதியின் மலையிடத்துத் , சந்தனமும்கடலிடத்து முத்துமென 
12 இல் 

வற்றை ஒலிக்கும் குரலையுடைய முர்சம் மூன்றுடனேயாளும் தமிழ் பொருந்திய 
மதுரைக்கட் குளிர்ந்தசெங்கோலையுடைய வேந்தன் மீர் , பால்போலும், நிறத்தை 
புடைய பனைக்கொடியையுடையோனும் நீல நிறம் போலும் திருமேனியையுடைய 
அழியையுடையோனுமென்று சொல்லப்படும் ஜோ ண்டு பெரியதெய்வமும் ஒருங்கு 
நின்றுபோல 

உட்குப்பொருந்திய காட்சியோடு அச்சம்வரவிளங்கி , இத்தன்மையி 
ராகுதலின் , இதனினும் இனிய பொருள் உளவோ ? இன்னமும் கேளீர் 
முடையகழ், படுங்காலம் செல்வதாக நம் முன் ஒருவர் ஒருவீர்க்குகு உதவுவீ 
ரா & E களிருவீரும் கூடி நிற்கின்ற இந்நிலையின் வேறுபடிராயின் ஒலிக்கும் திரை 
யையுடைய கடல் 

சூழ்ந்த இப்பயன் பொருந்திய உலகங்கள் கையகத்தேயகப்படுதல் 
பொய்யாகாது 

ராது . ஆதலால் , நல்லன போலேயிருக்கவும் நியாயத்தையுடையன போ 
லேயிருக்கவும் பழையோரொழுகிய ஒழுக்கமுடையன போலேயிருக்கவும் அன்பு 
பொருந்திய நெஞ்சையுடைய நும் இடையே புகுந்து நும்மைப்பிரித்தற்கு அல 
மரும் அயலோருடைய சிறப்பில்லாதமொழியைக் கேளாது இன்று போல்க , நுமது 
கூட்டம் ; வென்றுவென்று கொலைக்களத்தின் கண் , மேகபடுக , நம்குடைவேல் 
வளைந்தவரியையுடைய புலிவடிவாகச்செய்யப்பட்ட 3 சேய்மைக்கண் விளங்குகின்ற 
தோண்டிய இலாஞ்சனையைப் பெரிய நீரின்கண்வாழும் கயலுடனேபொறித்த சிக 
ரங்களையுடையவாக, பிஐருடைய, குன்றையுடைய காகெஸ் 

( எ - - ) as 
குன்றுகெழுநாடென்ற தாயினும் , கருதியது பிறர் நாட்டுக்குன்றுகளென்றதாகக் 
கொள்க .1 கோளியேன்றது . பலர்அகர்யக்குமாம் தழீஇப் பொருவான"இயை 
யும் . முரசமூன்றாவன : வீரமுரசும் , யோம் அரசும் , தியாசமுரசும் . நெல்லும் 
நீரும் எல்லார்க்குமெனியவென முற்றாகவுரைப்பாருமுளர் . தொம்பொறி - பெயர் 
மாத்திரையாய்நின் நாம் 

13 
இருவரரசர் ஒருங்கிருந்தானரப்பாடினமையின், இஃது உடனிலையாயிற்று. 
ஒருவீர் ஒருவீர்க்கு உதவியாய் , வலியையுடையீரரய நீங்கள் இருவீருமென்பாரு 
முளர் . மணமுரசுடனே ஏனை இரண்டு முரசென் பாருமுளர் . 
( ருக . ) ஆரந் தாழ்ந்த வணிகிளர் மார்பிற் 
2 டோய் தடக்கைத் தகைமாண் வழுதி ! 

வல்லை மன் நி நீ நயந்தளித்தல், 
4 றேற்றாய் பெரும் பொய்யே யென்றுங் ) 
கு ) காய்சினந் தவிராது , கடலூர், பெழுதரு | 


VO 
LIX . 


V 


* 


ச 


தொழுதேமல்லேயோ ? பலகால்.; கடற்கறையிடத்துக் கழியினீமான்விளைந்த உப் 

59.60 
புறநானூறு மூலமும் உரையும் . 
ஞாயி ,றனையைகின் பகைவர்க்குத் } 

திங்க ளனையை பெம்மனோர்க்கே 
திணை - அது ; துறை - பூவைநிலை . 

. 
பாண்டியன் சித்திரமாபத்துத்துஞ்சிய நன்மாறன மதுரைக்கூலவாணிகன் 
சீத்தலைச்சாத்தனார் பாடியது . 

( இ - ள் . ஆரந்தாழ்ந்த அழகுமிக்கமார்பினையும் ,முழந்தாளிலேதோய்ந்த பெ 
ரியகையினையுமுடைய அழகுமாட்சிமைப்பட்டவழுதி , 3 நீ யாவர்க்கும் உவந்து 
அருளைப்பண்ணு தலைத் தெளிவாக இல்லை; மெய்யாக , யாவரிடத்தும் தெளியாய் , 
பெரும , பொய்யை ; எந்நாளும் , சுடும்வெம்மையொழியாது கடலிடத்தே கிளாய 
தெழுகின்ற ஞாயிற்றையொப்பை , நின் பகைவர்க்கு ; எம்போல்வார்க்குத் திங்களை 
யொப்பை .-- எ - று . 

தேற்றாயென்றது , தேறாயெனத் தன் வினையாய்நின்றது ; தேற்றாயென்பதற் 
குப் பொய்தெளிக்கப்படாயெனினுமமை 
மயும் .) 
/ ஞாயிற்றோடும் இங்களோ ேமூவமித்தமையால் இது பூவைநிலையாயிற்று . நக்) -- 
கூ . ) முந்நீர் நாய்பட்டிமிற்சுடர் போலச் 

Login 
செம்மீத்ரிமைக்கு மாக விசும்பி 

சம்பின் 
சிநின்ற வுவவுமதி கண்டு 
சிமஞ்ஞையிற் 

சுரமுதல் சேர்ந்த 
ரு ல்வளை விற்லியும் யானும் வல்விரைந்து 
6 தாழுதன மல்லமோ பலவேகானத் 
*7 கழியுப்பு முகந்து கன்னான மடுக்கு 
சீமாரைச் சாகாட்டாழ்ச்சி போக்கும் 
9 முரனுடை நோன்பப்ட்டன் 
க ) வவனிரங்கு முரசின் வாய்வாள் வளவன் 
// வெயின் மறைக் கொண்டவுரு 

ண்ட வருகெழு சிறப்பின் 1 
V2மாலை டை யொக்குமா லெனவே 
திணை 

அது ; துறை - குடைமங்கலம் . only ! 
சோழன் தசாப்பூள்ளித்துஞ்சிய பெருந்திருமாவளவனை உறையூர் மருத்துவள் 
தாமோதரனார் பாடியது , 
(இ ; ன், கட்னடுவே தோன்றுகின்ற , திமிலின்கண் , இடிப்பட்ட விள 

விளக்குப் 
போலச்செவ்வாய் மீன்விளங்கும்மாசமாகிய , விசும்பினது உச்சிக்கண்ணே நீ 
உவாநாளின் , மதியத்தைக்கண்டு, காட்டுள் வாழும் மயிலைப் போலச் சு 
பொருந்திய சிலவாகிய , வளையை யுடையவிறலியும் யானும் கடிதின் விசைத்து 
பை முகந்து கொண்டு மலைசாட்டைநோக்கிச்செல்கின்ற ஆரையுடைய சகடையி 
னது குழிப்பாய்தலைத் தீர்த்துச் செலுத்தும் வலியையுடைய பாரம் பொறுக்கும் பக 
ட்டையொக்கும். எங்கோன் , வென்றியாகமுழங்கும் முரசினையும் தப்பாத வாளி 


ம 


ன்ன வெ . 


வங்கோன் , 


* 


லை வெண் 


வெண குடை 


2 


திடைப் 


G 1 . 
புறநானுர்ம 


- 


து தலைப் 


fi 


sum . 


V 


ப 


எக 

புறநானூறு மூலமும் உரையும் . 
னையுமுடைய வளவனது வெயிலைமறைத்தற்கெடுத்த உட்குப் பொருந்திய தலைமை 
யையுடைய தாமம் பொருந்திய வெண்கொற்றக்குடையை ஒத்தமென்கருதி -1 
எ - று .) 

V செம்மீனிமைக்கும் விசும்பினுச்சிநின் றமதியை. உவமித்தமையின் , 
பெயலுவமையாய்கின்றது .கானல் - கடற்கனா. வெயிலென்றது , பகைவரா 
னும் கொடி யோரானும்வழும் வெம்மையை .) இராச்சியபாரத்தைப் பொறுத்து 
கடத்துமாறுநோக்கி நோன்பாட்டோடு , உவமித்தமையின் , இறப்ப இழிந்த ஆனந்த 
வுவமை அன்றாயிற்று . 

உவாமதியைக்கண்டு ஒளவன் வெண்குடையையொக்குமென விறலியும் யா 
னும் பலகால் தொழுதேமல்லேமோவெனக்கூட்டி வினை முடிவுசெய்து 

வளவன் வெண்குடையைக்காட்டித் தொழுமினென்றார்க்கு நிறைமதி தொழப் 
புடாதாயினும் , குடையோடு , ஒப்புமைகண்டு தொழுதயாம் , குடைசன்னைக்கண் 
டால் தொழுதல் , சொல்லவேண்டுமோவென , அதன் சிறப்புக் கூறியவாறு . 
V செம்மீன் - திருவாதிரையுமாம் 

( சு ) 
(சுக .) கொண்டைக் கூழைத் தண்டழைக் கடைசியர் 

. 
2 சிறுமாணெய் த வர்ம்ட்லொடு 
3 மலங்குமிளிர் செறுவிற் தளம்பு தடிந்தி 
4 பழன வாளைப் பருஉக்கப் இணியல் 
ரு ) புது நெல் வெண்சோற்றுக் கண்ணுறையாக 
3 விலாப்புடை மருங்கு 
வசிப்ப மாந்தி 
நீடுகதிர்க் கழனிச் தடுத்து மாறும் 
வன்கை வினைஞர் புன்தலைச் சிரு அர் 

7 
தங்குப்டு வியன்பழி முயிைற் றந்தையர் 

3 
கள்) குறைக்க எண்டும்போரோவசைத்தெழுந்து 
// செழுங்கோட்டியண்ணைப் 
பழத்தோட முயலும் 
12 வைகல் யாணர் நன்னாட்டுப் 

பொருடன் 
15 செஃகு விளங்கு தடக்கைப் 

க்கை யிற்றேர்ச் சென்னி 

சென் | I 
14 சிலைத்தாரகல் மலைக்குகருளரெனிற் 
* கரு ) மறி குவர்தமக் குறுதியாமவன் 
- -/ 6 

செழுவுறழ் திணிதோள் வழுவின்று மலைக்தோர் 
வாழக் கண்டன்று மிலமே தாழாது \ 
திருந்த போருந்த வல்லோர் 
உ வருந்தக் காண்பு லத்னினுமமே! 
திணை - வாகை ; துறை 

சோழன் f இலவந்திப் பள்ளித்துஞ்சியநலங்கிள்ளிசேட்சென்னியைக் கோனா 
ட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக்குமானர் பாடியது . 

* முணையினென்றும் பாடம் , + காலேகப்பள்ளியென்றும் பாடம் . 


ors" 


2 


ெ 


ப 


அரசவாகை . 


43. ) 


யும் 


- 


S ற்கரிய உலக நிரம்பாவிருந்து பெற்றார் ; அதனாற்பொலிக தங்கள் புகழ். 
எஅ 

புறநானூறு மூலமும் உரையும் .. 
திணை - தும்பை ; துறை - தொகைநிலை . 

रे 
சேரமான் கட்க்கோ நெடுத்சோலாத்னும் சோழன் வேற்பற்றடக்கைப் பெரு 
விறற்கிள்ளியும் போர்ப்புறத்துப் பொருதுவீழ்ந்தாரைக் 

கழாத்தலையோபோடியா . 
t = .)வருகின்ற தூசிப்படையைத்தடுத்துப் போரின் கண் ஒருவர் ஒரு 
- வரை வெல்வேமெனமிகுதல் எங்கணமாவது . பொருது அக்களத்தின் கட்பட்ட 
வீரரது புண்ணைத்தோண்டி 3 

அவ்வுதிரந்தோய்ந்த செய்யகையால் தமதுமயினர்க் 
கோதிக்கிறமிக்க வடிவையுடைய பேய்மகளிர்மேன்.மேலுங்கொட்டுகின்ற மந்த 
மான ஓசையையுடைய பறையினது தாளத்தையாடப் பருந்து ஊனைத்தின்னப் 
பொருத்தியபடையானே போரின்கண் வெகுண்டு அறத்தான் அடர்த்துச்செய்த 
வலிய போரையுடைய அரகளிருவரும்பட்டரர் ; அவர்கொற்றக்குடையும் தளர்ந் 
தன கெழ்மைந்த தலைமையையுடைய முரசுவீழ்ந்தன ; பலாைக அடுக்கப்பட்ட 
பதினெண்பாடைமாக்களாகிப் படைத்தொகுதி இடமில்லையாம்படி தொக்க அக 
ன்தி இடத்தையுடைய பாடி வீட்டின் கட்போர்க்களம் தமதாக்கிக்கொள்ளுதற்கு 
உரியோரொருவரின்றிக்கண்டார்க்கு அச்சம் வர உடனேமடிந்தது , பூசல் ; அவர் 
பெண்டிரும் பச்சையிலை தின்னார்ய்க் குளிர்ந்த நீரின்கண்மூழ்காராய் அவர்மார்பத் 
தைக்கூடி, அக்களத்தின் கண்ணே , உடன் கிடந்தார் ," வாடாத கற்பகத்தின் தாரினை 
இமையாதகண்ணீனையும் நாற்றழாதிய உணவையுமுடைய தேவர்களும் மிகப் 

T 
பறை கொட்டுவாத்கைபுண்பதெலின் , மந்தமாக ஒலித்தல், அறத் 
தின்மண்டுதலாவது , படைப்பட்ட பின் பெயராது சென்று இருவேந்தரும் பொருதல் , // 
பட்ட இரு வேந்தரும் அக்களத்துத்த்திடக்கின்றபடியைக்கண்டு. தம்மனத்தோமே 
கொத்து கூறுகின்றாராதலான், அம்புகழென மூன்னிலையாக்கிக்கூறினார் , 
M. வேந்தர்மாய்த்தனர் ; குடை தாங்கின ; முரசு ஒழிந்தன ; ஆமர் உடன் வீழ்ச் 
தது ; பெணிதரும் , மார்பகம் பொருந்தி அமைந்தனர் ; நாற்ற உணவினேரும், விரு 
ந்து பெற்றனர் ; இவ்வாறான பின்பும் , யாம் அமரினை மேற்கொண்டு பொருது வெல் 
வேமென்றி தாந்தாம்நினைந்தநினைவு எவ்வண்ணமாவதென்று தன்னெஞ்சோடு 
கூறிப் பின் பொலிகரும்புகழேயென் அவ்வரசர்கிடந்தவாறுகண்டு கூறியவாறு . 

மறத்தின்மண்டியவென்ற பாடமோதுவாருமுளர் .! வரு கார் காங்கி அமர் 
மிகல்யாவதென்பதற்கு இவர்கள்செய்தபடிதண்டு -- இனிச் சிலர்பொருது 
வேறல் எங்கேய்ளதென் வியந்து கூறியதாக உரைப்பாருமுளர் 
சுங .) எனைப்பல் யானையு மம்பொடு தளங்கி 

2 விளைக்கும் வினை யின்றிப் பதை யாழிந் தனவே 
3. விறற்புகழ் மான்ட் பாவியெல்லாம் 
4 மற்த்ததை மைந்தரொட 
கு ) கோதர வந்த சான்மே செல்வாந் 

எல்கண் மறைப்ப வொருக்குமாயங் தனரே 
7 விசித்துவினை 
த்து வினை மாண் பு 

மயிர்க்கண் முரசம் 


னந்தல் 


- 


Fa 
Horses 


டாண 


னவே . 


186 Cariots 


6400+ ) 


எகூ 


னவே 


12 


| 


அன்னோட 

ன்னும் 
7 நெடும் 

புறநானூறு மூலமும் உரையும் . 
பொறுக்குநரின்மையி னிருந்துவிளிந் தனவே 
சாத்தமை மார்பி ஓனவேல் பாய்ந்தென 
கர வேந்தரும் பொந்துகளத் தொழி தன ரினியே 
* யென்னாவது கொனானே கழ் ။ 

யாம்பல் வள்ளித் தொடிக்கை மகளிர் 
"13 பாசவன் முக்கித் தண்புனற் பாயும் 
14 யாண மாறாஅவைப்பிற் 
கரு காமர்கிட்க்கையவரகன்றலைகா . 
திணையும் துறையும் அவை . 
அவரை அக்களத்தில் பாணர் பாடியது. 

ள் .)- எத்துணையும் பலங்கிய யானையும் , அம்பாற்கலங்கி ,இனிமேலுண் 
டாக்கும் போரின்றிப் படையிடத்துப் பட்டன வெற்றிப்புகழ் மாட்சிமைப்பட்ட 
குதிரையெல்லாம் , 4 ஆண்மைக்கேற்ற வீரப்பாட்டுக்கூற்றையுடைய மேலாக 
ளுடனே அக்களத்தேப்பட்டன ; தேர் கொடுவரவந்த போவிற்கு அமைந்தோரெ 
லாம்தொம்பிடித்தபரிசை தம் கண் மறைப்பச் சோப்பட்டனர் ,வாரால்விசிக்கப் 
பட்டுத் தொழில் மாட்சிமைப்பட்ட 

மாட்சிமைப்பட்ட பயிர் சீவாது போர்க்கப்பட்ட கண்ணை யூடைய , 
முரசமெல்லாம் , பரிப்பார் படுதலான் இருந்து கெட்டன ; சொந்தமைந்த மார்பின் 
கண்ணே நெடியவேல்பாய்ந்தனவாக அரசரும் , பொருது , அக்களத்தின் கண்ணே 
மடிந்தனர். "இனி, என்னவருத்தமுறுவதோதான் ? கழனிக்கண் ஆம்பற்ற பாற் 
செய்த வளையணிந்த கையினையுடையமகளிரீ செவ்வி அவலைமுக்கிக் குளிர்ந்த புனற் 
கண்ணேபாயும் புதுவருவாயறாத ஊர்களையுடைய அழகிய கிடையையுடைய அவ 

ரது அகன்றவிடத்தையுடையராதி.- எ 
SwwM நாடுதான் என்ாைவ து கொலெனக்கூட்டுக. 

வதுகொலென ஒருமையாற்கூறப் 
பட்டது . 

( காக ) 
777 சுச . ) நல்யா மாகுளி, பதலையொடு 

சுருக்கிச் 
2 செல்லா மோதில், சில்வளை, விறலி ! 

களிற்றுக்கணம் , பொருத கண்ணகன் பறந்தலை 
* விசம்பர் டெருவை பசுக்கடி தடுப்பப் 
பகைப்புலவர் இய தகைப்பெருஞ்சிறப்பிற 
டுமிக் கோமாற் கண்டு 

நீர்ப் நீத் 
திணை 

- பாடாண்டிணை ; துறை - விறலியாற்றுப்படை . 
பாண்டியன் பல்யாகசாலை முதுகு 

வேமுதுகுடுமிப்பெருவழ்தியை நெடும்பல்லியத்தனர் 


office 


ரு 
6 


கனமவா 


பாடியது . 


* விசும்போடெருவையென்றும் பாடம் . 


* ] 


ஸ்ரருத 


V 


4 


4 . 

புறநானூறு மூலமும் உரையும் . 
( இ - ள் . சல்லயாழையும், சிறுப்றையையும் , ஒருதலைமாக்கிணையுடனே கட்டில் 
போவேமல்லேமோ ? சொல்லுவாயாக , சில வளையையுடையவிறலி , யானையணி 

இடமகன்ற பர்சஜைக்கண் , ஆகாயத்தின் கண்ணேபறக்கும் . எருவையைப் 
-பசிய ஊன்றடி தீகைப்ப மாற்றாந் தேயத்தின் கண்ணே மருவிய அழகிய பெரிய 
செல்வத்தினையுடைய எழுத்து குடுமியாகிய , கோமானைக்கண் மிக்கரோன் அடப் 
பட்ட புற்கையைக் கைவிட்டுவருதற்கு ,உ - று .) 
} எருவை - தலைவெளுத்து உடல் சிவந்திருக்கும் பருந்து , கழுதெனினுமமையும் . 

விறலி , குதிமிக்கோமாற்கண்டு புற்கையை நீத்தனம்வரற்குச் செல்லாமோ . 
வெனக்கூட்டி வினை முடிவுசெய்க ). 

( சுச ) 
ராதகைப்பருஞ் சிறப்பினென்பது உழ் பாடம் . 
( சுடு . மீண்முழா மற்ப்பப் பண்யாழ் 

மறப்ப 
2 | 
2 விருங்கட் குழிசி கவிழ்ந்திழுது மறப்பச் 

3 சுரும்பார் தேறல் சுற்ற மறப்ப 
- 4 வழிவு ரோதை மறப்பர்விழவும் 
ஈ ) கலு ளாங்கட் , சீறூர், மறப்ப 

6 வுவவுத், தலை வந்த பெருநா ளமையத் 
தே 

திருசுடர் தம்முணோக்கி யொருசுடர் 
புன்கண் மாலை மலை மறைந் தாங்கு 
9 ன் போல் வேந்தன் முன்பு குறித் தெறிந்த 

க 0) புறப்புண் ணாணி மறத்ததை, மன்னன் 
more ! 

// வாள் வடக்கிருந்தன னீங்கு 
- 12 நாள் போற் கழியல் ஞாயிற்றுப்பகலே . !! 
திணை - பொதுவியல் ; துறை - கையறுநிலை : 

va 
சேரமான் பெருஞ்சேரலாதன் சோழன்கரிகாற்பெருவளத்தானோடுபொ 
ருது புறப்புண்ணாணி வடக்கிருந்தானைக் கழாத்தலையார் பாடியது , 
இ - ள். முழா மார்ச்சனையீடு தலொழிய, யாழ் பண்ணையொழிய, 

பெரிய 
இடத்தையுடைய பானை பாலின்மையிற், கவிழ்ந்து செய்கடை தலையொழிய, தம் 
முடையகிளை வண்டார்ந்த மதுவையுண்ணாதொழிய, உழுவார் தொழில் செய்யு 
மோசையையொழிய, அகின்ற தெருவினையூடையசீறூர் விழாவினையொழிய, உவா 
பார்க்கட்டிய பெரியநாளாகிய பொழுதின் கண் , ஞாயிறும் திங்களுமாகிய இருசுட 

ரும் தம்முள் எதிர் நின்று பார்த்து அவற்றுள் ஒருசுடர் புல்லிய மாலைப்பொழுதின் 
கன் மலையுள்ளேயொளித்தாற்போலத் தன்னையொக்கும் வேந்தன் முன்னாகக் கரு 
* தியெறிந்த புறத்துற்ற புண்ணுக்கு காணி மறக்கூறுபாட்டையுடைய வேந்தன் வா 

ளோடு வடக்கிருந்தான் ; ஆதலால் , இவ்விடத்து யாம் அவனையன்றித் தனித்து 
உயிர்வாழும், ஞாயிற்றையுடையபகல், எமக்கு இனி முன்புகழிந்த நாள்போலத் 
கழியா.- எ எ - று , 

* பெருந்தோளா தெனென்றும் பிரதிபேதமுண்டு , 


7 


குத் ) 


அ 2 


Pra 


ஜயன் 


யசை 


songs . 


KAI 


1 . 


(( 
புறநானூறு மூலமும் உரையும் . 

V 
M 4 கோடுகூடு மதிய முதிழ்நிலா விளங்கு 

ரு) மையன் மாலையாங் கையறு பினையக் 
குமரியம் பெருந்துறை யயலில் மாந்தி 
வடகலைப்லார்குவையாயினின் 
சிசோழகன் நாட்டுப் படினே கோழி 
பெயர்நிலை , பாடத்துக் குறும்பனை 
க ) வாயில் விடாது கோயில் பக்கெம் 

, 
பெருங்கோக்கிள்கள் கேட்க விரும்பிசி 
12 பாந்தையடியறை யெனினே மாண்பாகி 
13 அன்புப் பேடையணியத்தன் 
14 என்புறகன்கல நல் தவனினக்கி 
திணை - பாடாண்டிணை ; துறை - இயன்மொழி . 
கோப்பெருஞ்சோழனைப் * பிசிராந்தையார் பாடியது 

ள் . அன்னச்சேவலே, அன்னச்சேவலே, தொல் லதலைப் பொருந்திய 
வென்றியையுடைய அடுபோரண்ணல் தன்னாட்டைத் தலையளிசெய்யும் விளக்கி 
முகம் போல இரண்டுபங்கும் வந்து பாருந்தியமதியம் , அரும்புநிலாவிளங்கும் தமி 
யோராயினார்க்கு மயக்கத்தைச்செய்யும் மாலைப்பொழுதின்கண் யாம் , செய்வற்று 
உருந்துக் குமரியாற்றின து பெரியதுரைக்கண்ணே அபிலாயைமேயத்து பாட திசைக் 
கண் இமயமலைக்கண்ணே போகின்றாயாயின் , இவ்விரண்டிற்குமிடைய தாகிய நல்ல 
8 சோழநாட்டின்கண் , சென்று பொருந்தின், உறையூரின் கண்உயர்ந்தாவையையுடைய 
மாடத்தின்கண்ணே நினது குறும்பறையோடு தங்கி வாயில்காவலர்க்கு உணர்த்தி 
விடாதே தடையின்றிக் கோயிற்கண்ணே புக்கு எம்முடைய பெருங்கோவாகிய 
கிள்ளி கேட்பப் , பெரியபிசிரென்னுமூரின்கண் ஆந்தையுடைய அடிக்கீழென்று 
சொல்லின் , மாட்சிமையையுடைய நினது இன்புறும் பேடைபூணத் தனது விருப்ப 
முறும் நல்ல , அணிகலத்தையளிப்பன் , நினக்கு . எ - று . 
V ஆடுகொள்வென்றி என்பதற்கு , வென்றிமிக்க வென்றியெனினுமமையும் 
குறும்பறையென்றது , பேடையை வாயில்விடாதென்றதற்கு வாயில் காவல 
விடவேண்டாதெனினுமமையும் . முகிழ்நிலாவென்பது, ஒருசொன்னடைத்தாக 
மதியம் முகிழ்நிலா விளங்குமென முதல்வினை கொண்டது மதியும் . முகிழ்க்கும் 
நிலாவெனினுமமையும் . ஆந்தையடி யுறையென்பதற்கு ஆந்தை என் அடிக்க 
ணுறைவானென்றுரைப்பாருமுளர் : பேடையணிய நன்கலம் நல்வனென்பத் 
னாற்பயன் - மறவாது போதல் வேண்டுமென்னும் நினைவாயிற்று . 
கூவ. உடும்புரித் தன்ன வென்பெழுமருங்கிற 
2 கடும்பின் கடும்பசி களையுநர்க் காணாது 
3 சில்செவித்தாகிய கேள்வி நொந்து நொந் 
4 தீங்கெவின் செய்தியோ பாண பூண்சுழந் 
ரு ) தம்பிகட் டெழிலிய செம்பொ 

செய் 

சியாக 

கத்து 
* இரும்பிசிராந்தையாரென்றும் பிரதிபேதமுண்டு . 


- 


* 


( சு 


- 


62, 


அங் 


ஞாட 


2 


Cont 


- 


புறநானூறு மூலமும் உரையும் . 
மென்மையின் மகளிர்க்கு வணங்கி வன்மையில் 

வூர்ப் பிணிக்கும் . பிகெழு நெடுந்தகை 
W ( பேனம் நீர் குழவிக் கலஜ்யமுலை போலச்) - ) 

9. சுரந்த காவிரி மரங்கொன் மலிநீர் 
க 0 ) மன்பதை புரக்கு நன்னாட்டுப் பொருந 

இப் பொருநன் 
பனுட்பகை யொருதிறம் பட்டெனப் படப்கைக் 
12 கேவானாகலிற் சாவேம் யாமென் 
V 13 நீங்கா மறவர் வீங்குதோள் படைப்புத் 
14 தணிபுறை யடை 

றை யறையு மணிகொ வழிக் 
கடு ) கடுங்கட் பருகுநர் தமக் குகை பகுத்து ) 

நறுஞ்சேறாடிய வறுந்தலை யானை 
17 நெடுந்தர் வரைப்பிட்டுமுழாவோர்க்கும் 
8 மறந்தித யோனே தாசில் ! 
/ 

டி பிறன்கயை மறப்ப நல்குவன் செலினே 
திணை 

அது ; துறை - பாணாற்றுப்படை. 
சோழன் நலங்கிள்ளியைக் கோவூர்கிழார் பாடியது . 

3 
இ - ள்.) உடும்புரித்தாற்போன்ற எலும்பெழுந்த , விலாப்புடைமையுடைய 
சுற்றத்து மிக்கபசியைத் தீர்ப்பாரைக்காணாதே கேட்டார்பலரும் அறிதற்கரிதாய் 
அறிவார் சிலராதலின் சில்செவிக்கண்ண தாகிய யாழை இப்பாண்சாதியது உண 
விற்கு முதலாகப்பெற்ற பரிசு என்சென்றுவெறுத்து இங்கே என் செய்கின்றாயோ 
பாண , பூணைத்தாங்கி பழகிய பெருமையையுடைய எழில்பெற்றசெம்பொறியொரு 
ந்திய மார்பினையுடைய மென்மையான் மகளிர்க்குத் தாழ்ந்து வன்மையான வீரரை 
அகப்படுக்கும் பெருமை பொருந்திய நெடுந்தகை , 

ஈன்றணிமை பொருந்தி அது தீர் 
ந்தகுழலிக்குச் சுரக்குழுலை போல நீரமிக்க காவிரியினது கரைமரத்தைச்சாய்க்கும் 
மிக்கவெள்ளம் உலகத்து உயிர்ப்பான்மையைப் பாதுகாக்கும் மக்க கோழிாட்டை 
யுடைய வேந்தன் , உடப்கை ஒரு கபற்றிலேபட்ட தென்னும்படி, எம்மைப் பட்செய் 
யும்பகையிடத்து வோனாகலான் யாம் , எம் பிற்போருது , மடியக்கடகேமென்று 
நீங்காதமறத்தையுடையோர் , தம்முடைய, பூரித்ததோள்களை தட்ட 
அவருடைய 
மேற்கோள் தணிதற்குக் காரணமாகிய பறையறையும் அழகு பொருந்திய தேர்வழிக் 
கண் வெய்யகள்ளைப் பருகுவார்,தம்நடுங்கு கையான உகுக்கப்பட்டறிய ஆச்சே 
றின்கண் , ஆடிய பாகரேறாதயானை நெடிய நகரிடத்தொலிக்கும் பறையினது ஓசை - 
யைச் செவிதாழ்த்துக்கேட்கும் உறையூரிடத்தான் , அவ்விறைவன்,) நீ பிறன் 
வாயிலை நினையாமை நினக்கு அளிப்பன் , 

நினக்கு, விப்பன் , அவன்பாற்செல்வையாயின் - எ - று. ) 
V செம்பொறியென்றது , " வனாயகன் மார்பிடை வரையுமூன்றுள " என்னும் 
குணத்தை ; திருமகளேனினுமழையும் . உறந்தையோனென்பது , வினைக்குறிப்பு 
முற்று பூண்சுமந்தெழிலிய , அம்பகட்டாகத்து நெடுந்தகையெனவியையும் 

* சீவகசிந்தாமணி , கேமசரியாரிலம்பகம் , ருக : " வரையகன் மார்படை 
வரையு மூன்றுள, புலாதபு பொன்புரை நாவு முள்ளுடைத் , த்ருவரைத் தோள்களு 
மமரர் கோன்களில், அருவுகொ. டடக்கையின் வடிவு கொண்டவே . "1 


ச்சேற் . 


49 


.. 


அவன 


. 


; அது 


. 


புறநானூறு மூலமும் உரையும் . அரு 
* . சது கொல்யானை புண்பட்டுவருந்தும் கொடி யெடுக்கப்பட்ட பாடிவீட்டின்கட் 
குருதிப்பரப்பின்கண்ணே , யானையைக்கொன்று புலாலையுடைய போர்க்களத்தை 
யுண்டாக்கிய போர் செய்யும்படையையுடையவன் உயர்ந்தநிலையையுடைத்தாதிய 
மாடத்தையுடைய உறையூரிடத்திருந்தான் , அவன் , பொருவோர்பொருட்டெடுக் 
கப்பட்ட வேலையுடையனாய் ஒருபெற்றியே பகைவர் நாட்டின்கட்போ தலுமுரியன் ; 
சுற்றப்பட்டமாலையையும் ஒள்ளிய எரியையொக்கும் நிறம் பொருந்தியபசும்பொன் 
னாற் செய்யப்பட்ட ஆணினையுமுடைய கிள்ளிவளவனிடத்தே செல்குவையாயின் , 
நெடியவாயிலின்கட் காலம் பார்த்து நிற்றலும் உடையையல்லை 

வீளங் 
ய பகற்பொழுதின்கண் அவன் பரிசிலர்க்குத் தேர்வழங்கியிருக்குமிருப்பை நின் 
கண்ணாரப்பார்த்து நீ அவனைக்கண்டபின்பு பூவின்கணாடும் வண்டு ஊதாத பொற் 
ராமரைப்பூவைச் சூடாயாதல் , அச்செடுங்கடை நிற்றலினுமுண்ட்யையல்லை ; 
னால் , ஆண்டுச்செல்வாயாக . எ - று . 
V தகைதார் - தகைத்தாரெனநின்றது ; மேம்பட்ட தாருமாம் 

மாம் . 
பான , ஒக்கலையாய் வளைஇ வினவுதியாயின் , தானையையுடையவன் , உறந்தை 
யோன் ; அவன்பாற்படர்குவையாயின் , இன்கையுது யாழாதலானும் , மெய்யது 
12 பசியாதலானும் , நெடுங்கடைநிற்றலுமிலை ; நீ அவற்கண்டபின்றைத் தாமரை சூடா 
யாதல் அதனினுமிலையென மாறிக்கூட்டுக ... 

பூவாகியதாமரையெனினுமமையும் ; அதற்கு இன் - அல்வழிச்சாரியை , புகழ்த் 
தகையில்லோனென்பது உம் பாடம் . ஒருநாளுள் முதலனபத்து நாழிகையும் , அற 
த்தின் வழியொழுகித் பின்பத்து நாழிகையும் இறையின் முறைமை கேட்டுச் செய்த 
பொருளைப் பரிசிலர்க்குக்கொடுத்து மகிழ்ந்திருக்கலால் , கடும்பகற்றேர் வீசிருக்கை 
யென்றார் . 
( எ .) தேஎந் தீந்தொடைச் சீறியாழ்ப் பாணி 

கயத்து வாழ் , யாமை காழ் கோத் தன்ன 
3 

எகோம், பகைத்த தெண்கண் மாக்கினை 
பயினிய காண்கிவட் டணிகெனக் கூறி, 
ரு ) வினவலனா, முதுவா யிரவல ! 
6 தைஇத் திங்கட் டன் கயம் போலக் 

M 
7 கொளக்கொளக் குறைபடாக் கூழுடை வியனகா 

தீயல்லது சுடுதீ யறியா 
9. திருமருந்து விளைத்து நன்னாட்டுப் பொருக 
க ) கிள்ளி வளவனல்லிசை யுள்ளி , 

புத் தறுகால் பறவை 
1 / நாற்ற 

w 
12 சிறுவெள் ளாம்பன் 
ஞாங்க . 

கைவள் வீகப் பாணன் சிறுகுடிப் 
14 பாதிரி 

பாதிரி கமழு , மோதி யொண் தை 

லின்னகை விறலியொடு மென் மெல வியலிக் 
16 செல்லையாயிற் செல்வை யர் 


சுக 


2 


தே 


) 


7.77. 


L 


ராக 


ள . 


போன்ற நுண்ணிய கோலாற்பிணிக்கப்பட்ட தெளிந்த 

, அவனது வண்மை; அதுபெறுவேங்கொ 
அசு புறநானூறு மூலமும் உரையும் . 
V / விற்குகொய் மாக்கள் பொன்பெற் றன்னதோர் 
8 தலைப்பா டன் ஜவானீகை - 

- / 
49 நினைக்க வேண்டி வாழ்கவன் 
திணையும் துறையும் அவை . 
அவனைக் கோவூர் கிழார் பாடியது . 

இ - ன் . தேன்போல, இனிய , காப்புத்தொடைபொருத்திய சிறியீ,யாழை 
யுடையயான கயத்தின்கண்வாழும் , யாமையை , நாராசத்தின்கண் ணே கோத்தாற் 
படுக்கையோசை இனிய காண்க, இவ்விடத்தே சிறிது ஆறிப்போவீராக , என்று 
சொல்லிப் பலவும் என்னைவினவுதலமையாத முதியவாய்மையையுடைய இரவ 
லனே ! யான்சொல்லுவதனைக் கேட்பாயாக , னீதமாதத்தின்கட் குளிர்ந்த பொய் 
சையைப்போலக் கொள்ளக்கொள்ளத்தொலையாத சோற்றையுடைய 
அகன்றங்கரி 
டத்து அடுநெருப்பல்லது சுகசெருப்பறியா அசோற்றையும் தண்ணீரையும் விளைக் 
கும் நல்ல நாட்டுக்கு வேந்தன் , கிள்ளிவளவனது நல்லபுகழைநினைத்து மணத்தை 
ஆராயும் ஆராய்ச்சியையுடைய வண்டு சிறிய வெளிய ஆம்பலின் மீதே , ஊதுங் 
கையான்வள்ளிய கொடையையுடைப் பாணனது சிறுகுடிக்கட்பாதிரிநாறும் மயி 
ரினையும் ஒள்ளிய நுதலினையும் இனிய முறுவலையுமுடையவிறல்யுடனே மெல்ல 
மெல்ல கடந்து செல்வையாயின் செல்வத்தையுடையையாவை ,விறகைக் காட்டி 
னின்றும் ஊரகத்துச்செலுத்தி மாந்தர், அக்காட்டகத்து , விழுப்பொருள் , எடுத்துக் 
கொண்டாற்போல்வதொரு நேர்பாடன்று, ; 
லென்றுகருதவேண்டா ; அவனது தாள் வாழ்க (எ - று . ) 

பாண தணிக எனக்கூறி வினவலா இரவல் , விறல்யொன் மென்மெலச் 
செல்குவையாயினென இயையும் ; வியனகர்ச் செல்வையாமினெனவுமமையும் , 
நகரையுடையகாடென இயைப்பாருமுளர்,, ! 

விறகு கொய்மாக்கள் பொன்பெற்றன்ன தோர், தலைப்பாடன்று என்பதற்கு 
விறகிற்குச்சென்றோர் பொன் பெற்றாற்போல்வதோர் தலைப்பாடன்றென்று பொரு 
ளுரைப்பாருமுளர் ; அதுபொருந்துமேல் அறிந்துகொள்க : 

( எ ) 
( எக .)/ மடங்களில் சினே இயங்காவுள்ளத் 
2 தடங்காத்தானை வேந் 

வந்த ருடங்கியைத் 
3 தென்னொரு பொருது மென்பு வவரை 
4 பாரம் ஏறத் தாக்கித் தேரோ 

| 
ரு 

வர்ப்புறங் காணே னாயிற் சிறந்த 
6 பேரம் ருண்கணிவளினும் பாக | v 

அறனிலை 
திரியா வன்பினவையத்து 
8 ருவனை நாட்டு முறை திரிந்து 

மெல்கேளால் செய்தேன்குது லேபுக்ழ் , 
* கோவூரழகியாரென்றும் பிரதிபேதமுண்டு . 


/ 


. 


cro4 
, 


1 


அஎ 


2 


கடை 


1 


சன் 


V 


எலும் நண் 
71.72 , 
புற நானூறு மூலமும் உரைய 

யும் . 
காவையை) சூழ்ந்த வளங்கெழு வைப்பிற் 
// பொய்யரியாணர் மைய 

ர்தையற் கோமான் O 
2 ழாவினு மன்னெயிலந்தை, முரைசாடு 
லேந்துவஞ் சீர்த்தனு மாத னழிசியும் 1 
24 வஞ்சின வியக்கழைளப்படப் பிறரும் 
நி) கண்போனண்பில் கோரொடு 

கலந்த 
வின்களி மகிழ்நகை யிழுக்கியா னொன்றோ 
17 மன்பதை காக்கு ளேகுடிச் சிறந்த 
18 தென்புலங் கரீவனார் இப்பிறர் 
19 வன்புலவு காவன் மாறியான் 

வன்புலங்காவன் மாறியான் பிறக்கே. 
திணை - காஞ்சி ; துறை - வஞ்சினக்காஞ்சி 

Y 
ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் பாட்டு . - 

81 
ள் .சிங்கம் போலச்சினத்து, மீளாத மேற்கோள் பொருந்திய உள்ளத்தின் 
யும் மிகைத்துச்செல்லும் படையையுமுடைய வேந்தர் , தம்மில் ஒப்பக்கூடிவந்து 
3 என்னொடுபொருவேமென்று சொல்லுவர் ; அவ்வேந்தரைப் போறுத்தற்கரிய போர் 
ன்கண்ணே , அறைப்பொருது தேருடனே அவருடைந்தோடும் புறக்கொடையைக் 
கண்டி லேனாயின் , எனக்குச்சிறந்த பெரியவாய் முகத்தோடு பொருந்தின மையுண்ட 
கண்ணினையடைய இவளினும் , நீங்குவேனாக 7 அறமானது நிலைகலங்காத அன் 
பினையுடைய அவைக்களத்து அறத்தின் திறப்பாடில்லாத ஒருவனைவைத்து முறை 
கலங்கிக்கொடுங்கோல்செய்தேனாகுக . மிக்கிபுழையுடைய மவை 

வையையாறுசூழப் 
பட்ட செல்வம் பொருந்திய ஊர்கலும் பொய்யாத புதுவருவாயையுடைய மைய 
லென்னும் ஊர்க்குத்தலவனாவே பாவனும் , நிலைபெற்ற எயிலென்னும் ஊரை 
யுடைய ஆத்தையும் , புகழமைந்த அந்துவஞ்சாத்தனும் , ஆதனழிசியும்,வெய்ய 
பினையுடைய நட்டாரோடுகூடிய 
இனிய செருக்கையுஷ்டய மகிழ்நகையைத் தப்பி 
யவனாகிப்பயிரையும் பாதுகாக்கும் அரசர்குலத்திற்சிறந்த பாண்டி , நாடுகடிக்கும் 
கர்வவனீங்கிப் பிறருடைய வன்புலங்களைக்காக்கும், காவற்கண்ணே , இக்குடிப்பிற 
ப்பினீங்கி , யான்பிறப்பேனாகுக .-- - று .) 

மெலிகோல்செய்தேனாகுக என்பதனுள் ஆகுகவென்பது , எங்குந்தந்துரைக் 
கப்பட்டது . ) ஒன்றோவென்பது , எண்ணின் கண் வருவதோரிடைச்சொல் அதனை 
முன்னும் பின்னுக்கூட்டுக , 

( எக ) 
( எஉ . ) நகுதக் கனரே நாடுமீக் கூறுநர் 

உரிளைய னிவனென வுளையக் கூறிப் 
3 படுமணி யிரட்டும் பரவடிப் 
பணைத்தாள 
2 னெடுகல் யானை யுந் தேரு மாவும் , 
ரு ) படையமை மறவரு முடையம்யாமென் 

றுதுப் பஞ்சாதுடல்சின்ன செருக்கிச் 


பே 


9 


72. 


ST 


9 


Aasa 


- 


니 


அஅ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
7 சிறுசொற் சொல்லிய தினங்கெழு வேந்தரை 

யருஞ்சம்சூ சிதையத் தாக்கி முரசமொ) 

பொருக்கப்பட்டாயைப் பொருந்திய 
கவென் 

வழ வாழ்நர் சென் னிழற் காணது . 
கொடிவனம் முறையெனக் கண்ணீர் பு 

பரப்பிக் , 
2 குடிப்ழி நாற்றுங் கோலோருக ! 

இதோங்கிய , சிறப்பி னுயர்ந்த கேள்வி 
14 மாங்குடி மருதன் றயை 

னாக - 
கரு ) வலகமொடு, நிலைஇய பலர்புகழ் சிறப்பும் 
16 புலவர்பாடாது . வரைகவென் னிலவரை 

+ 
17 போர் 

புன்கண் கூர 
18 விர்ப்போர்க் கியா) வின்மையா அறவே.) ! 
திணையும் துறையும் அவை . 
பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் பாட்டு , 
( இ - ள்.- நம்மாற்சிரிக்கத் தக்கார் . இவன் , ஆளுநாட்டை மிகுத்துச்சொல்லுவ 
ரெனவும் இவன்றான் இளையனெனவும் யான் வெறுப்பச்சொல்லிலிக்கு மணி இரு 
மருங்கும் ஒன்றோடொன்று --மாறியிசைக்கும் பரந்த அடியினையும் பெரியக்காவினையு 
முடைய உயர்ந்த நில்லயானையினையும் --தேரையும் குதிாையையும் படைக்கலத் 
தொழிலமைந்த வீதரையும் உடையேம் யாமென்று எனது மிக்கவவிக்கு அஞ்சாதே 
மாறுபடுஞ்சினம் பெருகிப் புல்லியவார்த்தைகளைக்கூறிய சினம்பொருந்திய அரச 
எமைப் பொறுத்தற்கரிய தோரின் கண்ணே , சி திறப்பொருசமாசதந்தாட்ட அவ 
வாக்கக்கொண்டி லேனாயின் , பொருந்திய எனது , குஜடநிழற்கண் வாழ்வார் , 
தாங்கள் சென்றடையு நிழற்கஈணாதே கொடியன் எம்முடைய வேந்தனென்றுகருதிக் 
கண்ணீரைப்பரப்பிக் குடிமக்கள் பழிதூற்றும் கொடுங்கோலையுடையேணகுக ; 
) உயர்ந்த தலைமையுடனே மேம்பட்டகேள்வியையுடைய மாங்குடி தான் முதல்வ 
னாக 

உலகத்தோடுநிலை பெற்ற பலரும்புகழும் தலைமையை யுடைய புலவர் பாடாது 
நீங்குக, எனது நிலவெல்லைனிய , என்னாற்புரக்கப்படும் கேளிர் துயரம்மிக இரக்கு 
மவர்கட்குக் கொடாதவறுமையை யானுற . று 

பஎன்னிழல்வாழ்நரகிய குடியென்க . V உளையக்கூறியதனைத் தம்மிடத்திருந்து 
கூறியதாகவும் , சிறுசொற்சொல்லியதனைப் , போர்க்களத்து எதிர்ப்பட்டுக்கூறிய 
தாகவுங்கொள்க. 1 இலனென்றார் , தங்கருத்துக்கண் அணுமையான் . ) அகப்படே . 
னாயினென்றது , ஈண்டுப்பிறவினை மேல் நின்றது . ) 

வேந்தரைத் தாக்கி , அகப்படேயிைன் , கோலேனாகுக ; இன்மை யானும் 
என் நிலவரை புலவர்பாடாது வரைகவென மாறிக்கூட்டி வினை முடி 

ஐ ixx 

முடிவு செய்க . 
தகுதக் கனரே ,நாமக கூறுநர் என்பதனை , நாட்டாரால் மீக்கூறப்பட்ட 
மந்திரிச்சுற்றமுதலாயினாரென , நகுதக்கனரெனப் பிரித்துனாப்பினுமமையும் . நில 
வரைப்புரப்போரெனவும் பாடம் . 

( 2 ) 


73 . 


74 
புறநானூறு மூலமும் உரையும் . 
( எசு . மெல்ல வந்தேனல்லடி பொருந்தி , 

2 மயென விரக்குவ ராயிற் ருடை 
3 பப்சுகெழு தாயத் 

தரசோ, தஞ்சிம் ; 
4 பின்னுயி ராயினுங்கொடுக்குவெனிந்நிலத் 
நி ) தாற்றலுடையோ ராற்றல் போற்றாதென் A 

னுள்ள மெள்ளிய , மடவோன் றெள்ளிதிற் 
1 .ஞ்சுபுலி, யீடறிய ,சித்டன் போல 

ஓவய்ந்தனன் பெயர்தலோ வரிதேமைந் துடைக் 
ஒ கழைதின் யானைக் காலகப் பட்டர் 
கவென்றிணி நீண்முளை போலச் சென்றவண்டி 
// வருந்தப் பொரேன் னாயிற் பொருந்திய 
12 த்தி , னெஞ்சத்துக் காதல் கொள்ளாப் 

) 
13 பில்லிருங் கூந்தன் மகளிர் 

/ சொல்லா முயக்கிடைக் குழைகவென்ரே. ! 
2. திணையும் துறையும் அவை . 
சோழன் நலங்கிள்ளிபாட்டு . 

2 
ள் . மெல்லவந்து , எனது , நல்ல அடியையடைந்து , மூக்கு , ஈயவேண்டு 
மென்று , தாழ்ந்திரப்பாராயின் , அவர்க்குச் சீர்மையையுடைய முரசுபொருந்திய 
பழையதாய்வருகின்ற , உரிமையையுடைய , எனது அரசாட்சிகொடுத்தலோ, எளி 
4 யது ; இனிய உயிரேயாயினும் , கொடுப்பேன் , இங்கிலத்தின்கண் ,அமைச்சர் படை 
த்தலைவர் முதலாழிய வலியையுடையோரது , வலியைப் பாதுகாவாது , என்னுள்ள 
த்தையிகழ்ந்த , அறிவில்லாதோன் யோவர்க்கும் விளங்கத் துயில்கின்ற புலியை இட 
றிய குருடன் போலப் பிழைத்துப்போதலோ அரிது ; மூங்கிலைத்தின்னும் 

வலியை 
யுடைய யானையினது காலின்கணதுப்பட்ட வலிய, திணியமூங்கிலது , நீண்ட முளை 

யையொப்ப மேற்சென்று அவ்விடத்து வருந்தும்படி பொருதிலேனாயின் , கூடிய 
12 தீதில்லாத நெஞ்சத்தாற் காதல்கொள்ளாத பலவகைப்பட்ட கரிய கூந்தலையுடைய , 

பொதுப்பெண்டிரது பொருந்தாத புணர்ச்சியிடை என்மாலை துவள்வதாக .- 
( எ - று .) 
V இரக்குவிநாயின் என்று பாடமோதுவாருமுளர் . நீதிக்காதல்கொள்ளாவென 
இயைப்பினுமமையும் . உள்ளமென்றது , உள்ளத்தாற்சூழும் சூழ்ச்சியை . தன் மேம் 
பாடு கூறுகின்ற , இடமாதலின் ,, நல்லடியென்பது தற்புகழ்தலென்னுங்குற்றமா 

, 
* காது . ] ] 

( எங ) 
எச .)/ குழவி யிறப்பினு, மூன்றடி , பிறப்பினும் , 
உமாள்ன் சென்று ,வாளிற், றப்பார் . 
3 தொடர்ப்படு ஞமலியி னிடர்ப்படுத் திரீஇய ) 
4 கேளல் கேளிர் வேளாண் சிறுபத 
* நல்லுருத்திரனெனவும் பிரதிபேதமுண்டு , 


இ ) 


4 


475, 


-- 


சங்படுஞமலிபோல இடர்ப்படுத்திருத்திய, கேளல்கேளிர் வேளாண் சிறுபதத்தை 

. 
புறநானூறு மூலமும் உரையும் . 
மரு ) மதகை யின்றி , வயிற் பத்தித் தணியத் 
தொமிர்ந்துண்ணு , மளவை 
7 மீன்டி ரோவில் வுல்கத்தானே 
திணை - பொதுவியல் ; துறை - முதுமொழிக்காஞ்சி , 
சேரமான்கணைக்காலிரும்பொறை சோழன் செங்கணானோடு போர்ப்புரீத்துப் 
பொருது பற்றுக்கோட்பட்டுக் குடவாயிற் கோட்டத்துச் சிறையிற் கிடந்து தண்ணீர் 
தீரவென்று பெறது பெயர்த்துப் பெற்றுக் கைக்கொண்டிருந்து , உண்ணான் சொல் 
லித் துஞ்சியபாட்டு , 

( இ - ள். பிள்ளை இறந்து பிறப்பினும் !தசைத்தடியாகிய மணை பிறப்பினும் 
அவற்றையும் ஆளல்லவென்றுகருதாது வாளாக்குதலில் தவிரார் அரசராயிருக்க , 
புகைவர்வாளாற்படாது , சங்கிலியாற்பிணிக்கப்பட்ட நாய்போலப் பிணித்துத் துன் 
பந்தைச்செய்து , இருத்திய கேளல்லாதகேளிருடைய , உபகாரத்தான் வந்த தண் 
ணீரை , இரந்துண்ணக்கடவேமல்லேமென்னும் மனவலியின்றி வயிற்றின் கட்டீயை 
மாற்றவேண்டித்தாமேயிரந்துண்ணும் அளவினையுடையாரைஅவ்வரசர்பெறுவார் 
களோ , இவ்வுலகத்தின்கண் .--( எ - று . 

V அளவையுடையாரை அளவையென்றார் . இதன் கருத்து : சாக்குழவியும் ஊன் 
- பிண்டமுமென இவற்றின்மாத்திரையும் பெற்றிலேமெனப் பிறர்மேல் வைத்துக் 
கூறியவாறு , கேௗஸ்கேளிரென்றது , சிறைக்கோட்டங்காவலரை . 

அன்றி , இவனாண்மையுடையனல்லனென்று வாளாற்கொல்லாராய்த் தொடர் 


( 


9 முயற் செல்ப் 


மதுகையின்றி , வயிற்றுத் தீத்தணிக்கவேண்டித் தாம் இரந்துண்ணு மளவாகக் குழவி 
செத்துப் பிறப்பினும் , ஊன்தடி பிறப்பினும் , இவ்வுலகத்து , மகப்பேறுவாருளரோ 
வென உரைப்பினுமமையும் . 

அரசர்க்கு மானத்தின் மிக்க அறனும் பொருளும் இன்பமுமின்மையின் , இ . 
முதுமொழிக்காஞ்சியாயிற்று . 

( எச ) 
(எடு ) மூத்தோர் மூத்தோர்க் கூற்ற முய்த்தென் 미 
- 2 பாழர் வந்த பழ விற்ற் றாயம் 
3 செய்தின , மாயி 

மாயி னெய்தினஞ் சிறப்பென்க் 
4 குடியரவிக்கும் , கரி லாண்மைச் 

! 
நீ) சிறியோன் பெறினது சிந்ந்தன்று , மன்னே ! 
பேண்டமாப் பரிக்து மத்னுடைய 

நோன்றாள் 
7 விழுமியோன் பெறுகுவ னாயினாழ். நீ 

சாறு கய மருங்கிற , சிறுகோல் வெண்கிடை 
9 யென் றூழ் வாவெறல் போல, நன்ம 
க 0) நொய்தா, லழ்ம் தானே மையற்று , 
* // விசும்புற வோங்கிய வெண்குடை 
/2 முரசுகெழு வேந்த ரர்சுகெழு, திருவே 


175.75 . 

TV 


புறநானூறு மூலமும் உரையும் . 


. 


Sum 


திணை - அது ; துறை - * பொதுமொழிக்காஞ்சி . 
சோழன் நலங்கிள்ளிபாட்டு , 
" இ ;ள் - தேங்குடியின் 

மூதியோரை முதியோரைக் கூற்றம் கொண்டு போயிர் 
றாக , 

திதரப்பட்டுத் தம்பால்வந்த ,பழையவெற்றியாலுண்டாகிய அரசுரிமையைப் 
3 பெற்றேமானால் , இத்தலைமையைப் பெற்றேமெனக்கொண்டு தங்குடி மக்களை இறை 
வேண்டியிரக்கும் மிகுதியில்லாத , ஆண்மையையுஐடய உள்ளஞ்சிறியோன் 

பெ 
றின் , அத்தாயம் அவனுக்குப் பரிக்கவொண்ணாதாம்படி கனத்தது , மிகவும் ; அடுத் 
துப்பொரும் போரைப்பொறுக்கும் , மனவெழுச்சியையுடைத்தாகிய வலிய முயற்சி , 
யையுடைய சீரியோன்பெறுவனாயின் , தாழ்ந்த நீரையுடைய வற்றிய கயத்திடத்துச் 
சிறிய தண்டாகிய , வெளிய கிருடச்சினது கோடைக்கணுலர்ந்த , சுள்ளியைப் போ 
லப் பெரிதும் நொய்து , குற்றமற்று விண்ணின் கண்ணேபொருந்தவுயர்ந்த வெண் 
குடையினையும் மாசினையுமுடைய அரசரது அரனட்சியைப் பொருந்திய செல் 
வம் . - எ - று ) 
V குடிபுரவிருக்குமென்பது , குடி மக்களைக்கொள்ளுங்க 

கொள்ளுங்கட்மையன்றி மிகத்தர வே 
ண்டுமென்று , இரத்தலை , 
தாயம் சிறியோன் 
பெறின், அது மிகவும்சிறத் 

தின்று , வேந்தர் அாககெழுதிரு 
விழுமியோன் பெறுகுவனாயின் , கன்றுநொய்தாலெனககட்டி, வினை முடிவு செய்க . 
- மன் - ஆக்கத்தின் கண் வந்தது . அம் 
மம - அன்சநிலை . V 

( எரு ) 
! ( என் .) ஒருவனை பொருவண்டுதலுங் தொலைதலும் ) 

2 புதுவ , தன்றிவ் வுலகத் தியற்கை 
3 யின்றி னுங்கோ கேளவந்திரள்ன. 
4 மன்ற வேம்பின் மாச்சினை யோண்டள்ள 
ரு நெடுங்கொடி யுழிஞைப் பலரொடு மிடைந்து 
6 செறியத் தொடுத்தி தேம்பா 

தேம்பாய் கண்ணி 
யொலியன் மாலையோடு 

பொலிய 
பாடின் தெண்திணை அறங்கக் காண்டக 

El 
நாடுகெழு திருவிற் பசும்பூட் செரியன் 
க 0 ) பீடுஞ்செம்மலுமறியார் கூடிப் 
4 பொருது மென்று தன்றலை வந்த 
டீ புனைகழ வெழுவர் நல்வல மடங்க 
தேவொருதா னாகப் பொருதுகளத் தடலே ... 
திணை - வாகை ; துறை 

பாண்டியன் தலை யாலங்கானத்துச் செருவென்ற நெடுசெழியனை இடை 
குன் றூர் கிழார் பாடியது . 

. ! 
ள் . ஒருவனை ஒருவன் கொல்லுதலும் , ஒருவற்கு ஒருவன் , தோற்றலும் 
புதிதன்று , இந்தவுலகத்தின் 

கண் முன்னே தொட்டு இயல்பு, இன்றையின் முன் கேட் 


* 


K 


72 


6 


SaA 


7 


L 


பக்குப் 


A 


* அரசவாதை . 


. 


* பொருள்மொழிக்காஞ்சியென்றும் பிரதி பேதமுண்டு 


கட் 


போரு 


VV 


லயொழிந்து 
77 

புறநானூறு மூலமும் உரையும் . 
டறியேரி ; திரண்ட தாளையுடைய மன்றத்திடத்து வேம்பினது பெரிய கொம்பின் 
கண் உண்டாகிய ஒள்ளிய தளினா நீண்ட கொடியாகிய உழிஞைக்கொடியுடனே 
விரவிச் செறியத்தொடுக்கப்பூட்ட தேன்மிக்கமாலையை வளையமாலையுடனே சிஜப் 
பச்சூடி ஓசையினிய தெளிந்த போர்ப்பறையொலிப்பக் காட்சிதக நாடுபொரு 

பொருந் 
திய செல்வத்தினையுடைய பசும்பொன்னாற்செய்த பூணையணிந்த நெடுஞ்செழிய 
னது பெருமையையும் உயர்ந்ததலைமையையும் அறியாராய்த் தம்மிற்கூடிப் 
வேமென்று தன்னிடத்துகந்தி புனைந்த வீரக்கழலினையுடைய இருபெருவேந்தரும் 
ஐம் பெருவேளிருமாகிய , ஏழாசருடைய , நல்ல வென்றியடங்கத்தான் ஒருவனாய் 
நின்று பொருது களத்தின் கட்கொல்லுதல் .--( எ - று .) 
ஒருவனையொருவன் அடுதலும் , தொலைதலும் , புதுவதன்று , இவ்வுலகத்தியற் 
கை ; செழியன் பொருது மென்றுவந்த எழுவர் நல்வலமடங்க ஒருவனாகித் 
யலை மாலையொடு காண்டகச்சூடிக் கிணை கறங்கப் பொருது களத்து அடல் இன் 
றின் ஊங்கோ கேளலமெனக்கூட்டி வினை முடிவு செய்க . 

( எ.கா ) 
எஎ. * கிண்கிணி களைந்தகர் லொண்கழ மெட்டுக் 

21 
2 குடுமி களைந்த நுதல், வேம்பி னொண்டளிர் , 
3 நெடுங்கொடி , பழிஞைப் 

பவரொடு மிலந்து 
4 குறுந்தொடி கழித்தகைச் சாபம் பற்றி , 

நெடுந்தேர்க் கொடிஞ்சி பொலிய நின்றோன் 

பார் கொல் , வாழ்கவவன் கண்ணிதார் 
7 அ 
தாலி, களைந்தன் து , மிலனே பால்விட் 
யினியு மின்றயின் ஜன் னேவயி 

னே வயின்வயி 
9 

வடன்றகல் வந்த வம்பு, மள்ளலா 
கவியந்தன்று மிழிந்தன்று மில்னே யவரை 

தறியகல்விசும் ,பாப்பெருக்க 
hinks / 12 கவிழ்ந்துவில் 

சோ , வட்ட 
MEE ! 13 மகிழ்ந்தன்று மலிந்தன்று மகனினும் 
திணையும் துறையும் அவை 

* 
அவனை அவர் பாடியது . 

- 

ள்.) சதங்கைகலாங் சிப்பட்ட காலிலே ஒள்ளிய வீரக்கழலினை செறித்துக் , 
தமியொழிக்கப்பட்ட சென்னிக்கண்ணே வேம்பினை ஒள்ளியதளில் 3 நெடிய 
கொடியாகிய உழிஞைக்கொடியோடுசூடிக் 
குறியவளைகளை யொழிக்கப்பட்ட கை 
யின் கண்ணே வில்லைப்பிடித்து நெடிய தேரினது மொட்டுப் பொலிவுபெறநின்ற 
வன் யாநோதான் யோசேயாயினும் , அவன் கண்ணி வாழ்வதாக ; தாரையணிந்து 

* இச்செய்யுளா, மெய்ப்பாடெட்டனுள் .வியப்பின் வகையாகிய சிறியோர் 
பெருந்தொழில் செய்தற்கு உதாரணமாகக்காட்டினர் , நச்சினார்க்கினியர் ( தொல், 
பொரு , மெய்ப்பாட்டியல் எ - ம் சூத்திரவுரை ). 


சே 


" [ பூ 


nost 


4W4 


13 


( 


மிலனே 


இ - ள் 


, 


கருவூருமுதலாகிய ஊர்களை 


18 


apoor 


P 
ள்ளி வந்த , வம்ப.மள்ளர் 


35 


வர், 


78. 
புறநானூறு மூலமும் உரையும். 

10 
மூறைமுறையாக வெகுண்டு மேல் வந்த புதிய வீரரை , முதித்ததும் அவர் தித்தது 
மிலன் , அவரை இறுகப்பிடித்துப் பாந்த ஆகாயத்தின்கண்ணே , ஒலியேழக் 
கவிழ்ந்து உடலம் நிலத்தின் கண்ணேபொருந்தக் கொன்றதற்கும் கிழ்ந்ததுவும் இவ் 
வறுசெய்தேமென்று ,தன்னைமிகுத்ததுவும் ,அதனினு மிலன் 

--- - 0 ) 
மார்கொலென்றது , வியப்பின் கட்குறிப்பு : 

வியப்பின் கட்குறிப்பு : இழித்தன்றென்பது , இழிந்தன் 
மென மெலிந்து நின்றது . 

( என ) 
( எ.வு.) வணங்குதொடைப்பொலிந்த வலிகெழு நோன்றான் 
2 அண்ணங்கருங் கடுந்தத் லென்னை, முணங்குகிமிர்ந் 
3 

ளைச்செறி இழுவை மரைக்கு வந் தன்ன 
4 மலைப்பரு மகல் மீதியார் சிலைத்தெழுந்து 
ரு) விழுமியம் 
விழுமியம் பெரியம் யாமே, நம்மிற் 
பொருநனு மிளையன் கொண்டியும் பெரிதென 

얌 
புல்லெனி கண்ணர் புறத்திற் பெயர் 
2 நீண்டவரடுத்து மொல்லானாண்டவ 
க ) மாணிழை மகளிர் காணினர் கழியத் ) 
ப / தந்தை தம்மூராங்கட் 
12 டெண்கிணை கறங்கச் சென்றாண்ட 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 
( இ - ள். வளைந்த சந்துகளாற்பொலிந்த வலி பொருத்திய போரின் கிண் , நிலை 
ளராத பொறையினையுடைய, தாளினையும் வருத்து தற்கரிய மிக்கவலியையுமு 
டைய என்னிறைவன், மூரிநிமிர்ந்து முழையின் கட்கிடந்த டிலி தான் விரும்பிய 
தோர் இரையை நோக்கிவந்தாற்போன்ற மாறுபடுதற்கரிய மார்பத்தை மதியாராய் 
ஆர்த்து எழுந்திருந்து , சிறப்புடையேம் படையாற் பெரியேம் யாங்கள் எம்மிற் 
பொருவானும் இளையன் கொள்ளையும் பெரிது என இகழ்த்துவக்க நிலையில்லாத , 
வீரர்,சீபுற்கென்ற கண்ணராய் , நின்றவிடத்துநில்லாது புறத்தேபோக அவரை 
இப்போர்க்களத்தின்கண்ணே , கொன்றிடுதலும் உடம்படானாய் அவ்விடத்து அவர் 
10 மாட்சிமைப்பட்ட ஆபரணத்தையுடைய மகளிர் நாணினராய் இறந்துபடத் தக் | 

தையருடையவாகிய தங்களூரிடத்துத் தெளிந்த போர்ப்பறையொலிப்பச்சென்று 
அவ்விடத்தேகொன்றான் .--( ஏ - று ..) 

V தந்தைதம் மூரெமைதனை , “ ஏவ . விளையர் ,தாய்வயிறு கரிப்ப ”என்றாற்போலக் 
கொள்க. ) தந்தைதம் மூரென்றது , தாம் தோற்றிச்செய்த நகரியின்றி உறையூரும் 

அ 
/ / 
(எசு .) மூதூர் வாயிற் பனிக்கய 

2 மீன்ற வேம்பி னொண்குழை மலைந்து 
* மதனுடை நோன்றாளென்றும் பாடம் . 


படனனே . 


ப 


T 


மண் 


ண்ணி 


( கை , 


80 . 


ரு ) வம்பாமள்ள 


எனதிர்ந்த 

8 . 
புறநானூறு மூலமும் உரையும் . 
தெண்கிணை முன்னர்க் களிற்றி னியலி 

செழியனும் வக் 
வம் ரேபலமே , 
பேஞ்சுவர் கொல்வோ பாறவச்சி 

பாறவச் சிறிதே. 
திணையும் துறையும் அவை 
அவனை , அவர் பாடியது . 

இ - ள் .-- தனது பழையநகரீவாயிற்கட் , குளிர்ந்த பொய்கையின் கண்ணே 
மூழ்கி மன்றத்திடத்து வேழ்பினது ஒள்ளியா தளிரைக்சூடித் தெளிந்த ஓசையை 
யுடைய பறைமுன்னாகக் களிறுபோலப் பெருமிதத்தோடு நடந்து வெய்ய போரை 
யுடைய நெடுஞ்செழியனும் வந்தான் ; அவனோடுபகைத்த நிலையில்லாதமறவர் மலரே ; 
" பசுற்பொழுது மிகச்சிறி தாதஷல் , அவருட் சிலர் படாதொழியவுங்கூடும்.-- எ - று . 

4 போர்மடத்தையைப் புணர்வருகின்ற கன்னிப்போராகலாம் பனிக்கய்மண்ணி 
யென்றார் . கிணை முன்னர் வருதல் - யானைக்கும் , இவனுக்கும் ஒக்கும் ... ( எக )) 
( 40.//இன்கடுங் கள்ளின் 
மூசாங்கண்ட 

மைந்துடை மல்லன், மதவலி முருக்கிய 
13 யொருகான் மார்பொதுங் கின்ஜே பொருகால் 
4 வருதார் . தாங்கிப் பின்னொதங் கின்றோ ! 
ரு ) நல்கி 
கு நல்கினு நல்க னாயினும் வெல்போர்ப்பு 

போரருந்தித்தன் காண்கதி லம் 
உப்சித்து 
பசித்துப் பணைமுயலும் பானை போல 

| 
இருதலை யொசிய வெற்றிக் 
- களம்புகு மல்லற் கட்டித்து நிலையே , 
திணை - தும்பை , துறை - எருமைமறம் . 

சோழன் போர்வைக்கோப்பெருநற்கிள்ளி முக்காவனட்டு , ஆழர்மல்லனைப் 
பொருது அட்டுநின்றனைச் சாத்தந்தையார் பாடியது . 

இள். - இனிய அழன்ற , கள்ளினையுடைய, ஆமூரிடத்து வலியையுடைய 
மல்லன து மிக்கவலியைக் கெடுத்து ஒருகால் மண்டியாக மார்பிலே மடித்துவைத்து 
ஒருகால் அவன் செய்கின்ற உபாயத்தைவிலக்கி , முதுகின் கண்வளைத்துப், பசித்து 
மூங்கிலைத் தின்றற்கு முயலும் , யானையை பெர்ப்பத் தலையுங் காலுமாகிய 

இரண்டிட 
மும் முறிய மோதி 

அக்களத்தின் கட்புக்க அம்மல்லனை எதிர்ந்துநின்று கொன்ற நிலை 
யை , கண்டால் உவப்பினும் உவவானாயினும் , இவன்றத்தையாகிய வெல்லும் 
போரினையுடைய 

- என்றது , தந்தையுடன் வெறுத்துப்போத்தான் , அமருட்புகுந்து இப்போர்செய் 
தானை விரும்பின் உவக்கின்றான் விரும்பாவிடின் அஞ்சுகின்றானென்பதாம் . 

பணைமுயலும் - யானை போல் வொருதலை யொசிய வெற்றி என்று பாட 
மோதி , அம்மல்லன் முற்கூறாயினும் பிற்கூறாயினும் ஒருதலை முறிய மோதியென்று 
உனாப்பாருமுளர் . பதில் - விழைவீன்கண்வந்தது ,. 

( 40 ] 


( 


2 . 


V✓ 


துதனகா 


m 


Us 


V 


sic 


, " 

8 
புறநானூறு மூலமும் உரையும் . 

7 
(அக.) ஆர்ப்பெழிக் கடனும் பொகவன் களிறே 

கொர்ப்பெயலுருமின் முழங்கலானாவே - 
5 யார்கொல்ளியர் தாமே பார்கார் | 

செறியத் தொடுத்த கண்ணிக் 
6 ) கவிகை மள்ளன் கைப்பட டோரே . 

2 
திணை வாகை ; துறை - அரசவாகை . 

கை , துறை 
அவனை அவர் பாடியது . 
ள்.) படையி 

படையினது ஆரவாரம் , எழுகடலுங்கூடி ஒலிக்கும் ஒலியினும் 
பெரிது ;) 

அவனுடையகளிறு , கார்காலத்து மழையின் கண் இடியினும் முழங்குதலை 
அமையா நாராற் பயிலத்தொடுக்கப்பட்ட ஆத்திக்கண்ணியையும் 

இடக்கவில் 
தகையினையுமுடைய வீரனது கையின் கண் பட்டோராகிய , இரங்கத்தக்காரதாம் 
யார்கொல் .- எ - று . 
( na / சாறுதலைக் கொண்டெனப் பெண்ணீறுற்றெனப் 

பட்டி மாரி ஞான் ஞாயிற்றுக் 
கட்டனிணக்கு மழிசினன்) கையது 
போழ்தூண் சிேயின் விரைந்தன்று , மாதோ ; 

வர்கொள வந்த பொருநளன 
- டார்புனை தெரிய னெடுத்தகை போரே . 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 

இ - ள் .) ஊரின்கண் விழாத் தொடங்கிற்றாக, அவ்விழாவிற்கு, உதவப்போக 
வும், ஆன்மனைவி பிள்ளைப் பெறுதலைப் பொருந்தினாளாக அவர் செய்நோவிற்கு உதவப் 
போகவும் வேண்டிப் 
பெய்கின் றமழையையுடைய ஞாழிறு வீழ்ந்தபொழுதின்கட் 
கட்டிலைப் பிணிக்கும் பூலைமகன் கைதாகிய வாரைச் செலுத்தும் ஊசியினும் விரைந் 
தது , ஊரைக்கொள்ளவந்து வீரனோ 6ஆத்தியாற்றொடுக்கப்பட்ட கண்ணியை 
யுடைய பெருந்தகையதுன்யார் . 

நெடுந்தகைபோர் , பட்டமாரி , ஞான்ற ஞாயிற்றின்கட் சாறுதலைக் கொண்டெ 
னப் பெண்ணீற்றுற்றென , இழிசினன்கைய தாதிய ஊசியின் விரைந்தன் றெனக் 

* இப்பாட்டினுள் , உவமப்பொருளாகிய போழ்தூண்சிேக்குப் பல அல 
கூறி, அதனோடு உவமிக்கப்படும் போர்த்தொழிலினை, யாதும் , ஓரடையின்றி வா 
ளாது கூறினானாயினும் , வேமப்பொருளானே போர்த்தொழிற்குற்றதும் ! உணரக் 

றி னானாம் ; என்னை ? உண்டாட்டும் கொடையும் உரனொடுநேருக்கி மறுத்தலும் 
முதலாகிய உள்ளக்கருத்தினான் , ஒருகணத்துள்ளே பலவேந்தனா ஒருங்குவேறற்கு 
வினாகின்றது போர்த்தொழிலென்பது தெளியப்பட்டமையின் என்பர் நச்கி 
னார்க்கினியர் ( தொல் , பொரு, உவமவியல் , உ .0 - ம் சூத்திரவுரை ). 


| 


3 


அடை 


838413 


* 


* 


. 


10 . 


* .. 


பட்ட 


புறநானூறு மூலமும் உரையும் . 
சாறுதலைக்கொண்டென் அதற்கு , உதவிப்போகவும் பெண்கற்றுத்றென அது 
ற்கு உதவப்போகவுமென வேறுவேறுகொள்க ; ஒன்றாகரைப்பாருமுளர் . ( அஉ ) 
7 ( க.க ) அடியனை தொடுதமன் மையன்று காளைக்கன் 

2 ரொடிகழித், திடுதல்யான் யாயஞ் சுவலே 
* யடுதோண் முயங்கலவைநா 

வநாணுவலே , 
4 யென்போற் பெருவதுப் புறுக , வென்றும் 
ம 
ருஷாருபாற் படாஅதாகி 

விருபாற் பட்டவிம்பு மையவரே 
திணை - கைக்கிளை ; துறை - பழிச்சுதல் . 
அவனைப் பெருங்கோழிநாய்கன் மகன் கண்ணனூர்பாடியது . 

இ - ள்.- அடி பின்கட்புனேந்த, செறிந்த வீரக்கழலினையும் , மைபோன்றகாடி 
யினயுமுடைய , இயோன் பொருட்டு தன துவளை என்னைக்கைவிடுதலான் , யான் 
யாயை அஞ்சுவேன் , அவன்பகையைக் கொல்லுந்தோளைத்தழுவுதற்கு 

வையின்கா 
ணுள்ளாரைநாணுவேன் , என்னைப்போல் மிக்க நடுக்கமுறுவதாக , எந்நாளும் யோயே 
யாதல் , அவையேயாதல் ஒருகூற்றிற்பட்டதாக 

யாயும் அவையுமாகி இருக்ற்றிற் 
இம்மயக்கத்தையுடைய ஊர்.-- ஏறு. ( 
பமையலூர் பெருவிதுப்பறுகவெனக்கூட்டுக . 
V யாயில்லையாயின், ( வலைகழலுதற்கு ) அஞ்சவேண்டர் ; அவையில்லையாயின் , 
முயங்குதற்கு அஞ்சவேண்டாவென்பது கருத்தாகக்கொள் 

ஒருபாற் படாஅ தாகி யிருபாற் பட்டம் மைய லூர் என்பதற்கு அச்சமும் 
எணுமுண்டாய்வருந்தும் , என்கூற்றிலும் நில்லாது , என்காதலறிந்து , அவனோடு 

நினையாத யாய்கூற்றிலும் நில்லாது , இருவர்கூற்றிலும் நின்று மயங்க 
ரெனினுமழையும் . 

( 
M A 

- 
( அச . / என்னை , புற்கை யுண்டும் பெருந்தோள் னே 
V. யாமே, புறஞ்சிறை யிருந்தும் பொன்னன்னம்மே ! 

5 போனதிர்க் தென்னை பார்க்களம் புகனே 

கல்லென் பேரூர் விழ்துடை நீாங்கனை 
ந) வே முற்றுக் கழிந்த மள்ளர்க் 
குமணர் வெரூஉந் 

துறையன் னன்னே.!. 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 
( இ - ள். என்னுடையதலைவன் , கன்னடிழந்தவ ஜமையாற் புற்கை நுகர்ந்தா 
னாயினும் பகைவரஞ்சத்தக்க பெரிதோளை யுடையன் யெரம் , அவனுடைய 

நிறைப் 
புறத்திருந்தும் பலகாலுங் காணப்பெறினும் , மெய்யுறப்பெறாமையின் , வருந்திப் 

* அெெதாறுமுயங்கலென்றும் பாடம் . 
* மகள் நக்கண்ணையாரென்றும் பிரதிபேதமுண்டு, 


ங்குகின்றவூ . 


* 


2. அ 


18 


R 


. 


புறநானூறு 3 

கஎ 
* பொன்போலும் நிறத்தையுடையேமாயினேம் போனாயேற்று என் தலைவன் போர்க் 
களத்தின் கம்புகிற் 

கல்லென்னும் ஒலியையுடைய பெரியவூரின் கட் போர் செய்தற் 
செடுத்த விழாவினையுடையவிடத்துத் தோள்வலியதி, இன் பமுற்றுப்போந்தவீரர் , 
உப்புவிற்பாரஞ்சத்தக்க ஏற்றிழிவுடைய துறையையொப்பன் . ( எ 

என்னை புற்கையுண்டும் பகைவெல்லும் , பெருந்தோளனாம் ; யாம் அவன் 
சிறைப்பு:றத்திருந்தும் பசப்பை வெல்லமாட்டாமையால் , பொன் போன்றனமெனத் 
தன்வேட்கைமிகுதிகூறியவாறு; அன்றி , இதற்கு என்னை புற்கையுண்டும் வழங்கும் 
பெரிய தோளையுடையனாயும் நம்மிடத்து அருளின்மையின் , அவன் சிறைப்புறத் 
திருந்தும் , பொன்போற்பசந்தேமென்று அழிந்து கூறியதாகப் பொருளுரைப்பாரு 
முளர் . 

உமணர் வெரூஉம் துறையன்னனென்றதனாற்பயன் : வருத்துங்கூற்றின் ஆட 
வரையும் மகளிரையும் ஒக்கவருத்துவதல்லது அருளுமாறு கற்றிலனோவென்னும் 
நினைவிற்றாக்குக . 

சி 
. ( 
( வுரு.)/ என்னைக் கூரின் தன்மை ,யானும் , 
1 , 2 மென்னைக்கு நாடிப் தன்மை யானும் , T 

மாடா டென்ப வொருசா 
ரோரே , - 
மாடன் றென்ப வெர்ருசா 
ரோரே - 
3 ) நல்ல பல்லோ ரிருகன், தொழியே , 
யே சிலம், பொலிப்ப, வோடி, யெம்மின் ! 
7 முழாவரைப் போந்தைப் பொருந்தி நின்று , 
யான்கண்டன்னவனாடார்குதலே ! 
திணையும் 

துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது , 

4 
என்னுடைய தலைவனுக்கு ஊர் இஃதல்லாமையானும், என்னுடைய 
தலைவனுக்கு நாடு இஃதல்லாமையானும் அவனுக்கு இயல்பாயவென்றியை அவ 

வன்றியென்று ,சிறப்பாகச்சொல்லுவர் ஒருபக்கத்தார் ; அவன துவென்றியன் 
றென்றுசொல்லுவர். ஒருபக்கத்தார் பலரும் ஒத்து ஒவ்ளாமற்கூறும் இவ்விருவகைப் 
பட்ட நல்லவார்த்தையும் , நல்லவாயிருந்தன ; அவ்வாறுகூறினராயினும் , அழகிய 
சிலம்பார்ப்ப ஓடிச்சென்று , எம்முடையமனையின்கண் , முழாப்போலும், பக்கத்தை 
யுடைய பனையைப் பொருந்தி நின்று , எனதுவளையும் கலையு முதலானவை தோற்கு 
ஆண்மையுடைமையின் , அவனது வென்றியாதல் யான்கண்டேன் . எ று .) 
Y " பின்னும் ஒருகால் என்னையென்றதனால் , இவளது ஆதரவுதோ ற்றிநின்றது .. 
நல்லவென்றது , இகழ்ச்சிக்குறிப்பு ; ஆடென்றதூஉம் ஆடன்றென்றதூ உம் அவனைச் 
சுட்டியேகூறினமையின் , இருநன்மொழியும் நல்லவென்றாரெனினுமமையும் . ( ) 
அகா. ) சிற்றி னற்றூண் பற்றி நின் மகன் 
2 யாண்டுள னோவென வினவுதியென் மகன் 
யாண்டுள் னாயினு மறியே தோரும் 


4 


AI 


| 


இ 


கள 


ள் . 


பற்குழ் * 


tá 


E 


* 


( 


ஃது ; 

6 அவன் 


1 


87. 
அ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
புலிசேர்ந்து போகிய தல்லளை போல , 
இ) கின்ற வயிறோ விதுவே ! 
6 தோன்றுவன் 

மாதோ, போர்க்களத்தானே. 
திணை - வாகை ; துறை - ஏறண்ழல்லை . 
காவற்பெண்டின் பாட்டு , 

2 
ள்.- சிறிய இல்வின்கண் , நல்ல தூணைப் பற்றிநின்று, பின்மகன் எவ்விடத் 
துளனோவென்று கேட்பை ; என்னுடையமகன் எவ்விடத்துளனாயினும் அறியேன் ; 
புலிகிடந்து போன கன்முழைபோல அவனைப்பெற்றவயிறோ இல் 
செருக்களத்தின்கண்ணே தோன்றுவன் ; அவனைக்காணவேண்டின் , ஆண்டுச்செ 
ன்றுகாண் --எ - று . ) 
* ஈன்றவயிறோவிது என்றகருத்து : புலி சேர்ந்து போகிய அளைபோல அவ 
லுக்கு என்னிடத்து, உறவும், அத்தன்மைத்தென்பதாம் . ஒருமென்பது உம் , மா 
தோவென்பதூஉம் - அசைச்சொல் . 11 

( அசு ) 
( அள . ) / * கௗம்புக ஷேம்புமின் றெவ்வீர் , போரெதீர்ந் 

2 தெம்முளு,முளனொரு பாருகன் , வைகல் , 
3 வெண்டேர் செய்யுந் தச்சன் 

4 றிங்கள் வலித்திகாலன் னேனே . 
திணை - தும்பை ; துறை - தானைமறம் . 
L 1 அதியமான் நெடுமானஞ்சியை ஒன்வையார் பாடியது . 
(இ - ள் . போர்க்களத்தின்கட்புகுதலைப் போற்றுமின், பகைவர் , போரின் 
ண் மாறுபட்டுஉ எங்களுள்வைத்தும் , ஒருவீரனுளன் ; ஒருநாள் எட்டுத்தேயாச் 
செய்யுந்தச்சன் ) ஒருமாதங்கூடிக் கருதிச்செய்யப்பட்டதோர் , தேர்க்காலை பொப் 

பன் .--( எ - று .) 
Nurs ) போரெதிர்ந்து களம்புகலோம்புமின் , எம்முளுமுளனெனக்கூட்டுக. 

எம்முளுமென்ற உம்மை - சிறப்பும்மை தேர்க்காலோகி உவமை - விரைவும் 
திண்மையுமாகக்கொள்க , - 

( அள ) 
( 44./யாவி ராயினுங் கூழை தார்கொண் 

, டியாம்பொருது மென்ற லோம்பும்ஜேங்குதிறல் ) . 
( 3 ஜெர்னி நிலங்கு கெடுவேன் மழவர் பெருமகன் 
4 கதிர்விக கண்ணம்பகட்டு மார்பின் | 


S.VXXX 


Tw4Sers 


. 


இச்செய்யுளை , வாகைத்திணையின் துறையாகிய அரும்பகைதாங்கும் ற் 
றற்கு உதாரணமாகக்காட்டினர் நச்சினர்க்கினியர் ( தொல் , பொரு , புறத்திணை 
யியல் , உக - ம் சூத்திரவுரை ). 

+ கமான் 


84 . 


- 


ை 


- 


கூட்டுக . 


ty 


90 . 
88. 
புறநானூறு மூலமும் உரையும் . 

க் 
KXXYHI , 

கு ) விழ்வுமேம் பட்ட 
நற்போர் ! 
8. முடிவத்தோளென்னையை 

என்னையைக் காண ஆங்கே 
திணையும் துறையும் அவை 
அவனை அவர் பாடியது . 
இ - ள். எப்பெற்றிப்பட்டீராயினும் , அணியையும் தூசியையுங்கொண்டு 

னோடு பொருவோமென்றுசொல்லு தலைப் பாதுகர்மின் , உயர்ந்த வலியை 
யுடைய பாடஞ்செய்யும் விளங்கிய நெடிய வேலையுடையார் இளையோர்க்குத் தலைவர் 
னாகிய சுடர் விடுகின்ற நுண்ணிய தொழிலையுடைய பூணணிந்த அழகிய எலிய மார் 
பினையும் கள வேள்விமுதலாகிய விழாச்சிறந்த நல்லபோரைச்செய்யும் முழாப்போ 
லுந்தோளினையுமுடைய என்னிறைவனைக்காண்பதற்குமுன் கண்டால் அது செய் 
தல் அரிதாகலான் .) (எ - று. 

* 
Sury 

என்னையைக் காணாவூக்கு ,யாராயினும் பொதுமென்றல் ஓம்புமினெனக் 
( அக . ) இழையணிப் பொலிந்த வேந்து கோட்டல்குன் ) 

2 மடவர லுண்கண் வாணுதல் விறலி . 
3. பொருதரு முளரோடும் மகன்றலை நாட்டுடன் 
4 வின்வலானப்பொருபடை வேந்தே 
க ) பெறிபோல் 
லஞ்சா வாவின்ன்ன 
சிறுவன் மள்ளரு முளரேயதான்று 
7 . பொதுவில் பாக்கும் விசியுறு தண்ணுமை ! 
வளியொரு தெண்கண் கேட்பின் 

எப்போரேன்னு மென்னை யு முளனே !! P.B 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 

f 
ள் .) மணிக்கோவையாகிய அணியாற்பொலிந்த ஏந்திய பக்கத்தினை 
யுடைய அல்குலினையும் மடப்பத்தினையும் மையுண்டகண்ணினையும் , ஒளிதங்கிய 
நுதவினையுமுடைய விறலி என்னோடு பொருவாருமுளரோ, தும்முடைய பெரிய 
இடத்தினையுடைய நாட்டின் கண்ணென என்னைக் கேட்டலமையாத செருச்செய் 
யுந்தானையையுடைய வேந்தே போர் செய்யக் கருதுவையாயின் , எம்முடைய 
காட்டின்கண்ணே அடிக்குங்கோலுக்கு , அஞ்சாது , எதிர்பண்டும் , பாம்புபோன்ற 
இளைய வலிய வீரருமுளர் , அதுவேயன்றி, மன்ஜின்கண எங்கும் பிளிப்புற்ற 
முழவினது காற்றெறிந்த தெளிந்த ஓசையையுடைய, கண்ணின் 
கண் ஒலியைக் 
கேட்பின் , அது போர்ப்பறையென்றுமகிழும் . என்னுடைய தலைவனுமுளன் . 
( எ - று .) 
தென்க்ண் என்றது . அதன்கண் இசையை . -- பொமென்றது 

. 
( . 
கல ) / உடைவளை கடுப்ப மலர்ந்த காந்த 
உள்டையிங்கு குள் பொழப்சார் 


9 எ 


31 


. 


போர்ப் 


பறையை . 


1 


( அசு 


2 ) 


* 


சாலியர் 


// 


செய்யும் கையில் 
பொருந்திய பெரியதையாகிய சப்பாத வண்மையைச் 
நீ 

and Dir 
கலம் 

புறநானூறு மூலமும் உரையும் . 
3 , மறப்புலி யுடலின் மான்கண) முளவோ 
4 
மருளி 

ளின் விசும்பின் மாதிரத் தீண்டிய 
கு) விரு முண்போ ஞாயிறு சின்வின் 
எனச்சொடு, தாக்கிய பாரும் றியங்கிய 
7. பண்டச் சர்காட பாழச்சி 

வரிமணன் ஞெமலக் கற்பக நடக்கும் 
பெருமிதப் பகட்டுக்குக் கறையு,முண்டோ ? 
வெருமாங் கடுக்கும் நாடோய் தடக்கை 
// வழுவில் வண்கை மழவர்பெரும ! 
12 விருநில மண்கொண்டு சிலைக்கும் 
13 பொருநரு, முளரோ கேளம் புகினே 
திணையும் துறையும் அவை . தும்பை , 
அவனை அவர் பாடியது . 

4 
(இ - 

-ன்- முரிந்த வீனாயை பொழிய மலர்ந்த வெண்கர்கேட்பூ இலைதழைத்த 
ளவியுடனே நாறும் மலைச்சாரற்கண் மறத்தையுடைய புலிசீறின் எதிர்நிற்கவல்ல 
மானின முமுளவோமேயுங்கிய ஆகாயத்திடத்தும் , திசையின் கண்ணும் , 

சறிந்த 
* இஞ்ளுமுண்டோ ஞாயிறு கொதித்தெழுமாயின் பார்த்துமித் தியாற் பார் 
மரத்தோடு வந்து தாக்கி உற இருத்தலின் லேத்தின்கட்குளித்த பண்டத்தையுடைய 
சகடத்தினது ஆழ்ச்சியைப்போக்குதற்குப் புனல்கொழிக்கப்பட்ட மணற்பாக்க 
வும் கற்பிளக்கவும் , நடக்கவல்லமிக்க மனச்செருக்கினையுடைய கடாவிற்குப் போ 
தற்கரிய துறையுமுண்டோ? இல்லையன் றே ; அவை போல் , தேணையாரத்தை 
போக்கும் 

/ 
கையினையுடைய வீரர்க்குத்தலைவ , பெரிய நிலத்தின் கண் நினது மண் 
உனக்கொண்டு , ஆர்க்கும் வீரரும் உளரோ ? இல்லையன்றே, நீ போர்க்களத்திற் 
புகின் . (எ - று .) 
மழவர் பெரும , நீ களம்புகின், பொருநருமுளரோம், இல்லை 

இல்லையன்றேவெனக் 
கூட்டி வினை முடிவுசெய்க | தடக்கையையுடைய பெரும் வெனக்கூட்டி , வண் 
கையை மழவரொடு கூட்டி யுரைப்பினுமமையும் , 
V இருகிலமாயே மண்னென்பாருமுளர்.) மதப்கேடென்பசவம் பாடம்.(க0) 
( கூக.) வலம்படும்வாய்வாளேந்தி யொன்னார் 
களம் படக் கடந்த கழ்டு 

கடந்த கழ்றொடித் தடக் 
K யார்கள் நாவி வீதியர் கோமான் 
4 போர்டு ,திருவிற் பொலந்தா, ரஞ்சி ! 
ந) பால்புரை பிறைநுதற் பொலிந்த சென்னி 

றொருவன் போல் 
மன்னுக பெரும நீயே தொன்னிலைப் 
பெரும்வை விடகத்தருமிசை 
தருமிசைக் கொ 

1 


M. 


க்கை ) 


நீல மணிமி 


விய 


வ ) 


3 


91 928 


காக 


எ று . 


// 

புறநானூறு மூலமும் உரையும் . 
( C ) - 

9 ) சிறிய நெல்லித் தீங்கனி குறியா ) + 
Turnal.- க ) தாதினின்னகத் கடக்கிச் 

// சந்தனீங்க வெமக்கீத் தனையே. .. 
திணை - பாடாண்டிணை ; துறை - வாழ்த்தியல் . 
அவனை அவர் நெல்லிப்பழம் பெற்றுப் பாடியது . 

2 
-ன். வென்றியுண்டான, தப்பாத வாலை யெடுத்துப், பகைவர் களத்தின் 
கட்பட வென்ற கழலவிடப்பட்ட வீரவளை பொருந்திய பெரிய கையினையுடைய 
மிக்க ஆரவாரத்தைச்செய்யும்( மதுவின்யுடைய, அதியர் கோமான் , மாற்றாமைப் 
> 4 போரின் கட்கொல்லும் வீரச்செல்வத்தினையும் பொன்னா செய்யப்பட்ட மாலை 
யையுமுடைய அஞ்சி , பால்போலும் பிறை து.தல்போலப்பொலிந்த, 

இருமுடி 
யினையும் நீலமணிபோலும் கரிய திருமிடற்றினையு முடைய ஒருவனைப் போல நினை 
பெறுவாயாக ; பெரும் , நீ, பழையநிலைமைனயயுடைய பெரியமலையிடத்து விடரின் 
கண் அரிய உச்சிக்கட்கொள்ளப்பட்ட சிறிய இலையினையுடைய செல்லியின் இனிய 
பழத்தைப் பெறுதற்கு அரிதென்று கருதாது , அதனாற் பெறும் பெரும்பேற்றினை நமக் 
+ குக்கூறாது நின்னுள்ளே அடக்கிச் சாதலொழிய எமக்கு அளித்தாயாதலால் . 

| | 
4 நீல மணிமிடற் றொருவன் போல் ” என்றகருத்து , சாதற்குக்காரணமாகிய 
நஞ்சுண்டும் நிலைபெற்றிருந்தாற்போல், நீயும் சாவர்திருத்தல் வேண்டுமென்பகாம் . 
SWF லேமணியிடம் சொருவன் போல, மன்னுகவெனக்கட்டி,வினை முடிவு தேங்க 

அதியர்கோமான் ,-அஞ்சி, நெல்லித்தீங்கனி எமக்கு ஈத்தாயாதலாலி , பெரும ! 

பிறைநுதற் பொலிந்த சென்னி என்பதற்குப் பிறைதான் நுதலிடத்தே 
பொலிந்தசென்னியெனினுமமையும் . ப 

( கக ) 
(கூஉ. / யாழொடுங் 
கொள்ளா பொழுதொடும் புண்ரா ) , 

1,2. 
XCli , 

2 கருவறி வாராவாயினுந் தந்தையர்க் 3 . 
" 3 சுருள் வந்தேனவு 

வந்தனவாற் புதல்வர் தம் மழலை"; 
- 4 யென்வாய்ச் சொல்லு மன்னுவொன்னார் ] & 
ரு ) கடிமதிலரண்மல கடந்த 

E 
நெதமானஞ்சியேருளன் மாறே 
திணை - அது ; துறை - இயன்மொழி . 
அவனை அவர் பாடியது . 
- ள் . யாழோசைபோல் இசையால் 

இன்பமும் செய்யா ; காலத்தோடும் 
கூடியிரா பொருளும் அறியவாரா ;" ஆயினும் , தந்தையர்க்கு அருளுதல்வந்தன , 
பிள்ளைகளுடைய இளஞ்சொல் ; என்னுடைய வாயின் கட்சொல்லும் அத்தன்மை 

<< * மால்வனாக் , கமழ்பூஞ் சாரற் கவினிய நெல்லி ,யமிழ் துவிளை , தீங்கனி 
யௌவைக் இந்த , வாவுச்சினங் கனலு , மொளி திகழ் , செலவே,லாவக் கடற்னானை 
யதிகனும் ” என்றார் சிறுபாணாற்றுப்படையிலும் ( அடி - கூ கூ - க o ஈ ] , 

1 எம்க்கீத்தோயேயென்றும் பாடம் . 


பொ 


பாக 


0:10 


931 


1 


my . 


( 


T 


மற்வர் செல்வுழி 

வது சிறைவிடு 
92 . கஉ 

புற நானூறு மூலமும் உரையும் , 
xcii.VAN யன, பகைவரது காமயுடைத்தாகிய மதிலையுடையபெண் பலவற்றையும்வென்ற 
நெடுகானஞ்சி , நீ அருளுதலால் .- 

று . 
புதல்வர்மழலை.சர்தையாக்கு அருள்வுக்தன; அஞ்சி, ருசூதனால், என் 
வாய்ச்சொல்லும் அன்னவெனக்கூட்டுக . 

ப 
பயோழென்றது , யாழிற்பிறந்த இசையை. - பொருளுழென்னும் உம்மை 
விகாரத்தால் தொக்கது . 

( உ ) 
( க.க. ) திண்பிணி முரச மிழுமென 

முழக்கச் 
ர் கடத்தல் யாவது வந்தோர் 
3 தார்தாங் குதலு மாற்றார் வெடிப்ட் 

டோடன் மரீஇயபீடின் மன்னர் 
Y இ ) , 

நோய்ப்பால் களிந்த யாக்கை தழீஇக் 
6 

காதன் , மறந்தவர்) தீது மருங் கறுமார் 
7. றம்புரி கொள்கை நான்மறை முதல்வர் 

திறம்புரி * பசும்பும் , பாப்பினர் . கிடப்பி , 
9 . மறங்கந்தாக நல்லமர் வீழ்ந்த 

லமா வீழ்ந் 
கழன் , 
மவாள்போழ்ந்தடக்கலு முய்ந்தனர் மாதோ 
12 வரிஞிமி மார்க்கும் வாய்புகு கட்ாஅத் 
13 தண்ணல் 
யானை யடுகளத் தொழிய ) 
14 வருஞ்சமந்ததைய நூறிநீ 
கடு ) பெருந்திகை விழுப்புண் பட்ட மாறே . 
திணை 

வர்கை ; துறை - அரசவாகை 
அவன் பொருது புண்பட்டு நின்றேனை . அவர் பாடியது. 
( இ 

- ன் இண்ணிய பிணிப்பையுடையமூரசம், இழுமென்னும் இசையை 
யுடைத்தாய் ஒலிப்சி மேற்சென்று போரை வெல்லுதல் இனி எங்கேயுள்ளது ? நின் 
னோடு எதிர்த்துவந்தோர் சினது தூசிப்படையைப் பொறுத்தற்கும் மாட்டாராய்ச் 
சிதறிக் கெட்டுப்போகலிலேமருவிய பெருமையில்லாத அரசரது நோயின்பக்கத் 
தான் இறந்த உடம்பையணைத்துத்தேமது ஆசைத்தன்மையை மறந்து அவர்வாளாற் 
படாதகுற்றம் அவரிடத்தினின்றும் நீக்கவேண்டி அறத்தைவிரும்பிய கோட்டா 
டையுடைய நான்கு வேதத்தையுமுடைய அந்தணர் சீ நல்லகூற்றிலேபொருந்திய 
பசிய தருப்பைப்புல்லப் பாப்பினராய்க் கிடத்தித் தமது ஆண்மையே.யூற்றுக்கோ 
தருப்பையிற்கிடத்தி , வாளாற் போழப்படுதல், அரசகுலத்தினர்க்கு இயல் 

ங 
காதை : கொற்றங் கொண்டு குடிபுறங் காத்துச், செற்ற செவ்வர் . தேயந் தம 
தாக்கியுந் தருப்பையிற் கிடத்தி வாளிற் போழ்ந்து , செருப்புகள் மன்னர் செல் 
வழிச் செல்கென , மூத்து விளித லிக்குடிப் பிறந்தோர்க்கு , நாப்புடை பெயரா 
நாணுத்தக வுடைத்தென 


க ) 


11 


ச 


Fa 


1 க 


PA 


* 


5 


94.95 . 


க 05 


னு 


- 


தங்கச்சென்று அம்தடக்கலுமுய்ந்தன 

புறநானூறு மூலமும் உரையும் . 
23 

o 
டாக நல்லபூசலிலேபட்ட மேம்பட்ட வீரக்கழலினையுடைய வேந்தர் செல்லும் உல 
கத்திலே செல்கவென்று வாளோக்கியடக்கும் இழிதகவும் பிழைத்தார்கள் , வரியை 
யுடைய தேனீ ஒலிக்கும் வாயின் கண்டித்து புகுகின்ற மதத்தினையுடைய தலைமை 
பொருந்திய ஆனை போர்க்களத்தின்கண்ணேபடப் பொறுத்தற்கரிய பூசற்கண்ணே 
சிதிறவெட்டி , பெரிய தகைமையையுடையாய் , மீ சீரிய புண்பட்டபடியால்.- ) 
பேருந்தகாய் , நீ அருஞ்சமம் ததைய நூறி , விழுப்பூண்பட்டவாற்றால் 

நின்னோ 
டெதிர்த்து வந்தோர் தாம் பீடின்மன்னர்விளிந்த யாக்கை தழீஇ நீள் கழன்மன்னர் 
செல்வழிச்செல்கென வாள் போழ்ந்தடக்கலும் உயிந்தனராதலின் , இனி நின்னோ 

1 
ரென்றதனானும் , வந்தோர்பட்டமை , விளங்கும் . இன்னும் இதற்கு நின்வாளாற் 
பட்டுத் துறக்கம் பெற்றதேயன்றி வாள் போழ்ந்து அடக்கலுமுய்ந்தனராகலின் , அவ ! 
ர்க்குப் பிறர்மேற்சென்று அமர்கடத்தல் என்ன பயனுடைத்தென்றுரைப்பினுமமை 
யும் ; இனி , வந்தோராகிய மன்னர் நீ விழுப்புண்பட்டபடியாலே வாள் போழ்க் 
தடக்கலும் உய்ந்தார் ; இனி நின்னோடெதிர்ப்பாரின்மையின் மேற்சென்று அமர் 
கடத்தல் யாவதெனக்கூட்டி அதற்கேற்ப உரைப்பாருமுளர் . தார்தாங்கலுமென்ற 
உம்மை - இழிவுசிறப்பு . வாள் போழ்ந்தடக்கலுமென்பது , நினக்குத்தொலைந்தா 
ரென்னும் இழிதகவேயன்றித் தமர்வாள் போழ்ந்தடக்குமிழிவையும் உய்ந்தனரென 
எச்சவும்மையாய்நின்றது . 

( கூக 
( கூச .) ஊர்க்குறு மாக்கள் வெண்கோடு கழாஅலின் 

2 எர்த்துறை படியும் பெருங்களிறு போல 
3 வினியை பெரும் வெமக்கே மற்றிதன் 
4 மன்னருங் கடாஅம் போல 
ரு ) வின்னாய் பொருமல்,னொன்னா தோர்க்கே ! 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது .. 

- ள் . - ஊரின்கம் , சிறுபிள்ளைகள், தனது வெள்ளிய கோட்டைக் கழுவுதல் 
காரணமாக நீரையுடைய துறைக்கட்ட்டியும் பெரியகளிறு அவர்க்கு எவ்வாறு எளி 
தாய் இனிதாம் ? அவ்வாறே எங்களுக்குப் பெரும , இனியை ; மற்றதனுடைய 
அணை தற்கரிய மதம்பட்ட நிலைமை எவ்வாறு இன்னாதாம் ? அது போலப் பெரும் , 
நின்பகைவர்க்கு இன்னாய் . - எ - று .) 

கழா அலினென்பதற்குக் கழுவப்படுத்தலாலெனினுமழையும் . - ( கச ) 
கூரு .) இவ்வே, பலி,யணிந்து மாலை , சூட்டிக் 
2 கண்டிர ணோன் காழ் , திருத்தி செய் யணிந்து, 
3 கடியுடை வியன சி ரவ்வே யவ்வே 

பகைவர்க் குத்திக் கோடுநுதி சிதைந்து 
கு ) கொற்றுறைக் குற்றில் மாதோ வென்று 

உண்டாயிற் பதங்கொடுத் 


எ 


T4 


ன 


ta 


( 


து 


Fi ! | 


25 


250 


பைக்கண்ணியையணிந்த 
அழகிய வலிய 
கலச 
வெனக்கூட்டுக . 

V 
கரண 
திணை 

( 


புறநானூறு மூலமும் உரையும் . 
ல்லாயின. 

னுடனுண்ணு 
! - மல்லோ பொக்கம் தலைவன் 

9 எண்ணலெங் கோமான் வைந்து திவேலே : 
திணை - பாடாண்டிணை ; துறை - வாண்மங்கலம் . 

அவன் தூதுவிடத் , தொண்டைமானுழைச்சென்ற , ஔவைக்கு அவன்படைக் 
கலக்கொட்டில் காட்ட அவர் பாடியது . 

2V 
இ - ள். இவைதாம் , பின் அணியப்பட்டு மாலையைச் சூட்டப்பட்டு 

உடலிடந் 
பண்ட வலியகாம்பை அழகுபடச்செய்யப்பட்டு, நெய்யிடப்பட்டுக் காவலையுடைய 
அகன்ற கோயிலிடத்தன ; அவைதாம் , பகைவனாக்குத்துதலாற் கங்கு நுனியுமுரி 
ந்து கொல்லனது பணிக்களரியாகிய குறிய கொட்டிலிடத்தனவாயின் , எந்தாளும் ; 
செல்வமுண்டாயின் உணவு கொடுத்து , இல்லையாயின், உள்ளதனைப் பலரோடுகூட 
வண்ணும் வறியோருடைய சுற்றத்திற்குத்திலைவனாகிய தலைமையையுடைய எம் 
வேந்தனுடைய கூரிய நுனியையுடைய வேல் .-- எ - று .) 

பீலியணிந்தென்பது முதலாகிய வினையெச்சம் நான்கும் வியனகரவென்னும் 
குறிப்புவினையோடு முடிந்தன ; இவற்றைச் செயவெனெச்சமாகத் திரிப்பினு 
மமையும் . ) ‘ சிதைந்து ......... குற்றில என்பது , பழித்தது போலப் புகழ்ந்து 
கூறப்பட்டது . 
2. இவை வியனகா ; வைத்திவேலாகிய , 
அவை , கொற்றறைக் குற்றிவிடத்தன 

V 
து , கொடைச்சிறப்பும் வென்றிச்சிறப்பும் கூறியவாறு 

கூறியவாறு . வினைக்குறிப்பாக 
லின் , ஆக்கம் கொடுக்கப்பட்டது . 

( கரு ) 
( ) 
கூகா. )/ அலர்ந்தும்பையம்பக 

பையம்பகட்டு மார்பிற் 
2 றிரண்டு நீடு தடக்கை யென்னை யிளையோ 

இந் தனவாற் பகையே யொன்றே !! ) 
பூப்போலுண்கண் பசந்துதோணுகிPA 
ரூ ) நோக்கிய மகளிர்ப் பிணித்தன் றொன்றே ( 2) 

விழிவின் பயனும் பபேதம் பிழையாது . 
மையூன்ன் மொசித்த வொக்கலொடு துறை நீர்க் 

கைமான் கொள்ளு போவென் 
உவறையுண் குனியுமவன் செல்லு மூரே. !! 

அது ; துறை - இயன் மொழி 
அவன் மகன் பொகுட்டெழினியை அவர் பாடியது . 
மார்பினையும் 

திரண்டு நீண்ட பெரிய கையினையுமுடைய என்னிதைன்மகன் 
இேையானுக்குப் பகை இரண்டு தோன்றிய ; அவற்கள் , பூப்போலும் வடிவினை 
யுடைய மையுண்டகண்கள்பசப்பத் தோள்மெலியத் என்னைப் பார்த்மகளிரை 


3 . 


டெழு 


gig 


9 


96 , 


. 


ப 


12 பெர்லமபைந்தார் 
15 

RO 


- 


( கூசு ) - 


பாக 


யாவர்க்கும் தான் 
நாம் 

பாலந்தும்பைக் கழறபாணடிற 

கணைபொருததுளைத்தோல்ன் / 
2 / னொலவா 
புறநானூறு மூலமும் உரையும் . 

காரு 
நெஞ்சுபிணித்ததனால் அவர் துனிகூருதலின் , உள்ளதாயது ஒருபகை , அவன் எடு 
த்துவிட்டுச்சென்றிருக்கும் ஊர், விழாவில்லையாயினும் , உண்டாக்கப்படும் உணவு 
குளனு முதலாகியவற்றின் துறைநீரை , அவன் யானை , முகந்துண்ணுமெனக்கருதி 
அவ்விடத்துறை தலைவெறுக்கும் , அவ்வெறுத்ததனாலுள தாயது ஒருபகை , ஆகப் பகை 
இரண்டு.-- எ று ) 
| பசந்து நுணுகி என்னும் செய்தெனெச்சங்களைச் செயவெனெச்சமாக்கி , அவற் 
றைப் பிணித்தன்றென்னும் வினையோடு முடிக்க. 

இதனால் , அவன் இன்பச்சிறப்பும் வென்றிச்சிறப்புங்கூறியவாறு , ஓகாரம் 
அசைநிலை . 

ஓ 
( கூஎ. ) போர்க்குரைஇப் புகன்று கழித்தவாகா ! 

2 டன்றவர்காப் புடைமதிலழித்தனை 
9 தாறை மூழ்கியுருவிழ்த் தனவே ; 
4 வேலே , குறும்படைந்த வரண்கடந்தவர் 
ந )நறுங்கள் ளி னாடுநைத்தலிற் 
6 சுரை தழீஇய விருங்காழொடு 
1 மடைகலங்கி நிலை திரிந்தனவே , 
களிறே, எழுத்தாங்கிய கதவுமலைத்தவர் 

குரூஉக்களிற்றுக் குறும் புடைத்தலிற் 
க ) பரூஉப்பிணிய தொடிகழிந்தனவே , 
// மாவே பரந்தொருங்கு மலைந்தமறவர் " 
13 .களனுழந்தசை இய மறுக்குளம் பினவே, 
14 அவன்றானும் , 

வன்றானும் , நிலந்தியாக்குங் கடற்றானைப் 
ஆயிடை, உடன்றோ ருய்தல் , யாவது கடந்தாட் 
பிணிக்கதிர் நெல்லின் செம்மன் 

செம்மன், மூதூர் 
19 நுமக்குரித் தாகல் வேண்டிற் சென்றவற் 
உ ) திருக்கல் வேண்டுத் தின்ற யே மறுப்பின் 

ல்லன் வெல்போரானென 
22 சொல்லவந்தேறீராயின் மெல்லியம் 
23 கழற்கனி வகுத்த துணைச்சில் லோ திக் ) 
24 குறுந்தொடி மகளிர் தோள் விடல் 
உரு) இறும்பூதன் தறிந்தமினே . 
திணையும் துறையும் அவை . 
அதியமான் நெடுமானஞ்சியை அவர் பாடியது . 


* பாழ 


L 


கரு 


47. 


98 


வேண்டு வீராயிற் போய் அவனுக்குத் திறைகொடுத்தல்வேண்டும் ; கொடீராயின் , 
கா கா புறநானூறு மூலமும் உரையும் . 

( இ எள் , போரைச்செய்தற்குப் புடைபெயர்ந்து உலாவி , விரும்பி , உறைகழி 
த்தவாள் கடாம் , பகைத்தவரது , காவலையுடைய , அரணையழித்தலால் அவிர் தசையின் 
கண்ணே ,உறக்குளித்துக் கதுவாய் போய் வடிவிழந்தனர். அவன் வேல்கள் தாம் , குஜம் 
பர்சேர்ந்த அரண்களை வென்று, அப்பகைவந்த நறிய மதுவையுடைய நாட்டையுழி 
த்தலாற் கரையோடு பொருந்திய கரிய காம்புடனே / ஆணிகலங்கி நிலைகெட்டன , 
அவன்களிறுதாம் , கணையமநத்தாற் றடுக்கப்பட்ட கதவைப்பொருது அப்பகை 
ரது திரண்ட களிற்றையுடைய அரணையழித்தலாற் பரியபிணித்தலையுடையவாகிய ! 
கிம்புரிகள் கழன்றன ; / அவன்குதினாதாம் , பரந்துவந்து ஒக்கப்பொருதவீரரது 
பொன்னாற் செய்யப்பட்ட பசிய மாலையையுடையமார்பு உருவழிய ஓடுதலாற் போ 
மர்க்களத்தின் கட் பொருதுவருந்திய குருதியான் மறுப்பட்ட குளம்பையுடைய 
வாயின் ; அவன்றானும் , நிலவகலத்தைத் தென்னுள்ளேயடக்கும் கடல் போன்ற 
படையுடனே பொன்னானியன்ற, தும்பைக்கண்கணியையுடைய , கழல்வடிவாகவும் 
கிண்ணிவடிவாகவும் செய்து செறிக்கப்பட்டு அம்புபடுதலால் துளைபட்ட பரிசை 
யைாடையன் ; அவ்விடத்து அவனால் வெகுளப்பட்டோர் பிழைத்தல் எங்கேயுள் 
எது பெரியதாளினையும் 

ஒன்றோடொன்று தெற்றிக்கிடக்கின் ஐ கதிரினை யுமுடைத் 
தாகிய நெல்லினை யுடைய தலைமை பொருந்திய பழையவூர்நுங்கட்கு உரித்தாக 


கைவ 


யப் 


கு உடம்படுவானல்லன் வெல்லும் பூசலையுடையானென்று யான் சொல்லவும் 
தெளியீராயின் , நுமக்கு மெல்லிய தன்மையையும் கழன்புணியினது கனியால் 
கூறுபடுத்துச்சுருட்டப்பட்ட இனமாகிய சிலவாகிய பனித்தையையும் குறிய வளை 
யையுமுடைய உரிமைமகளிரது தோளைப் பிரிந்துறைதல் 

வியப்பன்று ; அதனையறி 
ந்து போர் செய்ம்மின் .-- 5 - று .) 

V அறிக்தாடுமினென்றகருத்து : அறியில் போர் செய்தல் அர்தென்பதாம் . 1 குறு 
ம்பு - சிற்றரண் . கடற்றானையினையும் , பொலந்தும்பையினையுமுடைய அவன் 
முனுமென்க, 1 

( கஎ ) 
கூவு .முனைத்தெவ்வர் முரணவிய 

பொருக்கு பசிய திமருப்பினின் 
/ 23 னினக்களிறு செலக் கண்டவர் - 

மதிற் கதவ மெழுச்செல்லவும் 
ரு ) பண்னழுங்கக் கள்னுழக்கிக் 
வசைஇயம் 

ய மறுக்குளம்பினின் 
னின நன்மாச் செலக்கண்டவர் 
கவை முள்ளிற் புழையடைப்பவும் 
பொர்புறச் சேர்ந்தொல்காத் 
க தோல்செறிப்பினின் வேல்கண்டவர் 
தோல்கழியெர் பிடி 

மயொடு பிடி செறிப்பவும் 
வாள்வாய்த்த வடுப்பரந்தநின் 
4 நமதமைந்தர் மைந்துகண்டவர் 


செலவசை 


படத்தையுடைய நாடு - யொடு மிக்க நீர்ப்பக் 


g82.99- AN 


ககள 


பதிற் 


1 


- 


புறநானூறு மூலமும் உரையும் . 
14. புண்படு குருதியம்பொடுக்கவும் . 14 
கரு ) நீயே, ஐயம் , புகைப்பவர் தாங்கா, தொய்யென் 
16 வறு முறை மர்பிற் புறநின் றுய்க்கும் 
17 கூற்றத் தனையை பாகலிற்போற்றா 
காங்க, விளிவது கொல்லோவாம்பணை || 

தீங்குக்தி எல்ம்வரு கழனிப் 
20) பெரும்புனற் படப்பைப்வ மகன் றலை தர்டே . 
திணை 

வாகை ; துறை அரசவாகை ; திணை - வஞ்சியும் , துறை கொற்ற 
வள்ளையுமாம் . 
அவனை அவர் பாடியது . 

போர்முனைக்கட் பகைவரது , மாறுபாடு அடங்கப் பொருதலால் 
தேய்த்து குறைந்த நினையுடைத்தாகிய கோட்டையுடைய 
எனது இனமாகிய, யானை 
போகக்கண்ட பகைவர் தமது மதில்வாயிற்கதவங்களும் கணையமரங்களும் புதிதாக 
விடுதற்குப் பழையன, போக்கவும் , பட்டோரது பிணம் உருவழியப் போர்க்கள் 
த்தை உழக்கிச் செல்லுதலால் வருந்திய குருதிக்கறைபொருந்திய குளம்பையுடைய 
நினது இனமாகிய நல்லகு திலாபோகக்கண்ட அப்பகைவர் தாம் கேவைந்தவேல 
முள்ளாற் காட்டுவாயில்களை அடைப்பவும் நின் பகைவரது மார்பின்கண்ணெறிந்த 
வழி ஆண்டுத்தைத்து நில்லாது உருவிப் போன உறையின்கட் செறித்தலில்லாத 
நின் வேலைக்கண்டபகைவர் தமது இடுகைக் கிரம்புடனே கைக்கீட்டைச்செறிக்கவும் , 
வாள் வாய்க்கத்தைத்த வடுப்பரந்த நின்னுடைய றேத்தையுடையவீரரது வலியைக் 
கண்ட அப்பகைவர் புண்பட்ட குருகியையுடைய அம்பைத் தூணியகத்தடக்கிக் 
காள்ளவும் , தான் வெண்சிறுக்கடுகைக் காவலாகப்புகைப்பவும் தரியாது . விரைய 
வந்து பொருந்து தன்முறைமையையுடைய , இயல்பிற் புறத்தேநின்று , உயிரைக் 
கொடுபோதும் கூற்றத்தையெர்ப்பை ; ஆதலாற் பகைவரிரங்கக் கெடுவதுகொல் 

று .) 
/ * செல்லவுமென்பது முதலாய செயவெனெச்சங்கள் கூற்றத்தனையையென்னும் 

னெச்சங்கள் , 
வினைக்குறிப்போடு முடிந்தன . 

நீ சுற்றத்தனையையாகலிற் போற்றும் நாடு அவரிரங்க விளிவது கொல்லெனக் 


* 


6 


லெ 


நீ 


கூட்டுக . 


( க அ ) 


ெெகால்லும், ஓவும் - அசைநிலை. 
( கூக :)/ அமரர்ப்பு பேணிய மாவதி யருத்தியும் ! 

மரும்பொன் மாபிற் கரும்பிவட்டந்து ., 
3 நீர்க்விருக்கை மாழி | சூட்டிய 
4 தொன்னிலை மாபினின் முன்னே 

போன 
வீ கையங் கழற்கர் விரும்பனம் 
பூவார் காவிற் புனிற்றுப்புலா னெடுவோம் 


F 


பை 


டயற்ற 


4.100 . 


- 


XCLX . 


ப 


* 


12 


- 


இ 


*OG 


கம்.அ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
7 லெழுபொதி காட்டத் தெழா அத் தாயம் 
8 வழுவின் செய்திய மமையாய் செருவேட் 
9 டிமிழ் தான் மச்சி னெழுவரொடு முரணிச் 
கசென்றமர் த 

கடந்துநின் னாற்றி போற்றிய 
1 / வன்றும் பாடுநர்த் கரியைய 

கரியை யின்றும் 
( 2 பாணன் பாடினன் , மற்கொன் , மற்று நீ 

முரண்மிகு கோவலூர் நூறி 
பண்ரண்டு திகிரி யேந்திய தோளே. ! 
திணையும் துறையும் அவை . 
13 அவன் கோவிலூரெறிந்தானை அவர் பாடியது . 

அதேவர்களைப் போற்றி வழிபட்டும் , அவர்களுக்கு வேள்விக்கண் ஆவுதி 
யை , அருந்துவித்தும் பெறுதற்கரிய முறைமையையுடைய கரும்பை , விண்ணுல 
கத்தினின்று இவ்வுலகத்தின் கட் கொடுவந்து தந்தும் கேடலுக்குட்பட்ட நிலத்தின் 
கண்ணே சக்கரத்தைநடாத்திய பழைய நிலைமை பொருந்திய முறைமையையுடைய 
நின்குடியிற் பழையோரையொப்பப் பொன்னாற்செய்யப்பட்ட வீரக்கழல், புனைந்த 
4. காலினையும் , பெரிய பனந்தோடாகிய தாரினையும் பூநிறைந்த காவினையும் நாடோ 
7 அம் புதிய ஈரம்புலராத புலாலையுடைய நெடிய வேலினையுழுடைய ஏழிலாஞ் 

சனையும் நாடுதலையுடைய ஒருநாளும் நீங்காத அரசவுரிமையைத் தப்பின்றாகப்பெற் 
* றும் அமையாயாய்ப் போரை விரும்பிஒலிக்கும் ஓசைபொருந்திய முரசினையுடைய 

ஏழாசரோபெகைத்து மேற்சென்று போரின் கண் வென்று நின்வலியைத் தோற்று , 
வித்த அற்றைநாளும் பாடுவார்க்குப் பாட அரியை ; இற்றைநாளும் பரணன்பாடி 
னன் , * மாறுபாடுமிக்க கோவலூனா அழித்து வென்று பிறவும் இரண்களையழிக் 
கின்ற ஆழியைத்தாங்கியூகினது தோளை .--( எ - று .) 

இன்றும் பரணன்பாடினனென்றது , அவனும் தன் பெருமையாற்பாடி நான் 
பிறராற்பாடப்படுதலரிதென்றதாம். 

நின் ஆற்றறோற்றிய அன்றும் பாடுநர்க்கு அரியை ; திகிரியேந்திய தோ 
இன்றும் பரணன்பாடினனெனக்கூட்டுக . 

சகழற்காலையும் புடையலையும் காவையும் வேலையுமுடைய, நின்முன்னோர்போ 
லத் தாயமெய்தியும் ) அமையாயென மாறிக்கூட்டுக , நாடுதல் - ஆய்தல் . மூவ 
சொடுமுரணியென்றும் , முரண்டு திகிரியென்றும் பாடம் . கொல் - ஐயம் . மன் 
| அசைநிலை. } பூஷார்கா வானோர் இவன் முன்னோர்க்கு வாரங்கொடுத்தற்குவந்திரு 
ந்ததோர்கா. இவனுக்குப்பேனந்தார் கூறியது , சோமிற்கு உறவர் தவின் . எழு 
பொறிநாட்டமென்பதற்கு ஏழாசர் நாடுங் கூடி ஒருள்பாய் அவ்வேழாசர்பொறியும் 
கூடிய பொறியோடுகூடி நின்று நன்மையும் தீமையமாக்சய்தலெனினுமமையும் . ( ) . 
7 ( 500.) யை அ 18 வ்பேரகாலன புன கழன்று 

உ மெய்யம் வியப்டறது பாம்பும் | 
உதியவேந்தர்தலினென்றும் பிரதி பேதமுண்டு. 


S.3 


, 


V வட்காரென்பது , வட்கரெனக்குறுகிநின்றது 


IQ./DISH 


கமிக 


19 


W 


ெ 


* 


4 


புறநானூறு மூலமும் உரையும் . 

V 
3 வட்கர் போதிய வளரிளம் போந்தை 
4 புச்சிக் கொண்ட ஆசிவெண் போட்டுடு 
வெட்சிமாமலர் வேங்கையொடு விரைஇச் 

கையொடு வரைஇச் 20 
சுரியிரும் பத்தை பொலியச் சூடி ) 
7. வரிவயம் பொருத்த வயக்களிறு போல 

வின்னுமாறாதுசினனே யன்னோ 
9 வய்ந்தன. பல்லரி டற்றி யோரே 
க ) செறுவர் நோக்கிய கண்டன் 
// சிறுவனை நோக்கியுஞ் சிவப்பா, னாவே .. 
திணையும் துறையும் அவை . 
14 . 

அதியமான் தவமகன் பிறந்தவனைக்கண்டானை அவர் பாடியது . 
( இ - ள் 

- ள். / கையின் கண்ணது, வேலே ; காலின் கண்ண , அணிந்த வீரக்கழல் 
2 உடம்பின் கண்ணது , வேர்ப்பு , மிடற்றின் கண்ணது , ஈரம் புலராத பசிய புண் பகை 
வர்தொலைதற்கு ஏதுவாகியூவளரும் இளைய , பனையினது உச்சிக்கண்ணே வாங்கிக் 
கொள்ளப்பட்ட ஊசித்தன்மையைப் பொருந்திய வெளியதோட்டையும் வெட்சியி 
னது பெரிய மலரையும் வேங்கைப்பூவுடனே , விரவிச் 

விரவிச் சுருண்ட ரியமயிர் பொலிவு 
பெறச்சூடிப் புவியொெெபாருத வலிய யானையையொப்ப இன்னமும் நீங்காது , 
சினம் ; ஆதலால் , ஐயோ ! பிழைத்தாரல்லர் , இவனைச்சினப்பித்தவர்கள் ; பகை 
வரை வெகுண்டுபார்த்தகண் தன்னுடைய புதல்வனைப்பார்த்தும் சிவப்பமையா 

-- 
காலன்புனை கழலென்பது , வீரத்திற்கும் வென்றிக்கும் கட்டின ; போர்தோ 
றும் வென்றுகட்டினவெனவுமாம். உம்மை -"சிறப்பு . 

தோட்டையும் மலரையும் வேங்கையொடுவினாஇச் சூடிச் செறுவர்நோக்கிய 
கண் சிறுவனை நோக்கியும் சிவப்பானா; ஆதலால் , அன்னோ! இவனுடற்றியோர் உய்ந் 
தனரல்லரெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

- 
யும் . 

( கலை ) 
அ 
(க0க., ஒருநாட் செல்ல்ல, மிருநாட் செல்லலும் ) 

பலநாள் பயின்று பலரொடு செல்லினுந் 
3 தக்காட் போன்ற விருப்பினன் மாதோ , 
வணிதண்ணிந்தயானை யியறோ 
தியமான், பரிசில் பெறுங்கால 
நீட்டினு நீட்டா தாயினும் யானைதன் ) 
7 . கோட்டிடைவைத்த கவளம் போலக் 

கையகத் ததுவது பொய்யர் காதே ! 


வாயின 


று . 


ச் 


பக்க wtme 


4 


( 5 ) 


காலம் 


4 ) 


டி 


- 


ககள் 


-- 


- 


/ 02 , 11 \ \ 
புறநானூறு மூலமும் உரையும் . 
9 யருந்தே மாந்த நெஞ்சம் 
* க 0 வருந்த வேண்டா வாழ்கவன் றாளே . } 

திணை - தெண்டிணை துறை - பரிசில்கடாநிலை . 
HTஅவனை அவர் பாடியது . 

( இ - ள், யாம் ஒருகாய் செல்லேம் இரண்டுகாட்செல்லேம் பலகாளும் பயின்று 
பலரோடுகூடச் செல்லினும் முதற்சென்றநாள் போன்ற விருப்பத்தையுடையன் , 
4 அணிகலடிணிந்தயானையையும் இயன்றதேரையுமுடைய அதியமான் ; பரிசில் பெ 
றுங்காலை 

நீட்டிப்பினும் நீட்டியா தொழியினும் , யானை தனது கொம்பின் திடையே 
வைக்கப்பட்ட கவளம் போல மது கையகத்தது , அப்பரிசில் ; * அது தப்பாது 
9 உண்ண ஆசைப்பட்டசெஞ்சே, 5 பிரிசிற்கு வருந்தவேண் 

நீ பரிசிற்கு வருந்தவேண்டா ; அவன் தாள் வாழ் 
தாக .-- 4 - று .) 

அதியமான் விருப்பினனென முன்னேஅடட்டுக . கோட்டிடைவைத்தக வளம் 
போலவென்றதற்கு யானை வாயிற்கொண்டு நுகருமளவும் கோட்டிடைவைத்தகவ 
வீழ் போலப் பரிசில் கையகத்தது வென்க ; அன்றிக் களிறுகோட்டிடைவைத்ததவ 
ளத்தைச் சிறிது தாழ்த்ததாயினும் ) அஃது அதற்குத்தப்பாதவாறுபோலப் பரிசில் 
சிறிது தாழ்ப்பினும் நமக்குத்தருதல் தப்பாதென்பதாக்கி உரைப்பினுமமையும் . 

V தாரை முயற்சியென்பாருமுளர். ) அருந்தவென்பது , அருந்தெனக் கடைக் 
குறைக்கப்பட்டது ; அருந்தென முன்னிலையேவலாக்கி உரைப்பினுமமையும் .(க0 க ) 
(க 02 .)/ எருதே யிளைய, நகமுண் 

ராவே , / 2 
2 சகடம் பண்டம் பெரிது பெய் தன்றே ; 

ழியினு, மிசையேறினும் 
4 வேண தறியகர் யாரென) வு மீணர் ) 

4 
கீழ்மரத் தியாத்த சேமவச் சன்ன 
விசைவிளங்கு கவிகை நெடியோய் ! திங்கள் 
7 

மணிறை மதியத் தனையை பிருள் 
யாவண தோநின் னிழல்வாழ் வோர்க்கே . 

? 
திணை - அது ; துறை - இயன் மொழி . 
V6 | அவன்மகன் பொகுட்டெழனியை அவர் பாடியது . 
( இ - ள்.) - எருதுகள் இளையதாம் . 

நுகம்பூண்டலைம தியரி , சகடந்தான் பண்டம் 
பெரிதாக இடப்பட்டது ; ஆதலால் , அது பள்ளத்தே இழியினும் மேட்டிலே ஏறி 
னும் அவ்விடத்துவரும் இடையூறறிவார் , யார்தானென்று நினைந்து உப்புவாணிகர் 
அச்சுமரத்தின்கண்ணே , அடுத்துக் கட்டப்பட்ட சேமவச்சுப்போன் புகழ் விளங்கிய 
இடக்கவிந்த கையையுடைய உயிர்த்தோய் ! மீ திங்களாகிய காள் நிறைந்தம்தியத்தை 
யொப்பை ; ஆதலின் , நின் நிழற்கண்வாழுமவர்கட்குத் துன்பமாகிய இருள் எவ் 
.விடத்துள்ளது . --எ - று . ) 

திங்கள்நாணிறைமதியத்தனையையென்றது , அறிவும் நிறைவும் அருளுமுத 
லாகிய குணங்களால் அமைந்தாயென்றவாறாம் , சேமவச்சன் னவென்றது , ஏற்றிழி 


சேவலிழிய 


8சி 


2 


103.104 . 


A0 


ககக 


துாங்க வொ 

V 


T 


ப 


மணை 


ட 


புறநானூறு மூலமும் உரையும் . 
ஏடையவழி அச்சுமுறிந்துழிச் சேமவச்சு உவினாற்போல் நீ காக்கின்றநாட்டிற்கு 
ஓரிடையூறு உற்றால் அது நீக்கிக் காத்தற்குரியையென்பதாம் . எருதே யிளைய் நுக 
முண ராவே , சகடம் பண்டம் பெரிதுபெய் தன்றே என்பது உவமங்கருதாது 
சகடத்திற்குவரும் ஏதங்குறித்து அணர் சேமவச்சுயாத்தற்குக் காரணமாய்நின் 

( க ) 
2 தூம்பகச் சிறு முழாத் தூங்கத் தூக்கிக் 
3 கவிழ்ந்த மண்டை மலர்க்குநர் யாரெனச் 
4. சுான்முதலிருந் த சில்வளை விறலி ! 
ந) செல்வை யாயிற் சேனோனால் 

னானல்லன் 
முனைசு 

னைசுட வெழுத்தமங்குன் மாப்புகை 
7 மலை சூழ் மஞ்சின் மழ்களி றணியும் 

பகைப்புலத் தோனே பல்வே, வஞ்சி , 
9 பொழுதிடைப் படாஅப் புலரா 
க 0) மெழுகுமேல் 

ல் லடையிற் கொழுநிணம் 

, பெருப்ப 
// * வலத்தற் காலை யாயினும் 
12 புரத்தல் வல்லன் , வாழ்கவன் றாளே 
திணை - அது ; துறை 

அது ; துறை - விறலியாற்றுப்படை 
அதியமான் நெடுமானஞ்சியை அவர் பாடியது.. 

ள் ) சாவினது )ஒருதவைக்கண்ணே , பாலைதூக்க ஒருதலை கண்ணே 
துளை 
யை அதத்தேயுடைய சிறிய முழாவைத் தூங்கும் பரிசு துரிக்கி , இடுவோரின்மையின் 
எலாதுவிழ்ந்த என்மண்டையை இட்மெலர்த்தவல்லார், யாரெனச்சொல்லிச்சுரத் 
திடத்தேயிருந்த சிலவாகியவளையையுடைய விறலி , நீ அவன்பாற்போவையாயின் 
அவன் சேய்மைக்கண்ணனல்லன் முனைப்புலத்தைச் , சுடுதலானெழுந்த இருட்டு 

டய கரிய புகை மலையைச் சூழும் முகில் போல இளங்களிற்றைக் சூழும் பகை 
வர்தேயத்திருந்தான் , பலவேற்படையையுடைய அதியமான் ஒருபொழுதும் ஓயா 
மல் உண்ணவும் , தின்னவும் , படுதலான் , ஈரம்புலராத நண்டை மெழுகானியன்ற 
மெல்லிய அடைபோலக் கொழுத்தநிணம் மிக உலகம்! வறுமையுறுதலையுடைய 
காலமாயினும் பிரதுகாத்தலைவல்லன் ; அவன்றாள் வாழ்க . எ - று .) 
பதலையென்பது , ஒரு தலைமுகமுடையதோர் தோற்கருவி ; பகைப்புலத்தோ 
னென் றகருத்து : பகைவர்பால் திறைகொண்டபொருளுடையனாதலின், நீ வேண் 
டியவெல்லாந்தருதல் அவனுக்கு எளிதென்பதாம் . ) சேணோனல்லனென்பதற்குப் 
பரிசில் நீட்டிப்பானல்லனென்று உரைப்பினுமமையும் . உம்மை - சிறப்பு . ( க.க ) 
(கச) போற்றுமின் மறவீர் சாற்று துங்ம்மை 
2 யூர்க்குறு 

மாக்களாடக் கலங்கும் - 
3 தாட்ப்டு சின்னீர்க் களிறட்டு வீழ்க்கும் 
வறத்தற்காலையென்றும் பாடம் , 


யை 


அ 


/ 05 ./ \ . 


*5 


ரு ) 


17-104 


al 
104 ,. கஉ 

புறநானூறு மூலமும் உரையும் . 

4 மீர்ப்புடைக்கராஅத் தன்ன * வென்னை 
Puyal 

நுண்பல் கரும் நினையா 

ளையனென் றிகழிற் பெறலரிதாடெ 
திணை - வாகை ; துறை - அரசவாகை . 
அவனை அவர் பாடியது . • 

இ - ள் . நீங்கள் பாதுகாமின் , மறவீர் , நுமக்கு நாங்கள் அறிவிப்பேம் ; ஊரின் 
கண் இளம்புதல்வர் , ஆடக் கலங்குகின்ற காலளவான அளவிற்பட்ட நீருள்ளே 
யானையைக்கொன்று வீழ்க்கும் இழுத்தலையுடைய முதலையையொக்கும் என் இறை 
வனது நுண்ணிய பலகருமத்தையும் , நினையாதே அவனை இளையனென்று மதியா 
திருப்பின் தங்களுக்கு , வென்றிபெறுதல் அரிது .--( எ - று . ) 

மறவீர் , நுமக்குச் சாற்றுதும் ; என்னை இளையனென்றிகழின் வென்றிபெறுதல் 
அரிது ; ஆதலால் , நீர் போற்றுமினெனக்கூட்டுக. 

மீப்புடையென்றோதி , மிகுதியையுடையவென்று செப்பினுமமையும் , ( க 05 ) 
(கரு.சேயிழை பெறுகுவை வாணுதல் விறலி , 
தடவுவாய்க் கலித்தமா 

கலித்த மாயிதழ்க் குகளை 
3 வண்டுபடு புதுமலர்த் தண்சிதர்கள் 
4 பெய்யினும் பெய்யா தாயின 
6) கொள்ளும் வியன் புலத் ) அழைகாலாக 
மொல்புடை நெடுவரைக் கோடுதோற்று 
நீரினு மினிய சாயற் + 
பாரி வேள்பாற் பாடினை செலினே ! 

பாடாண்டிணை ; துறை - விறலியாற்றுப்படை 
4 வேள்பாரியைக் கபிலர் பாடியது , 

ள் . சிவந்த அணியைப் பெறுகுவை , ஒளிதங்கிய நுதலினையுடைய விறலி , 
2 பெரிய இடத்தையுடைய 

சனையின் கண் தழைத்த கரிய இதழையுடைய நிலத்தி 
னது வேண்டுமொய்க்கும், புதியமலரின் கட் குளிர்ந்த துளிகலக்கமழை பெய்யினும் 
பெய்யாதொழியினும் அருவி கொள்ளிற்கு, உழுத,பாந்தநிலத்திமைமீர் ஓடுகாலாக 

கண்ணேணியையுடைய , நெடியமலையினது , சிகரந்தோறும் , இழிதரும் , நீரி 
னும் , மிகவினிய மென்மையையுடைய வேள் பாரிபக்கலே, நீ பாடிச்செல்லின் .- 
4 - ஐ.) 

விறலி , பாரிவேள் பாற் பாடினை செலின் , சேயிழைபெறுகுவையெனக் 


முருவி 


1 


தரு 


திணை 


இ - ள் 


, 


ஓடக்க 


1 


கூட்டுக . 


* எந்தையென்றும் பாடம் . 
* பாரியின் பெருமையை, “ கொடுக்கி லாதானைப் பாரி , யேயென்று கூறி 
னுங்கொடுங் பாரிலை என்ற ஸ்ரீசுந்தரமூர்த்தி நாயனார் . திருவாக்கானுமுணர்க . 1 


- 


/ 0691075 


சி 


lar 


டவன் பா 


* 


எ 


புறநானூறு மூலமும் உரையும் . கக்கூ 
இவன்மலையாதலால் , எக்காலமும் அருவி கோடுதோறிழிதருமெனப்பட்டது , 
V.புது மலர்த் தண்சிதர் கலாவப்பெய்யினும் பெய்யாதாயினும் உழைகாலாகக் கோடு 
தோழி தரும் அருவிநீரினும் இனியவெனவியையும் , 
நீ எனவே அவன்குணங்கள் தோன்றிநின்றன . 

( கரு ) 
* 
க o சு.) நல்லவுந் தீய்வு மல்ல, குவியிணர்ப் 
124 

ல்லிலை பெருக்க மாயினு முடையவை 
3 கடவுள் பேணே மென்னுவாங்கு 
4 மடவர் மெல்லியா செல்லினுங் 

பாரில்கைவண் மையே.! 
2 திணை - அது ; துறை - இயன் மொழி . 
5 அ 

அவனை அவர் பாடியது . 
( இ - ள் .) நல்லனவென்றும் , தீயனவென்றும் , சொல்லப்படுவன, சூடும்பூவாத 
ஷால் , அவை இரண்டினும்வைத்து , எண்ணப்படாத , குவிந்த , பூங்கொத்தினையும் 
புல்லிய இலையையுமுடைய எருக்கம்பூவாயினும் ஒருவனுடையனவற்றைத் தெய் 
வங்கள் விரும் பேமென்னா, அதுபோல , யாதும் அறிவில்லாதாரும் புல்லிய குணங் 
களையுடையாரும் செல்லினும் பாரி , கைவண்மை செய்தலைக் கடப்பாடாகவுடை 

று .) 
குவியிணர்ப் புல்லிலை யெருக்கம் என்றது , முதற்கேற்ற அடையடுத்த ஆகு 
பெயர். ( உம்மை இழிவுசிறப்பு. மெல்லியசென்பதற்கு வறுமையுற்றாரென்று 
முரைப்பர் . 

( காசு ) 
க o எ .// பாரி, பாரி யென்று பல வேத்தி ) 
2 யொருவற் புகழ்வர் 

செக்கர்ப் புலவர் ; 
3 பாரியொருவனு மல்லன் 
4 யு , முண்டீண் லெகுபுரப், பதுவே ! 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 

2 
இ - ள் . + பாரிபாரியென்றுசொல்லி அவன்பலபுகழையும்வாழ்த்தி அவ்வொரு 
வனையே, புகழ்வர், செவ்விய நாவையுடைய அறிவுடையோர் பாரியாகிய ஒரு 
வனு மேயல்லன், மாரியுமுண்டு, இவ்விடத்து உலகத்தைப் பாதுகாத்தற்கு .--(எ - று . ) 

/ உலகுபாத்தற்கு மாநியுமுண்டாயிருக்கப் பாரியொருவனைப் புகழ்வர். செந்நாப் 
புலவரெனப் , பழித்ததிபோலப் புகழ்ந்தவாறு . 

( க o எ ) 
V * வேண்டேமென்னாவென்றும் பாடம் . 

இப்பாட்டினை , தொல் , பொரு , புறத்திணையியலில் , ஙரு ஓழ் சூத்திரத்தில் 
" கொடுப்போ ரேத்திக் கொடா அர்ப் பழித்தல் என்பதிற் கொடுப்போரை ஏத்தி 
யதற்கும் , உவமவியலில் , “ உவமத்தன்மையும் ” என்னும் நச - ம் சூத்திரத்தில் 
கும் உதாரணமாகக் காட்டினர் நச்சினார்க்கினியர் . 


1 


ம 


E 


/dXPg> 01 . 


ககச 


7 


"T 


* " 


8 


| சந்தனமாத 


டைக்கொண்டு 
-6 மூன்றே , 

புறநானூறு மூலமும் உரையும், 
(604.) குறத்தி மாட்டிய,வறங்கடைக் கொள்ளி 

2 யார் மாதலினம்புகை யயாது1 
-3 சாரல் வேங்கைப் பஞ்சினைத் தவழும் 
4 பறம்பு பாடின, ரதுவே , பறம்பூண்டு 
ரு ) பாரியும் பரிசில, நிரப்பின் 

பார்சே என்ன்னானவர்வனா யன்னே ! 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 

. - 
லால் , அதன் அழகியதாகிய புகை அதற்கு அருகாகிய சாரற்கண் வேங்கையின் பூங் 
கொம்பின்கட் பரக்கும் பறம்பு , பாடுவார்க்குக் கூறிட்டுக்கொடுத்தலின் அவருடைய 
தாயிற்று ; தன்மத்தைப்பரித்துப் பாரியும் அரிசிலர் வேண்டுவாராயின் , அவ்வழி 
வர்ரேனென்னானாய் அவரெல்லையின்கண்ணே நிற்பன் . ( எ - று .) 

சந்தனப்புகை வேங்கையின் மிசைத்தவழும் , பறம்பெனவே , இவையொழிய 
மரமின்மையும் , பகைவர்சுடும் , புகையின்மையும் கூறியவாறாயிற்று . ( கஅ ) 
17 ( 40க .,/ அனிகோடிக்கவே பாரியது புறம்பே ! 

2 நன்கொண் மாசின்) மூவிரு முற்றினும் 
3. முழவருமாதன நான்குப்பனுடைத்தே ! 
4 ஒன்றே, சிறியிலை, வெதிரி, னெல்விளை, யும்மே ; 

இரண்டே, தீஞ்சுளைப் பலவின் பழமூழ்க் கும்மே 
7 நான்கே, அணிவோரி பாய்தலின் மீதழிந்து 

8 திணிநெடுங் குன்றந் தேன் சொரி, யும்மே 
++ 9 வான்கிணற்றவன் 

மலையே வானத்து 
+ கமீன்க ணற்றதன் சுனையே 

யாங்கு 
// மரந்தொறும் பிணித்த, களிற்றினி, ராயினும் , 
12 புலந்தொறும் பாப்பிய தேரினி, ராயினும் , 
! 18 தாளிற் கொள்ளலூர்வாளிற் றாலன் , 

/ 4 யானறி , குவனது , கொள்ளு மாறே 
கடு ) சுகிர்புரி , நரம்பின் சீறியாழ் பண்ணிண 
16 வினாயொலி , கூந்தனும் விறலியர், பின்வர 

வாடினிர் பாடினிர் செலினே , 

சாடுங் குன்று மொருங்கீயும்மே ! 
திணை - காஞ்சி ; துறை - மகண்மறுத்தல் . 
அவனை அவர் பாடியது . 

2 
(இன், இரங்கத்தக்கது , பாரியுடையபறம்பு, பெருமையைக்கொண்ட முர 
சினையுடைய நீயிர் மூவேந்தரும். குழீடிலும் 3 உழவரால் உழுது வினைக்கப்படாதன , 


காடி 


மலைர் , 


wha v , 


பவ 


மன்னா 


காள்ளுதற்கு அது இடைய , மூன்றுதிறத் 
/109 

புறநானூறு மூலமும் உரையும் . ககரு 

4 
நான்கு விளையுளையுடைத்து அவற்றுள் , முதலாவது , சிறிய இலையையுடைய மூங் 
கிலினது செல்விளையும் இரண்டாவது , இனிய சுளையையுடைய பலாவின் பழம் 
ஊழ்க்கும் ; மூன்றாவது , கொழுவிய கொடியையுடைய வள்ளிக்கிழங்கு தாழவிருக் 
கும் , நான்காவது , அழகிய நிறத்தையுடைய ஒரிபாய்தலான் அதன்மேற்பம் 
ரழிந்து கனத்த நெடியமலை தேனைப்பொழியும் ; அகலநீள உயரத்தால் வானிட 
த்தையொக்கும் , அவன துழலை ; அவ்வானத்தின்கன் மனையொக்கும், அம்மலையின் 

கட சுனை ; அவ்விடத்து " மரந்தோறும் கட்டப்பட்ட யானையையுடையீராயினும் 
12 இடந்தோறும் பரப்பப்பட்ட தேரையுடையீராயினும் உங்கள் முயற்சியாழ்கொள்ள 

மாட்டீர் ; ) ( நுமது வாள்வலியால் அவன் தாரான் , பயான் அறிவேன், அதனைக் 
கொள்ளும் பரிசை : வடித்து முறுக்கப்பட்ட நரம்பினையுடைய சிறியயாழைப்ப 
வாசித்து " நறுநாற்றத்தையுடைய , தழைத்த, கூந்தலையுடைய , நும்விறலியர் பின்வர 
17 ஆடினிராய்ப் பாடினிராய்ச் செல்லின் அவன் நுமக்கு நாட்டையும் மலையையும் 
கூடத்தருவன் . எ - று 

அளிதோவென்பது , ஈண்டு வியப்பின்கண் வந்தது . ) ஒரியென்பது , தேன் 
முதிர்ந்தாற் பரக்கும் நீலநிறம் ; முசுக்கலையெனினும் அமையும் . குன்றம் தேன் 
சொரியமென இடத்துநிகழ் பொருளின்றொழில் இடத்து மேல் ஏறிநின்றது . நா 
ன்கு பயனுடைத்தென்றுவைத்து , நெல்விளையும் பழமூழ்க்கும் கிழங்கு வீழ்க்கும் 
தேன்சொரியுமென்று அவற்றின் செய்கை தோன்றக் கூறினாரெனினும் , கருதியது : 
நெல்லும் பழனும் கிழங்கும் தேனுமாகக்கொள்க. வான்கணற்றணிமலையேயொது 
ன்று பாடமோதுவாருமுளர்.வான் தணற்றென்றது. மலையின் ஓக்கமும், பரப்பும். 
v மீன்கணற்றென்றது , சுனையினது பன்மையும் , தெளிவும், சிறுமையும். ஈண்டுக் 
கண்ணென்பது , அசைநிலை .) தானேயென்றது , படையறுத்தலும் அழித்தற்கு 
வேண்டும் கருவி முதலாயின இயற்றலும் . விறலியரென்றது , அவர் உரிமைமக 

( காக ) 
M (கக .) கடந்தடு தானை ) மூவிருங் கூடி 

2 சட்ன் றனி ராயினும் பாம்புகொளற் கரிதே ! 
3 முந்த மார்த்தே தண்பறம்பு நன்ன 
4 முந்நூ மாரும் பரிசீலா பெற்றனர் ) 
கு ) யாமும் பாரியு முள்மே , 

6 குன்று முண்டு நீர் பாடினிர் செலினே. 
166 திணையும் துறையும் அவை . 

வேந்தரும் பறம்புற்றியிருந்தாரை அவர் பாடியது . 
இ 

முந்நூறு 

4 
யுடைத்து , குளிர்ந்த நல்ல பறம்பு நாடு ; அம்முந்நூறூரும் பரிசிலாபெற்றனர் ; 
* நீயிர் பாடினிராய்வரின் , நுமக்கு யாமும் பாரியுமுன்ளேம் , 

அதுவேயன்றி , ம 
முண்டு .-- எ - று , 

பவணழிந்தென்றும் பிரதிபேதமுண்டு: 


ளிரை . 


இ 


V 


வன 


/// - // 3 
, 


கக் 


V 


1 


- 


-ன் 


யேம். 
நீர்வார் 

• புறநானூறு மூலமும் உரையும் . 
நீர் பாடி வரினும் பறம்புநாடு பரிசிலர்முன்னே பெற்றமையின் , அது நுமக் 
ருக் கிடையாதென்பது கருத்தாகக் கொள்க 

( கக ) 
- ( ககக .)/ அளிதோர் தாகோ பேரிருங் 

குன்றே ! 
வேலின் வேறல் வேந்தர்க்கோ வரிதே ! 
3 நீலத் திணைமலர் புரையு மூண்கட்ட 
4 கிணை மக்ட் கெளிதாற் பாடினள் வரினே. --- 

- 
தினையும் துறையும் அவை . 
அவனை அவர் வாடியது . 

உ 
இ - ள் .) இரங்கத்தக்கது , பெரிய கரியூ குன்றம் ; அது வேலான்வெல்லுதல் 
வேந்தர்க்கோ அரிது ; நீலத்தினது , இணைந்திமலரையொக்கும் மையுண்டகண்ணை 
யுடைங்கிணையையுடைய வீறலிக்கு எளிது , பாடினளாய்வரின் .-- எ - று .) 

பாடினளாய்வரினென் றகருத்து : அவட்கும் அவ்வாறன்றித் தன் பெண்மை 
யால் மயக்கி வென்று கோடல் அரிதென்பதாம் . 

( ககக ) 
/ (ககஉ .) அற்றைத் திங்களவ்வெண் ணிலவின் 

னெந்தையு முடையேமெங் , குன்றும் பிறர்கொளார் ; 
3 ஒற்றைத் திங்களிவ்வெண் ணில்வின் 
இ ) குன்றும் கொண்டார்யர் ) மெந்தையு மில்மே..! 
திணை - பொதுவியல் ; துறை - கையறுநிலை . 
பாரிமகளிர் பாடியது . 

மூவேந்தரும் , முற்றியிருந்த , அற்றைத்திங்களின் அவ்வெள்ளிய 
கொள்ளார் 3 இற்றைத்திங்களது , இவ்வெள்ளியநிலவின்கண் 

வென்றறைந்த முர 
இனையுடைய அரசர் எம்முடைய மலையையுங் கொண்டார் ; யாம் எம்முடைய 
தந்தையையுமிழந்தேம் .--( எ - று ) 
திங்களை மாதமென்பாருமுளர் . ஒருவனை மூவேந்தருமுற்றியிருந்தும் வஞ் 

ப 
சித்துக்கொன்றமையின் வென்றெறி முரசின் வேந்தர் என்றது , ஈண்டு இகழ்ச் 

11 
சிக்குறிப்பாய்நின்றது . 

( ககஉ ) 
( கக ... மட்டு வாய் திறப்பவு மைவிடை வீழ்ப்படி 

2 மட்டான் ஓக் கொழுந்துவை யூன்சோறும் 
3. பெட்டாங் கீயும் பெருவளம் பழுனி, 
4 நட்டனை ) மன்னே முன்னே யினியே) 
கு ) பாரி, மாய்ந்தெனக் கல் 

னக் கலங்கிக் கையற்று ] 
7 சோம் வாழியோ பெரும் பெயர்ப் பறம்பே ! 


D 


வர 


17 


V 


மண 


H 


// 3. 


// 4 , 


ககன 


// 


( ) 


- 


காதிருக்கத்தக்கதா ) 


கொழுந்துV 

// 
புறநானூறு மூலமும் உரையும் . 
Xii . 

8 

கோறிரண் முன்கைக் குறுந்தொடி மகளிர் ) 
9 நாறிருங் கூந்தற் (கிழ்வாைப் படர்ந்தே:|| 
திணையும் துறையும் அவை . 

அவன் மகளிரைப் பார்ப்பார்ப்படுக்கக்கொண்டு போவான் பறம்பு விடுத்த 
கபிலர் பாடியது . 

( இ - ள் மதுவிருந்தசாடியை வாய்திறப்பவும் , ஆட்டுக்கிடாயைவீழ்ப்பவும் 
2 அடப்பட்டு அமைந்தொழியாத கொழுவிய ,துவையையும் , ஊனையுமுடைய சோற் 

றையும்விரும்பிய பரிசே தரும் மிக்க செல்வமுதிர்ந்து எம்மோடு நட்புச் செய்தாய் , 
முன்பு ; இப்பொழுது , பாரி இறந்தானகக் கலங்கிச் செயலற்று நீர்வாரிகண்ணை 
யுடையேழாய்த் தொழுது நின்னைவாழ்த்திச் செல்லுதும் , பெரிய பெயாையுடைய 
பறம் பே , கோற்றொழிலாகச் செய்யப்பட்ட, திரண்ட குறியவளையையணிந்த முன் 
கையினையுடைய மகளிரது மணங்கமழும் கரியகூந்தலைத் தீண்டுதற்கு உரியவனா 
நினைந்து .எ - று .) 

பறம்பே , பெருவளம்பழுனி நட்டனை, முன் ; இனி நாறிருங்கூந்தற்கிழவ 
W னாப்படர்ந்து சேறுமெனக்கூட்டுக . 

பமன் - கழிவின்கண்வந்தது . வாழியும் , ஓவும் - அசைநிலை . ) ஆனக்கொழுந் 
ககச .) ஈண்டுநின் றோர்க்குந் தோன் றுஞ்(சிறுவரை 
சென்றுநின் சேர்க்குந் தோன்று மன்ற ! 

களிறுமென் றிட்ட கவளம் போல 
4 நறவுப் பிழிந்திட்ட கோதுடைச் சிதறல் 
ந ) வாரசும் பொழுகு முன்றிற் 

6 றேர்வீ இருக்கை நெடியோன் குன்றே ! -- 
திணையும் துறையும் அவை . 
அவன் மகளிரைக் கொண்டுபோம் கபிலர் பறம்பு நோக்கி நின்று சொல்லியது . 

இ - ள் . இவ்விடத்துகின்றோர்க்குந்தோன்றும், சிறிது எல்லைவாய் நின் 
றோர்க்கும் தோன்றும், நிச்சயமாக ; யானை மென்று போகடப்பட்ட கவளத்தினது 
கோது போல துப்பிழிந்து போகடப்பட்ட கோதுடைத்தாகிய சிதறியவற்றினின் 
றும் வார்ந்த மதுச் சோழுகும் , முற்றத்தையுடைய தேர்வழங்கும் இருப்பை 
யுடைய உயர்ந்தோனுடைய மலை.-- ( எ - று . ) 

நெடியோன் குன்று தோன்று மென்றது , புகழான் உயர்ந்து காணாதார்க்கும் 
செவிப்புலனாகத்தோன்றும் , அவனுளனாயகாலத்து ; இப்பொழுது பிறமிலை போலக் 
கட்புலனாகத் தோன்றுமளவாயிற்றெனக் கையற்றுக்கூறியவாறாகக்கொள்க. (சுகச ) , 
T ( ககடு .) ஒருசீர் ரருவியார்ப்பு வொருசார் ). 

3 வீக்கவுக்க)தேக்கீட்டேறல்) 


12 


அ 


அகன் 


ை 


னது 


15 , 


/16 


| 


/ 


| 


. 


ககஅ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
4 கல்லலைத் தொகு மன்னே பலவே ல் 
ரு ) லண்ணல் யானை வேந்தர்க் 

கின்னானாகிய வினியோன் குன்றே ! 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 

2 
( இ - ள்.) ஒருபக்கம் அருவி ஆர்த்தொழுக ஒருபக்கம் பாணருடைய மண்டை 
கள் நிரம்பிவாக்கவேண்டிவடிக்க, உக்க இனிய கள்ளாகியதேறல் கல்லையுருட்டி 
யொழுகும் , பலவேற்படையுடனே தலைமை பொருந்திய யானையையுமுடைய வேந் 
தர்க்குக் கொடியோனாகிய இனியோன்மலை ; , அது கழிந்தது . - எ - று . ) 

குன்று தேறல் கல்லலைத்தொழுகும் ; இனி அதுகழிந்ததென்று கூட்டுக . 
அருவியும் , அவனுளனாயின் , உளதாவதென்பது கருத்து . மன் - கழிவின்கண் 

- 
வந்தது . குன்று தேறல் கல்லலைத்தொழுகுமென இடத்து நிகழ்பொருளின்றொழில் 
இடத்து மேல் ஏறிநின்றது . . 

( க்கரு ) 
( ககசு.) தீநீர்ப் பெருங்குண்டு, சுனைப்பூத்த, குவளைக் 

2 கம்பவிழ் முழுநெறி புரள்வரு மல்குல் 
3 லேந்தெழின் மழைக்கணின்னகை மகளிர் | -- 
4 புன் மூசு கவலைய முண்மிடை 

மிடை வேலிப் 
ஐ ) பஞ்சி முன்றிற் சிற்றிலாங்கட் 

பிரை நாறிய சுனாயிவர் மருங்கின் 
7 னீத்திலைக் குப்பை யேறியுமணா 

ரூப்போயொழுகை யெண்ணும் மாதோ 
9 

நோகோ யானே தேய்கமா காலை 
க ெபயில்பூஞ் சோலை மயிலெழுந் தாலவும் , 
// பயிலிருஞ் சிலம்பிற் கலைபாய்ந் துகளவுங் 
12 கலையும் கொள்ளா வாசிப் பலவும் , 
13 கால மன்றியு மாம்பயம் பகரும் 
14 யாணர அவியன்மலை யற்றோ, 
கரு) பண்ண என்வெரை யேறித் தந்தை ) 
1 பெரிய நறவிற் கூர்வேற் பாரிய | 
7. தருமை, பறியார், போரெதிர்ந்து வந்த 
டி பொலம்படைக் கலிமர் வெண்ணு வோரே ! 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 
இ - ள்.)- இனியைோயுடைய பெரிய ஆழ்ந்த சுனைக்கட்பூத்த செங்கழுநீரினது , 
மூகையவிழ்ந்த புறவிதழொடித்த முழுப்பூவார்ற்செய்யப்பட்ட தழையகையுமல்குலை 


) 


PIL 


/ 14 


. 


ககக 


) , 


கே. குறினும் வயூலிடம் 
புறநானூறு மூலமும் உரையும் . 
3 
யூம் மிக்க அழகையுடைய குளிர்ந்த கண்ணினையும் இனிய முறுவலையுமுடையமக 
ளிர் புல்மொய்த்த கவலையையுடையவாகிய முள்ளால் நெருங்கிய வேலியையும் 
பஞ்சுபரந்த , முற்றத்தையுமுடையசிறியமனையிடத்தின் கட்பீர்க்குமுளைத்த, சுரை 
படர்ந்தவிடத்தில் ஈத்திலையையுடைய குப்பையின் கண்ணேறி உமணர் உப்புச் 
செலுத்தும் சகடத்தை எண்ணுவர் ; நோவேன் , யான் ; என துவாழ்நாள் , கெடுவ 
தாக ," பயின்ற பூவையுடையசோலைக்கண் மயிலெழுந்து ஆடவும் பயின்ற பெரிய 
மலையின் கண்ணேயேறி, முசுக்கலை தாவியுகளவும் அம்முசுக்கலையும் நுகர்ந்து வெறு 
த்தலாற் கொள்ளாவாம்பரிசு சாலமன்றாகவும் , மரங்கள் பலவும் , காயும் பழமுமுதலர் 
யினவற்றை விளைந்து கொடுக்கும்புதுவருவாயொழிமாத , அகன்ற மவையைப்போ, 
லும் பயனுடைத்தாகிய தலைமையையுடைய உயர்ந்த வரையின் கண்ணேயேறித் 
தம்முடைய தந்தையாகிய மிக்க மதுவினையும், கூரிய வேலினையுமுடைய 

பாரியது 
7 பெறுதற்கருமையை யறியாடாய்ப் போரேற்றுவந்த வென்றிப்பட்ட செனையை 
யுடைய அரசரது பொன்னாற் செய்யப்பட்ட 
கலமுதலியவற்றையுடைய , மனஞ் 
செருக்கிய குதிரையையெண்ணுவார் . (எ - று .) 

வியன்மலையென்றது , அரைமலையை . ) நெடுவரையென்றது , உச்சிமலையை 

இன்னகைமகளிர், நெடுவரையேறி முன்பு,வேந்தர் கலிமாவை எண்ணுவோர்) 
இப்பொழுது ஈத்திலைக்குப்பையேறி,உமணர் உப்போயொழுகையை எண்ணுவர் 

கு நோவேன்யான்;( எனதுவாழ்நாள் கெடுவதாகவென வினை முடிவு செய்க 
அற்றேயென்னுமேகாரம் - அசைநிலை ; வியன்மலை அத்தன்மைத்தெனப் பிறி 
தோர்தொடராக்கி ,உரைப்பினுமமையும் . 

கககா ) 

( 
ககள . ) மைமீன் புகையினுந் துமந்தோன்றினுந்த 

2 தென்றிசை மருங்கின் வெள்ளி யோடினும் 
3 வயலக நிறையப் புதற்பூ மலர 
4 மனைத்தலை மகவை மீன் 

ஹாமர் நெடுநிரை நன் புலாரக் 1 - - 
கோஒல் செம்மையிற்சான்றோர் பல்கிப் | 
7 பெயல் பிழைப் பறியாப் பின்புலத்ததுவே 
சி பிள்ளை, வெருகின் முள்ளெயிறு 

புரையப் 
9 பாசிலை முல்லை முகைக்கும் 

நாய்தொடியாவையர் கந்தை நாடே . 
திணையும் துறையும் அவை 
( 15) 

அவனை அவர் பாடியது , 

இ - ள்.) சனிமீன் புகைகளோடுகூடிப் புகையினும் , எலலாத்திசையினும் 
மிகப் , புதலிடத்துப் பூமலாகனையிடத்துக் குழவியையீன்ற மேவியகண்ணையுடைய 
ஆமாவினது , நெடியநிலா, நல்லபுல்லைமேய்க் கோல் செவ்விதாகலின் அமைத்தோர் 
பலராக மழைபிழைப்பறியாத , புல்லியநிலத்தின் கண்ணது 

புல்லியமிலத்தின்கண்ணது , இளையவெருகினது 


வரீன் ஜ வமர்கண் , 


- 


3 


கா 


தன் 


118.11g . 


* 


முகத்தின்கட தெறு 
கஉ O 

புறநானூறு மூலமும் உரையும் . 
கூரிய பல்லையொப்பப் பசிய இலையையுடைய முல்லைமுகைக்கும் நுண்ணிய 
தொழிலையுடைய வளையினையணிந்த மகளிருடைய தந்தைநாடு .- (எ - று .) 
பல்கியென்பதனைப் பல்கவெனத்திரிக்க 
அரிவையர் தந்தைநாடு , பெயல் பிழைப்பறியாப் புன்புலத்ததுவெனக்கூட்டுக . 

என்றதனாற்போந்தது : புன்புலத்ததாயிருந்ததே ! அது பெயல் பிழைப்பறி 
யாமை , கோல் செம்மையினான் உளதாயதன்றே ; அவ்வாறு கோல்செவ்விதாக நிறு 
த்தியவனை இழ்ப்பதேயென்று அவன் நாடுகண்டு இரங்கியவாறாகக்கொள்க. ( ககள் ) 
ககம் ) அறையும் பொறையு மணந்த தலைய 

2 வெண்ணாட் டிங்கள்னைய கொடுங்கரைத் 
3 தெண்ணீர்ச் சிறுகுளங் 

கள்வது மாதோ 
தோ ! 
கூர்வேற் குலை இய மொய்ம்பிற் 
ந ) றேர்வண் பாரி தண் * பறம்பு நாடே.) 
திணையும் துறையும் அவை . 

அவனை அவர் பாடியதும் 
| (இ - ள். பாறையும் சிறுகுவடுங்கூடிய தலையையுடையவாகிய எட்டாம்பக்கத் 
துப்பிறைபோலும் வளைந்த கரைகளையுடைத்தாகிய தெளிந்த நீரை 
குளம்,பாதுகாப்பாரின்மையின் ) உடைவதுபோலும் , உரிய வேலையேந்தியி திரண் 
டதோளையுடைய தேர்வன மையைச்செய்யும் பாரியது குளிர்ந்த பறம்புகாடு .-- எ - று ) 

நாடுகுளங்கீள்வதென , இடத்துநிகழ்பொருளின்றொழில் , இடத்துமேல் ஏறி 
நின்றது . மாதோ - அசைநிலை . 

(ககஅ ) 
(கக்க . ) கார்ப்பெய றலைஇய காண் 

பின் காலைக் 
2 களிற்று முக வரியிற் றெறுழ்வீபூப்பச் ) , 
3 செம்பும் நீயலி னின்னளைப் புளித்து 
சென்றனை யாணர்த்து தந்து 

ணர்த்து தந்துங் கொல்லோ 
இ )நிழலின்விடைத் தனிமரம் போலப் 
6 பணைகெழு வேந்தனா யிறந்தும் 
7 

பரவலாக புேம் வன்னியோடே? 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 

, 
(இ 

இ - ள்.) கார்காலத்து மழை பெய்துமாறிய காட்சிய னியகாலத்துக் களிற்றி 
யமோரோடு , கட்டி, அடப்பட்ட, புளிக்கறியையுடைத்து மெல்லிய தினையா 

சுரும்புண , நறுவீ யுறைக்கு நாக நெடுவழிச் , சிறுவீ முல்லைக்குப் பெருந் 
தேர் நல்கிய , பிறங்குவெள் ளருவி வீழுஞ் சாரற் , பறம்பிற் கோமான் பாரியும் 
என்பது சிறுபாணாற்றுப்படை ( அடி அஎ - கக ). 


S 


ன 


23 


VW.SEY 


க 2 க 


படி 


3 


APE 


XX . 


1 


புறநானூறு மூலமும் உரையும் . 
கிய புதுவருவாயையுடைத்து , முன்புது இனி அது கெடுங்கொல்லோ ! நிழலில்லாத 
நெடிய வழிக்கணின்ற, தனிமரத்தையொப்பமுரசையுடைய அவரின் மிகுத்தும் , 
இரவலர்க்குவழங்கும் வண்மையையுடையவனது ந .--(எ - று . ) 
பூப்பவென்னும் வினையெச்சம் இன்னளைப் புளித்தென்னும் குறிப்பொடுமுடி 

" * 
வள்ளியோனாக , இன்னளைப்புளித்து ; யாணர்த்து ; அது நந்துக்கொல்லோ 
வெனக் கூட்டுக . 

தெறுழென்றது , காட்டகத்ததோர்கொடி ; புளிமாவென்றுரைப்பாருமுளர் . 
IV (க 20 ) வெப்புள் , விளைந்த வேங்கைச் செஞ்சுவம் ! 
2 கார்ப்பெயற் கலித்த பெரும்பாட்டீர்த்துப் 

V 
கழி மயங்கப் பலவழுது, வித்திப் 
+ 4 பல்லி யாடிய பல்கிளைச் செவ்விக் 

ரு ) களைகால் கழாலிற் றோடொலிபு நந்தி 
( மென்மயிற் புனிற்றுப் பெடைகடுப்பு நீடிக்VA 
7 கருந்தாள் போகி யொருங்கு பீள் விரிந்து 

3 
8 கீழுமேலு மெஞ்சாமைப் பலகாய்த்து / 4 = 
- வாலிதின் விளைந்த புதுவர் கரியத் ),-- 
க ெதனை கொய்யக் கவவை கறுப்பு வவனாக் ) 
// கொழுங்கொடி விளர்க்காய் கோட்பதமாக , 1-5-4 
12 நிலம்புதைப் பழுனிய மட்டின் ற்ேறல் ) 
13 புல்வேய் குரம்பைக் குடிதொறும் பக 
14 நறு நெய்க் கடலை விசைப்பச் சோறட்டுப் 
கரு பெருந்தோடாலம் நசன் மேவா 
16 வருந்தா யாணர்த்து நந்தும் , கொல்லோ , 
ப விரும்பல் கந்தன் மடந்தையர் தந்தை ! 
18 யாடுகழை நாலுஞ் சேட்சிமைப் புலவர் 
19 பாடி யானாப் 

பண்பி 

ண்பிற் பகைவர் 
உ.போகெழம் கம்பலை கண்ட 
2 ) செருவெஞ் சேஎய்பெருவிர டே 
திணையும் துறையும் அவை . 
18 

அவனை அவர் பாடியது : 
இ - ள் .- வெம்மைமுதிர்ந்த வேங்கைமரத்தையுடைய சிவந்த மேட்டுநிலத் 
துக்கார்காலத்துமழையான் மிகுந்த பெரிய செவ்வியையுடைய ஈரத்தின்கப் புழுதி 
கலக்கப் பலசால்பட உழுது வித்தித் தாளியடிக்கப்பட்ட பலகிளையையுடைய 
செவ்வியின் கட்டளையை அடியினின்றும் கதைலான் , இலைதழைத்துப்பொருள் 
மெல்லிய மயிலினது ஈன்றணிய பேடையையொப்ப ஓங்கிக் கரிய தண்டுநீண்டு 


ஒருதிசைக்கண் , வள்ளிதேன் 


120.10 . 


T 


. 


புலவர் 


, 

Y 
க 22 புறநானூறு மூலமும் உரையும் . 

சி 
எல்லாம் ஒருங்கு சூல்விரிந்து கதிரினது , அடியும் தலையும் ஒழியாமல் மிகக்காய்த் 
துச் சீரிதாக விளைந்த புதியவரகையறுக்கத்தேனையையரிய எள்ளிளங்காய்கறுப்ப 
அவரையினது கொழுவிய கொடியின்கண் , வெள்ளைக்காய் , அர்க்கும்செவ்வியாக 
/ 2 நிலத்தின் கட் புதைக்கப்பட்ட முற்றிய மதுவாகிய தேறலைப் வல்லாலே வேயப் 
பட்ட சிறிய மனையின் கட் குடியுள்ள இடந்தோறும் நுகரக்கொடுக்க நறிய நெய்யிலே 
கடலை துள்ள அதனோடு சோற்றையட்டு ஊட்டுதற்கும் பெரியதோளையுடைய மனை 
யாள் கலம்பூசுதலைப் பொருந்த 
வருந்த வேண்டாத புதுவருவாயையுடைத்து , முன்பு; 
இனி அது தெடும்போலும் ! கரிய பலவாகிய கூந்தலையுடைய மடந்தையர்க்குத் 
தந்தையாகிய அசைந்த மூங்கில் , இழைந்தொலிக்கும் , உயர்ந்த உச்சியையுடைய, 
பாடம் 

பாடப்பட்டமையாத தன்மையையுடைய பகைவரது புறக்கொடுத்தோடும் 
1. வீரக்கழலினது ஆரவாரத்தைக் கேட்டுநாணிப் பின் செல்லாது கண்டுநின்ற போ 
ஈரும்பிய,சேயையொக்கும் பெரிய வெற்றியையுடையவனது . நாடு .--( எ - று .) 

வித்தி ஆடிய செவ்வியெனவியையும். நீந்தியென்பது முதலாய வினையெச்ச 
ங்கள் விளைந்தவென்னும் பெயரெச்சவினையோடும், அரியவென்பது முதலாக மேவா 
வென்பதிராகநின்ற வினையெச்சங்கள் யாணர்த்தென்னும் குறிப்புவினையோடுமுடி 
ந்தன . பகர்ந்தென்பது , பகாவெனத் திரிக்கப்பட்டது. விசைப்பச் சோறட்டு 
மேவரவென இயையும் . 
செருவெஞ்சேஎய் பெருவிறலது சேட்சிமையையுடைய நாடு , யாணர்த்து ; 
அது நந்துங்கொல்லோவெனக்கூட்டுக் 

பெருந்தோளென்பது , பண்புத்தொகைப்புறத்துப்பிறந்த , அன்மொழித்தொ 
கை ., வெப்புளென வெம்மைக்கு , அதுவும் ஓர் வாய்பாடாய்நின்றது . வெம்மை 
யை உள்ளும் முதிர்ந்தவெனினுமமையும் . 
( கஉக .)/ * ஒருதிசை யோருவனை யுள்ளி நாற்றிசைப் 

2 பலரும் வருவர் பரிசின் மாக்கள் 
3 வரிசை யறித்லோ வரிதே பெரிதம் 

இத லெளிதே மாவண் டோன்றல் 
லது நற் கறிந்தனை 
யாயிற்) 

பொதுநோக் கொழிமதி , புலவர் மாட்டு 
பதிணை - அது ; துறை - பொருண்மொழிக்காஞ்சி 
மலையமான் திருமுடிக்காரியைக் கபிலர் பாடியது . 

, 
யினுமுள்ள பரிசின்மாக்கள்பலரும் வருவர் , அவர் வரிசையறிதல் , அரிது கொடுத் 
தல் மிகவும் எளிது ; பெரிய வண்மையையுடையதலைவ நீ அவ்வரிசையறிதலை நன் 
றாக அறிந்தயாயின் , அறிவுடையோரிடத்து வரிசை கருதாது ஒருதரமாகப்பார்த் 
தலைத் தவிர்வாயாக .-- 
எ - று .) 

( கஉக ) . 
* இப்பாட்டினை , பாடாண்டிணைக்குரிய , இருவகைவிடையுள் சிறிதென்ற 
விடைக்கு உதாரணமாகக்காட்டினர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு , புறத் 
திணையியல் , ஙசு - ம் சூத்திரவுனா ): 


" ( க 20) 


HA 


1 * 


ப 


தெ 


122.123 , 


கா 


. 





5 


க 0 


ணை 


ரோட் . 


கொ 


புறநானூறு மூலமும் உரையும் . 
3 ( 5.2 .) கடல் கொளப் படாஅட்டலுக ரூக்கார் , 
X1: 2 கழல்புனை திருந்தடிக் காரிகின் னாடே 

ழல் புறந் தரூஉ மந்தணந்து போ 
4 வீயாத் திருவின் விறல் கெழு தானை ), 
மூவரு ளொருவன் அப்பா கியரென ) 
வேத்தினர் தரூஉங் கீழே நீங்குடி ) 
7 வாழ்த்தினர் வரூஉ . மிருவன துவே y 

வடமீன் புரையுங் கற்பின் மட்டுமாழி 
உ யரிவை தோள்ள, வல்வதை 
நின்தென் விலைநீபெருமிதத்தையே 
பாடாண்டிணை ; துறை - இயன் 

இயன் மொழி . 
அவனை அவர் பாடியது . 
( இ - ள்.) கடலாற்கொள்ளப்படாது , அதனைக்கொள்ளுதற்குப் பகைவர் மேற் 
காள்ளார் . வீரக்கழலணிந்த இலக்கணத்தாற்றிருந்திய நல்ல அடியையுடைய காரி , 
நினது நாடு ; அது , வேள்வித்தீயைப் பாதுகாக்கும்பார்ப்பாருடையது ; கெடாத 
செல்வத்தினையும் வென்றி பொருந்திய படையையுமுடைய மூவேந்தருள் ஒருவ 
னுக்கு வலியாக வேண்டுமென்று அம்மூவர்பானின்றும் வந்தோர் தனித்தனியுகழ்ந்து 
னக்குத்தரும் பொருள் , இமதுகுடியை வாழ்த்தினராய்வரும் பரிசிலருடையது ; 
ஆதலால், வடதிசைக்கட்டோன்றும் அருந்ததியையொக்கும் கற்பினையும் மெல்லிய 
மொழியினையுமுடைய அரிவையுடைய தோள்மாத்திரையல்லது மின்னுடையதெ 
ன்றசொல்ல என்றுடையையல்லையாயிருக்கவும் , பெரிய செருக்கினையுடையை 
யாயிராநின்றாய் ; இதற்குக்காரணமென்னை.-- ஏ -- று .) 

ஏத்தினர் தரூஉமென்று வன்மையாற்கூறியது , அவ்வேந்தன் அமைச்சரை 
மூவருள் யானொருவன் , எனக்குத் துப்பாகியரென , அம்மூவரும் ஏத்தினர்தரூஉ 
மென் ,உரைப்பினுமமையும். 

பால அந்தணரது ; உழ் இரவலரது ; அரிவைதோளளவல்லதை, நினக்கு 
உரித்தாகக்கூறுதற்கு யாதும் , இல்லையாயிருந்தது ; பெருமிதத்தையுடையையா 
யிருந்தாயென வியந்து கூறியவாறு . 

, ( கஉஉ ) 
VV (கஉ .) நாட்கள் கண்டுகொண்மகிழ் மகிழின்) 
CXxjj . 2 யார்க்கு வெளிதே தேரிதல்லோ , 

தொலையா நல்லிசை விளங்கு மலையான் 
4 மீகி 

மகிழா தீத்த விடை 
கு ) பயன்கெழு முள்ளூர் மீமிசைப் 
6 பட்ட மாரிமுறைபினும் பலவே ." 

ணையும் துறையும் அவை . 
121 
31 
37 அவ்னை அவர் பாடியது .. 


10 


Sun. 


1 / 23 


காச 


பல . 


* 


நயன் . 


24 

125 
புறநானூறு மூலமும் உரையும் . 
இ - ள். - நாட்காலையே மதுவையூஸ்டு, நாளோலக்கத்து மகிழ்ச்சியைமகிழின் , 
2 தேர்வழங்குதல் யாவர்க்கும் , எளிது ;கெடாத நல்ல புகழ்விளங்குமலையன் மது 
துகர்ந்து மகிழந்து வழங்கிய பொற்படைகளால் அணியப்பட்ட உயர்ந்ததேர், 
யன் பொருந்திய முள்ளூர் மலையுச்சியின்கணுண்டாகிய மழையினது துளியினும் 

1. ) 
இதன்கருத்து : ஏனையோர்கொடை -செயற்கையென்றும் , இவன்கொடை 
இயற்கையென்றும் கூறியவாறு . 

( கஉங ) 
கஉக நாளன்று போகிப்புள்ளிடை தட்பப் , 

2 பதனன்று புக்குத் திறனன் று மொழியினும் 
3 வறிது பெயர்குவ ரல்லர் நெமிகொளம் - 
பாடான் றிரங்கு மருவிப் 

கெழு தலையப் பாடி யோரே . 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 
( இ.- ள் .) நல்லநாளன்றாகப்போகிப், புள்நிமித்தம் , இடையேநின்று தொப்பச் 
செவ்வியன்றாகச் சென்றுகூடிக் கூறுபாடன்றாக முனியும் வார்த்தைகளைச்சொல்லி 

ம் வறிதாக மீள்வாரல்லர், ஒழுங்குபட்டி ஓசைநிறைந்து ஒலிக்கும் அருவியை 
யுடையபெருமைபொருந்திய மலையையுடையோனைப்பாடியவர்கள் .--- = ) 

மலையற்பாடியோர் , வறிது பெயர்குவரல்லரெனக்கூட்டுக . 

அன்றியென்பது , அன்றெனத்திரிந்தது ; செய்யூர்களின் " வறிதென்னும் 
குறிப்புவினையெச்சம், பெயர்குவரல்லரென்பதனுட் பெயர்தலோடு முடிந்தது .) 
றியரென்றுரைப்பாருமுளர் . 

( கஉச ) 
கஉரு. ) பருத்திப் பெண்டின் பனுவ, வன்ன 

2 கெருப்புச்சினக் கணிந்த நிறைத் தாக்கு கொழுங்குறை 
3 பரூஉக்கண் மண்டையொ குழ்மாது பெயர 
4 வுண்கு மெந்தைநிற்காண் குவந் திசினே ) 
கு ) கள்ளா தார்மிடல் சாய்த்தவல், லாள ! 
நின்மகி ழிருக்கையே ! 
அந்த கோள்பக புதின் ஐங்கு 
8 நல்லமிழ் தாகம் நயந்துண்ணு 
9. குன்றத் தின்ன களிறு பெயராக 
• க ) கடந்தட்டு வென்றோ வதிற் கூ றும்மே 

/ வெலீஇயோ னிவனென 
உ கழலணிப் பொலிந்த சேவடி நிலங்கவர்பு 
க.விரைந்து வந்து, சமரந்தாங்கிய 
14 வல்வேன் மலைய னல் னாயின் 


ன 


1263 


L 


6 


( க 


னம் 


| 


7 


N 


மகம் 
புறநானூறு மூலமும் உரையும் 

. 

கஉரு 
னல்லமர் த 
ேேதாற்றோன் பானு நிற்க அம்மே: || 
, 17 தொலைஇயோ னிவனென , 

y 
இவொருதீயாயினை பெரும் பெருமழைக் 

க்கை சான்ற ,வயர்மலைத் 
உ ) திருத்தகு சேஏய் நிதி பெற்றிசினோர்க்கே . 
திணை - வாகை ; துறை - அரசவாகை. 

சேரமான் மாந்தரஞ்சேரலிரும்பொறையும் சோழன் இராசசூயம் வேட்ட 
பெருநற்கிள்ளியும் பொருதவழிச் சேநழற்குத் துப்பாகிய ) தேர்வண்மலையனை 
வடவண்ணக்கன் பெருஞ்சாத்தனார் 

பாடியது . 
( இ - ள்.) பருத்தி நூற்கும் பெண்டாட்டியது .சுகிர்ந்த,பஞ்சுபோன்ற நெருப்புத் 
தன் வெம்மை ஆறுதற்கேதுவாகிய நிணமசைந்த கொழுவியதடிகளைப் பெரிய உட 
விடத்தையுடைய கள்வார்த்தமண்டையோடு முறைமுறையாக ஒன்றற்கொன்று 
மாறுப்பு உண்பேமாக, எம்முடைய தலைவ நின்னைக்காண்பேன்வர்தேன் , பேைவ 
ரது வலியைத்தொலைத்த வலிய , ஆண்மையையுடையோய் ,நினது மகிழ்ச்சியை 
யுடைய இருக்கைக்கண் ; உழுத கலியபகடு , பின் 

வலியபகடு பின் வைக்கோலைத்தின்றாற்போல , 
நினது தாளாற்றலாற்செய்தபொருளை, யாவர்க்கும் அளித்துப் பின் நீ விரும்பியுண் 
ணுங்கள்ளு, நல்ல அமிழ்தாவதாக மலை போலும் யானை பட எதிர்நின்று கொன்று 
வென்றவனும், நம்மை வெல்வித்தோனிவனென நின்னையே மகிழ்ந்து சொல்லும் ; 
வீரக்கழலாகிய அணியாற்சிறந்த செய்ய அடியாலே போர்க்களத்தைக் , கைக் 
கொள்ள வேண்டி விரைந்துவந்து , போரைத்தடுத்த வலிய வேலினையுடைய மலைய 
னல்லனாயின் நல்ல போரைவெல்லுதல் நமக்கு எளிதெனத் தோற்றவனும் , நம் 
மைத் தொலைவித்தேரன் இவனென, நின்னையே புகழ்ந்து சொல்லும் . ஆதலால் , 

, * 
ஒருவனாயினாய் , பெரும் , பெரிய " மழைக்கு! இருப்பிடமாதற்கமைந்த , உயர்ந்த 
மலையையுடைய திருத்தக்க சேயையொப்பாய் , நின்னை நட்பாகவும், பகையாகவும் 
பெற்றோர்க்கு .- (எ - று .) 
அலுவலன்ன நிணமென, இயையும் ," "நிலங்கவர்பென்பது , வாவெனத் திரிக் 

லத்தைக் கைக்கொண்டெனினுமமையும் . தாளாற்றலாற் 
செய்தபொருளில் நல்லனவெல்லாம் பரிசிலர்க்குவழங்கி , எஞ்சியது , உண்டலான் , 
அழிதின்றாங்கென்றார் .) காண்குவந்தென்பன - ஒருசொன்னீர்மைப்பட்டு உண்கு 
மென்பதற்கு முடி பாய்கின்றன. ) உண்குமென்பது , சுற்றத்தை உளப்படுத்தியின் 
றமையின், பன்மையொருமை, வழுவமைதியாய்கின் நது . மன் - கழிவின்கன் வந் 

பெரும் , சேஎய் , வென்றோனும் ; வெலீஇயோனிவனென நிற்கூறும் ; தோற் 
றோனும் , தொலை இயோனிவனென நிற்கூறும் ; அதனால் , நிற் பெற்றிசினோர்க்கு 
ஒருநீயாயினையாதலால் , நின்மகிழிருக்கைக்கண்ணே உண்கும் காண்குவந்திசின் 
பகடு அழி தின்றாங்கு நீ உண்ணு ந றவு நல்ல அமிழ்தங்கவென மாறிக்கூட்டுக . -- 

* துப்பாகிய ஒருவனாம் மலையனை வடமவண்ணத்தன் பேரிசாத்தனென்றும் 
பிரதிபேதமுண்டு , 


றடுததனமியாபே 


/ 260 


கஉசு 


புறநானூறு மூலமும் உரையும் . 
* 

நெருப்புச் சினந்தணிந்த நிணந்தயங்கு கொழுங்குறை என்பதற்கு எரியாது 
பூத்துக் கிடக்கின்ற தழற்போலும் நிணந்தயங்குகொழுங்குறையெனினுழமையும் . 
பரூஉக்கண் மண்டையென்பதற்குக் கள்ளையுடைய உடலிடம்பரிய மண்டைய 
னினுமமையும் . 

( கஉரு) 
( கஉசு. ஒன்னா யானை யோடைப்பொன் கொண்டு ) 
2 பாணர் சென்னி பொலியத் 

தைதி 
3 வாடாத் தாமரை சூட்டிய விழுச்சி 
4 

கை கரவோன் மருக 
வல்லே மல்லே மாயினும் வல்லே ) 
நின்வியில் இளக்குவ மாயிற் கங்கும் ) 
றுயின்மடிந் தன்ன தூங்கிருளிறும்பிற் 
பறையிசை யருவி முள்ளூர்ப் பொருத ! 
9 தெற்லரு மரபினின் கிளையொடும் பொலிய 
க 0 ) நிலமிசைப் பிறந்த மக்கட் கெல்லாம் 
// புலனழுக்கற்ற 

வந்த 

வந்த ணாளன் 
/ 2 ளிசந்துசென் மாக்கட் கினியிட்டனின்றிப் 
13 பக்திசை நிற்கப் பாடினான் தற்கொண்டு , 
14 சின்மிகு தானை வானவன் குடகடற் 
ந ) பொலந்தரு நாவா * போட்டிய வவ்வழிப் 
பிறர்கலஞ் செல்கலாகனையே மத்தை 
யின்மை தர்ப்ப விசைத்ர வந்துநின் 
19 நீர்வெறியருமின் மாசெழும் இயம்ப 
உ 0) வண்ணல் யானை யொடு வேந்துகளத் தொழிய 
உ கருஞ்சமந்ததையத் தாக்கிகன்று 
12, நண்ணைாத் தெவ்வர்த் தாங்கும் 
23 பெண்ணையம் படப்பை,நாடுகிழவோயே ! 
திணை - பாடாண்டிணை ; துறை - பரிசிற்றுறை . 
மலையமான் திருமுடிக்காரியை மாறேக்கத்து நப்பசலையார் பாடியது . 
(இ - ள். பகைவருடைய யானையினது பட்டத்திற் பொன்னைக்கொண்டு 
பாணரது தலை பொலியும்படி செய்து வாடாத பொற்றாமரையைச்சூட்டிய சிறந்த 
தலைமையினையும் புறக்கொடாத மேற்கோளினையுமுடைய , பெரியோன்மரபினுள் 
ளாயி ஒன்றைக்கற்றறியேமாயினும் அறிவேமாயிலும் விரைய நின்னிடத்துப் புக 
ழைச்சொல்லுவேமாயின் , இராப்பொழுது தான் ஓரிடத்தே உறங்குவது போன்ற 
செறிந்த இருளையுடைய சிறுகாட்டையும் பேறையொலிபோலும் ஒலிபொருந்திய 

* ஓட்டியவழியென்றும் பாடம் . 


கரு 


டை 


கள் 


- 


127 . 


கஉஎ 


Nilaa 


கா " 


- 


1 


Sr 
123 . 

புறநானூறு மூலமும் உரையும் . 
அருவியையுமுடைய முள்ளூர்க்கு வேச்தே அழித்தற்கரிய தன்மையையுடைய கின் 
சுற்றத்துடனேபெருக லேத்தின்மேல் மிக்க மாந்தரெல்லாரினும் அறிவின்கண் 
மாசற்ற அந்தணாளிகிைய கபிலன் இரந்துசெல்லும் புலவர்க்கு இனிப் புகழ்தற்கு 
இடனில்லையாகப் பரந்து புகழ்நிற்பப்பாடினான் ; அதனைக்கொண்டு தினமிக்க 
சேனையையுடைய சோன் மேல் கடலின்கப் பொன்னைத்தரும் நாவாய்செலுத்திய 
அவ்விடத்து வேறுசில மரக்கலம் போகமாட்டாத ,அத்தன்மையையுடை 

மையையுடையேமாயும் , 
மெது மிடி துரக்க நின்புகழ் கொடுவரவந்து , நினது வண்மையிலே சில சொல்லத் 
தொடுத்தனம் , யாங்கள் ; முட்போலும் பல்லினை 

முட்போலும் பல்லினையுடைய பாம்பையெறியும் இடி 
யேறுபோல முரசு கிளர்ந்தொலிப்பத் தலைமையையுடைய யானையுடனே அரசு 
போர்க்களத்தின் கட்பட்ட பொறுத்தற்கரிய பூசலைச்சி தற்வெட்டிப் பெரிதும் பொரு , 
ந்தாதபகைவரைத் தடுக்கும் பெண்ணையாற்றுப்பக்கத்தையுடைய நாட்டையுடை 
யோய் .--- - று . 

. உரவோன்மருக , பொருரு , நாடுகிழ வோய் , நின்வயிற்கிளக்குவமாயின் , அந்த 
ணாளன் கிளையொடும்பொலிய இசைநிற்பப்பாடினன் ; அதற்கொண்டு பிறர்கலம் 
செல்லாத அனையேமாயும் , இன்மை துரத்தலால் இசைத்ரவந்து நின்வண்மையிற் 
சிலதொடுத்தேம்யாமெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

ப மக்கட்கெல்லாமென்பது , ஐந்தாவதன் மயக்கம். மக்கட்கெல்லாம் ஒக்க 
வெனினுமமையும் . வண்மையிற்றொடுத்தனமென்பதற்கு நின்வண்மையால் வளைப் 
புண்டனமெனினுமமையும் . 

(கஉக 
(கஉஎ.) களங்கனி ,யன்ன, கருங்கோட்டுச் 

சீறியாழ்ப் 
பர்டின் 

பனுவற் பாண் 
ஓல் வாகிய புல்லனா நெடுவெளிற் 
கான மஞ்ஞை கண்ணொடு சேப்பா 

கை பாரிய விழையணி மகளிரொடு 
சாயின் றென்பவர் அய் கோயில் , 
சுவைக்கினி தாகிய குப்புன் டிசில் 
பிறர்க்கவின்றித் தம்வயிறருத்தி ) 
ரைசர் லோங்குபுக் 

மொரீஇய 
க மூர் தெரு செல்வர்க்கர் போரேதே ! ! 
திணை - அது ; துறை இடைநிலை . 
2 ஆயை உறையூர் ஏணிச்சேரிமுடமோசியார் பாடியது . 

( இ - ள் . களாப்பழம்போலும் கரிய கோட்டையுடைத்தரகிய சிறிய யாழைக் 
கொண்டுபாடும் இனிய பாட்டைவல்லபாணர் பரிசில் பெற்றுக் கொண்டு போனார்க் 
ராக , களிறுகள் இல்லையாகிய புல்லிய பக்கத்தையுடைய நெடியதறியின்கண்ணே 
காட்டுமயில்கள் தத்தம் இனத்தோடு தங்கப்பிறிதோரணிகலமுமின்றிக் கொடுத்தற் 
* இப்பாட்டு, ஆயைப்புகழ்ந்து எனைச்செல்வரைப்பழித்தது என்பர் நச்சி ; 
னார்க்கினியர் ( தொல் , பொரு , புறத்திணையியல் , ஙரு - ம் சூத்திரவுரை ). 


ரக் 


* 


- 


ப 


y 


Olivieren 
கஉ அ 


lum , 


புறநானூறு மூலமும் உரையும் .. 
Xy 

கரிய மங்கலிய சூத்திரத்தையணிந்த மகளிருடனே பொலிவழிந்துசாய்ந்ததென்று 
சொல்லும், ஆயுடையகோயிலை ; நுகர்தற்கினிதாகிய தாளிப்பையுடைய அடி . சிலைப் 
8 பிறர்க்கு உதவலின்றித் தம்முடைய வயிற்றையே நிறைத்துச் சொல்லுதற்கமைந்த 
* மேம்பட்ட புகழைநீங்கிய முரசுபொருந்திய செல்வத்தினையுடைய அரசர்கோயில் , 
அதனை ஒவ்வாது . ( எ - று .) 

- 
( T என்றதன் கருத்து : சேல்வர்நகர் , பெருந்திருவுடைமையிற் சிறந்தது போன் 
றிருப்பினும் , ஆய்கோயில் வறிதெனினும் , அஃது அதனினுஞ்சிறந்ததென்பதாம் . 

கோயில் சாயின்றென்ப ; ஆயினும் , முரசுகெழு செல்வர் நகர் இதனை 
யொவ்வாதெனக்கூட்டுக . 

கஉஎ 
( கஉவு. ) மன்றப் பல்வின் மாச்சினை மதி - 

2 இரவலர் காழ்றிய விசக்டு முழ்வின் 
3 பாடின் றெண்கண் கனி செத்தடிப்பின் , 
4. என்னச் சேவன் மாறெழுந்தாலும் 
* 
இ ) கழ்டியர் அய் மழை தவழ் பொதியில் 

சாடுமகள் குங்க னல்லது , 
7 பிகெழு மன்னர் குங்கலோ வாதே ! 
திணை - பாடாண்டிணை ; துறை - வாழ்த்து ; இயன் மொழியுமாம் . 
அவனை அவர் பாடியது , 

இ - ள். ஊர்ப்பொதுவின் கண் பலவினது பேரிய கோட்டின்கண் வாழும் 
மந்தி பரிசிலர் அளிக்கவைக்கப்பட்ட பிணிப்புப்பொருந்திய மத்தளத்தினது இசையி 
னிய தெளிந்தகண்ணைப் பலாப்பழமென்று கருதித் தட்டி னவிடத்து அதன்கண் 
வாழும் - அன்னச்சேவல் அவ்வோசைக்குமாறாக வெழுந்து ஒலிக்கும் கழல்விடப் 
பட்ட வீரவளையையுடைய ஆயது , முகில்படியும் பொதியின்மலை , ஆடச் செல்லு 
மகன் ஜெனேல்ல அ பெருமை பொருத்திய 
ஆர்கானுகுகன் . 
து , டைச்சிறப்பும் வென்றியம் கூறியவானுயிற்று 

V52 அ ) 
றியிறைக் குரம்பைக் குறவர் மாக்கள் ! 
X 

வாங்கமைப் பழுனியு , தேறன் மகிழ்ந்து 
வேங்கையன்றிக் காவை பயருக்கு 
44 தீஞ்சுளைப் பலவின் மாமலைக் கிழ்வான் 

பண்டிரண்டுபோ பண்ண 
c ) 
6 விரவலர்க் கீத்த யானையிற் கரவின்று ) 
வான மீன்பல பூப்பினானாது 
தொருவழிக் கருவழி யின்றிப் 
9 பெருவெள் வென்னிதி பழையாது மன்னே . 
திணை - அது ; துறை - இயன் மொழி 
அவனை அவர் பாடியது . 


அவனை 


எ 


ந 


139 : 13A 


* 


கட்க 


மன் - அசை . 


அவனை அவர் பாடியதுக் 
புறநானூறு மூலமும் உரையும் . 

2 
( இ - ள். -குறிய இறப்பையுடைய , சிறிடிமனையின்கட்குறமக்கள் வளைந்த மூன் 1, 

வார்த்திருந்து முதிர்ந்த மதுவை நுகர்ந்து வேங்கைமரத்தையு 
டைய முற்றத்தின்கட், குரவைக்கத்தையாடும், இனியசுளையையுடைத்தாகிய பலா 
மரத்தையுடைய பெரியமலையையுடையோன் , 5 ஆயாகிய அண்டிரன் , கொல்லும் 
போனாச்செய்யும் தலைவன் , அவன் இரப்போர்க்குக்கொடுக்கப்பட்ட ஆனைத்தொ 
மதை, மேகமறைத்தலின்றி ஆகாயம் பலமீனையும்பூக்குமாயின் , அமையாது ," ஓரிடத் 
தும் கரிய இடம் இல்லையாகப் பெருக வெண்மையைச்செய்யுமாயின் , அம்மீன் 
றொகை அதனுக்குத் தப்பாது .-- 6 - ம .) 1 


V யானையிற்மிழையாதென இயையும் . 

கஉ கூ ) 
11( ஈம.) விளங்குமணிக் கொடும் ணாய் நின்னாட் 
(7X . 2 டிஎம்பிடி யொருசூல் பத்தி ஐம்மோ ? 

மனுநின் மலையும் பாடி வருநர்க் 
4 கின்முகங் கரவாது வந்து நீ யளித்த 
வண்ணல் யானை யெண்ணிற் கொங்க 

ங்கர்க் 
5 குடகட லோட்டிய ஞான்றைத் 

7 தலைப்பெயர்த் திட்ட வேலினும் பலவே . )! 
திணையும் துறையும் அவை . 
4 

மணிகளானியன் 

தி 

வளைந்தபூணாகிய 
ஆயே, நினது காட்டின்கண் 

இளையபிரேஒருகருப்பம் பத்துக்கன்றுபெறுமோதான் ? 
நின்னையும் நின்மலையையும் பாடி வரும் பரிசிலர்க்கு இனிய முகத்தை ஒளியாது 
வெளிப்படுத்திக் காதலித்து நீகொடுத்தி தலைமையையுடைத்தாகிய யானையையெண் 
ணின், கொங்கரை மேல்கடற்கண்ணே , ஒட்டப்பட்ட நாளில் அவர் புறக்கொடு 
த்தலால், தம்மிடத்தினின்றும் பெயர்த்துப்போகடப்பட்ட , வேலினும்பில .- எ - று . ) 

தலைப்பெயர்த்திட்ட வேலென்றகருத்து : படைக்கலமில்லாதாரை ஏதஞ்செய் 
வாரில்லையாதலின் , தம்முயிர்க்கு அரணாகப் பெயர்த்திடப்பட்டவேலென்பதாம் ; 
அன்றி, புறக்கொடுத்தோடுகின்றார் . முன்னோக்கிச் சாய்த்துப்பிடித்த , வேலென் 
பாருமுளர் . ) 

. இதனால் , கொடைச்சிறப்பும் வென்றிச்சிறப்பும் கூறியவாறு , ! ( கநாட 
Vv ( கஙக . ) மழைக்கண்ஞ் சேக்கு மாமலைக் கிழவன், 
( XX \ 2 வழைப்பூங்கண்ணி , வாய்வா எண் 2 

3 குன்றம் வாடின கொல்லோ 

4 களிறுக்க அடையவுக் கவின் பெறு காடே . ] 
5 

திணையும் துறையும் அவை 
அவனை அவர் பாடியது . 

இ - ள் .) முகிலினம் சென்றுறங்கும் . உயர்ந்தமலைக்குத்தலைவன் , சுரவுன்னைப் 
பூவால் தொடுக்கப்பட்ட கண்ணியினையும் , வாய்த்தவாளினையுமுடைய அண்டிரனது 


இ 


H 


ரன் 


. 


--- 33 

/ 32 , /38.&A:E 


61 


கி 0 புறநானூறு மூலமும் உரையும் , 
3 மலையைப்பாடினவோ ? களிறுகளை மிகவுமுடைய , இந்தக் கவினையுடையகாடு . 
- 

யானைக்குப் பிறப்பிட்டிரருத்திறகாட்டினும் அண்டிரனைப்பாடி னோர் , யானை 
மிகவுமுடையரென்று அவன் கொடைச்சிறப்புக் கூறியவாறு . / 

யக்கு அண்டிரனென்பதும் ஓர்பெயர் , 
( கங 2 . ) முன்னுள்ளி வோனைப் பின்னுள்ளி னேனே| 

பாழ்கென் னுள்ளம் போழ்கென்ன வே ! 
3 பாமூர்க் கிணற்றிற் பார்கவென் செவியே ! 
நர்ந்தை குறும்புன் மேய்ந்த , கவரி 
தவளைப் பைஞ்சுனை, பரு 

பெயல் 
6 தகரத் தண்ணிழற் பிணை 
கையொடு வதியும், 
7 வடதிசையதுவேன் 

வ வான்றோயிமயந் 
தென்றிகையா அய் குடியின் பயிற் 
9 பிறழ்வது பின்னோவம் மலர்தலை லிகே ! 
திணையும் துறைபரம் அவை . 
அவனை அவர் பாடியது . 

ள். யாவரினும் முன்னே நினைக்கப்படுமவனைப் பின்பே நினைத்தேன் 
யான் ; அவ்வாறுநினைந்தகுற்றத்தால் 

எனதுள்ளம் , அமிழ்ந்திப்போவதாக ; அவனை 
யன்றிப் பிறரைப் புகழ்ந்தநாவும் கருவியாற் பிளக்கப்படுவதாக அவன்புகழன்றிப் 
பிறர்புகழைக்கூறக்கேட்ட எனது செவியும் பாழ்பட்ட ஊரின்கட் கிணறுபோலத் 
தூர்வதாக , நரந்தையையும் நறியபுல்லையு மேய்ந்தகவரிமாக் குவளைப்பூவையுடைய 
பசிய சுனையினீரை நுகர்ந்து , அதன்பக்கத்தவிக்கியதே மரத்தினது குளிர்ந்தமிழலின் 
கண் தன சி ஆபினையுடனே தங்கும் வட திசைக்கண்ட நாதிய வானைப்பொருந்தும் 
இமயமலையும் தென்றிசைக்கண் ஆய்குடியும் இல்லையாயின், இந்தப் பரந்த இடத்தை 
யுடைய உலகம் கீழ்மேல தாகிக்கொம் .--(எ - று . ) 

V * முன்னுள்ளு வோனைப் பின்னுள்ளினேன் என உள்ளம் ஆழ்தற்குக்கார 
ணங்கூறினமையால் , பிறாைப்புகழ்ந்த நாவெனவும் , பிறர்புகழ்கேட்ட செவியென 
வும் ஏனையவற்றிற்கும் கரீரணம் வருவித்துரைக்கப்பட்டது ; அன்றி வடதிசை , 
தேவருலகோடு ஒத்தலான் , இமயத்தால் தாங்க வேண்டுவதில்லை ; தென்றிசைக்கண் 
ஆய்குடி தாங்கிற்றில்லையாயின் , இவ்வுலகுபிறழ், அதனால் இடியத்துக்கு முன் 
னுள்ளப்படுவோனைப் பின்னுள்ளினேனாதலால் , எனதுள்ளம் ஆழ்க ; எனது நாப் 
மோழ்க ; எனது செவி தூர்வதாகவென்றதாக்கி உரைப்பினுமமையும் , 1 ( கங 2 ) 
105( கஙங. ) மெல்லியல் விறலி.நீ நல்லிசை செவியிற் 

2 னல்லது காண்பறியலையே 
* இமயத்திற்கு ஒருதரமாக உலகத்தைத் தாங்கும் , ஆய் உளனாகவும் பிறரிகை 
யைக் கேட்ட செவி , தூர்க; கேட்டுப் பிறரை நினைத்தவுள்ளம் 

நினைத்தவுள்ளம் ஆழ்க ; நினைத்துப் 
பிறரைப்பாடியநாப் போழ்வதாகவென உள்ளமொழிந்தனவற்றிற்கும் காரணம் 
வருவித்துக்கொள்க என்று மீதிலைப்பட்டிப் பிரதியிலுள்ளது . 


காக 


காணடல 
V 


நீ 
Avail, 
X - 

2. 

யென்றுரைப்பாரு 
/ 34533 . 
/ 33 . 

புறநானூறு மூலமும் உரையும் . 

வண்டினை யாயின் மாண்டநின் 
விரைவளர் கூந்தல் , வரைவளியுளரக் 
ந ) கல்வ மஞ்ஞையிற் காண்வர வியலில் 

மாரியன்ன வண்மைத் 
7 தேர்வே ளாயைக் காணிய சென்மே. 

திணை - அது ; துறை - விறலியாற்றுப்படை 
7 

அவனை அவர் பாடியது . 
( 
கேட்பினல்லது , அவன்வடிவைக் காண்டலறியாய் கொண்டலை விரும்பினாயாயின் , 
மாட்சிமைப்பட்ட நினது மணம் வளரும் கூந்தலிலே வரையிடத்துக் காற்றும் 
தசைப்பப் பீலியையுடைய மயிக்போலக் காட்சியுண்டாகாடந்து மழைபோன்ற 
வண்மையையுடைய தேரினையுடைய வேள் ஆயைக்காணச்செல்வாயாக . எ - று . ) 

- விரைவளர் கூந்தல் வரைவளி யுனா என்றது , கொண்டைமேற்காம் 
றடிக்க என்பதோர் வழக்குப்பற்றிநின்றது . அதனாற் பயன் : பிறிதொன்றால் இடை 
யூறில்லையென்பதாம் . ஆய் மாரியன்னவண்மையனாதலின் , விறலியை அம்மாரி 
யைக்கண்ட மயில்போலக் களித்துச்செல்லென்றவாறாம் , யாழநின்னென்று பாட 
மோதுவாருமுளர் . 

Pure Virtue ( 134 ) . 
What s done in this world shall in other worlds 

men say who virtue make a thing of merchandise ; 
Ay s generous soul follows the course marked out 
by all the ancient great and good . 
[ i.e. - The mercenary spirit that expects just so much 
bliss in Svarga as virtuous deeds have purchased, was not 
in King Ay. His virtue was founded on time - sanctioned 
rules and precedents . In Karral , Ch . XIV ., this is Oxukkan . 

பிற்குதவு மென்று கருதிப் 
, . 

வாணிகன் ஆயல்லன் 
- நரும் போயவழ யென்று உலகத்தார்கருத அந்த நற்செய்கையிலே 
பட்டது , வனது கைவண்மை . - (எ - று . ) 

K 
அன்றி , ஆய் அஜவிலைவாணிகனல்லன் ; பிறரும் சான்றோர் சென்ற நெறி 
முளர் . இதற்குப் பட்டன்றேன்பது மறைப்பொருள்படாமையின் , பட்டதன்றென் 
பது பட்டன்றென விகாரமாகக்கொள்க. ] 

கஙச ) 
( கஙரு . கொடுவரி வழங்கும் கோடுயர் நெடுவரை 
x * Y2யவிட்ர்ச் சிறுநெறி யேறலின் வருந்தித் ) 
* 3 தடவால் கொண்ட தகைபெல் வொதுக்கின் . 

4 வளைக்கை விறலியேன் பின்னள 
இபொன்வார்ந் தன்ன புரியடங்கு நரம்பின் - 
6 வாசுவில் பதுவல் ,புலம் பெயர்க் இசைப்பப் 


வாக 


A 


சங.உ 


கா 


கறைய 


1 


புறநானூறு மூலமும் உரையும் . 

V. 
படுமலை 
y . 

நின்ற பயங்கெழு சீறியாக ... 
V8 ழொல்கவள்ளமொடொருடைத் தழீஇப், 
9. புகழ்சால் சிறப்பினினல்லிசையுள்ளி 1 , 

வந்தனெ னெந்தை யானே ! யென்று ]} 
+ // மீன் பேல் பரிசிலர்க்காணிற், கன்றொடு ! 
12 ஹையடி 

தயானை யிரியல் போக்கும் 
13 மலைகெழு காடன் 

மாவேளாஅய் ./ 
* 14 களிறு மன்மே மாவு மன்தே 
கடு ) யொளி அம்மைப் புரவிய தேருமன்றே 

பாணர் பாடுநர் பரிசில ராங்கவர் 
தம்தெனத் தொடுக்குவராயினேமதெனப் 
பேற்ற றேற்றாப் பயங்கெழு தாய்மொ ) 
உடன்ன வர்ககின் வழி நின்னைக் ! 
உக்) காண்டல் வேண்டிய வளவை வேண்டார். 

21 நிம்முரண்டு கடந்த வாற்றற் 
+ 22 பொதுமீக் கூற்றத்து காடுகிழவோயே.! 

திணை - அது ; துறை - பரிசிற்றுறை. 
அவனை அவர் பாடியது . 

இ - ள் .) புலியியங்கும்சிகரமுயர்ந்த நெடிழமலையின் கண் ஏறுதற்கரிய பிளப் 
பின்கட் சிறியவழியையேறுதலான் வருத்தமுற்று உடல்வளைவைப் பொருந்திய பயில 
அடியிட்டு நடக்கின்ற மெல்லிய நடையினையுடைய வளையையணிந்த கையையுடைய 
விறலி என்பின் னேவரப் பொன்னைக் கம்பியாகச்செய்தாற் போன்ற முறுக்கடங்கிய 
நரம்பினையுடைய வரிப்பொருண்மையோபெயிலும் பாட்டு நிலந்தோறும் மாஜிமாறி 
யொலிப்பப் படுமலைப்பாலை, நிலைபெற்ற , பயன் பொருந்திய சிறியீயாழைத் தளர்ந்த 
நெஞ்சத்துடனே ஒருமருங்கிலேயணைத்துக்கொண்டு புகழ்தற்கமைந்த தலைமையை 
யுடைய நினது நல்லபுகழை இனைந்துவந்தேன் , என்னுடைய இறைவ 
எந்நாளும் மன்றத்தின்கண்வந்த பரிசிலனாக்காணிற் கன்றுடனே கறைபொருந் 
திய அடியையுடைய யானையை அணியணியாகச் சாய்த்துக்கொடுக்கும் இலையை 
யுடையநாடனே, மாவேளாகிய ஆயே யாம் வேண்டியது . யானையுமன்று ; குதிரையு 
மன்று , இளங்கிய பொற்படையையுடைய குதிாையிர்பூட்டப்பட்ட தேருமன்று ; 
பாணரும் புலவரும் கூந்தர் முதலாயினாருமாகிய அவர்கள் தம்முடைய பொருளென 
வளைத்துக்கொள்வாராயின் அதனை எம்முடையதென்று அவர்பானின்றும் மீண்டு 
கைக்கொள்ளுதலைத் தெளியாத பயன் பொருந்திய உரிமையோடு கூடி மற்றும் அத் 
தன்மைத்தா , நின்னுடைய வாழ் நாட்கள் ; யான் வந்தது. நின்னைக்காண்ட 
டியமாத்திரையே. பகைவரது மிக்கமாறுபாட்டை வென்ற வலியையுடைய பாவ 
சூம் ஒப்பப்புகழும் நாட்டையுடையாம் . எ - ம .) 

நாகிேழவோய் ,, யான்வந்தது , களிறுமுதலாயின வேண்டி யன்று 
காண்டல்வேண்டிய அளவே ; நின் ஊழி அன்னவாகவெனக்கூட்டுக ; அல்லதூஉம் , 


யான ; 


வ 


நின்னைக் 


* 


13.6, 


2 


ch 


. 


ககரு 


புறநானூறு மூலமும் உரையும் .. 
யானை முதலாயினவன்றிப் பிறவற்றையும் பாணர்முதலாயினார் தமதெனத்தொடுக் 
குவராயனென இயைத்துரைப்பினுமமையும் .. 

கொடுவரி - பண்புத்தொகைப்புறத்துப்பிறந்த அன்மொழித்தொகை ; ஆகு 
பெயருமாம்.1 இனித் ததைமெல்லொதுக்கினெனவும் , வடி நவில்பனுவலெனவும் , 
ஒளிறநடைப்புரவியவெனவும் பாடமோதுவாருமுளர். வடி நவில் பனுவல் புலம் 
பெயர்ந் திசைப்பவென்பதற்கு வடித்தல்பயின்ற பாட்டை இசைதோறும் பெயர் 
ந்து வாசிக்கவென்றுரைப்பாருமுளர் . 

(ககூடு ) 
X கநசு .) யாழ்ப்பத்தர்ப் புறங்கடுப்ப , 
VI . 2 விழைவலந்த பஃறுன்னத் 

3 திடைப்புரை பற்றிப் பணிவிடாஅ 
A 

வீர்க்குழாத்தோ டிறை கூர்ந்த 
ரு ஏற்பதையென வொன்றென்கோ ? - 
4 ண்ணாமையினூன்வாடித் 
7 தெண்ணீரிற் கண்மல்கிக் 
கதிவுற்றவென் 

கதிவுற்றவென் பல்கிளையொடு 
9 பசியலைக்கும் பகையொன்றென்கோ 
க ) வன்னதன்மையு மறிந்தீயார் 
// 

நின்ன்னது தாவென நிலை தளர் 
V / 2 மரம்பிறங்கிய நளிச்சிலம்பிற் 
V / 3 குரங்கன்ன புன் குறுங்கூளியர் 
V / 4 பரந்தலைக்கும் பகையொன்றென்கோ 
கரு) ஆங் 

ஆங், கெனைப்பகையு மறியுனனாய் 
16 யெனக்கருதிப் பெயரேத் 
17 வாயாரநின் னிகைரும்பிச் 
18 சுடர்சுட்பு சுரத்தேறி 
79 யிவ்ண்வந் 

வ 
உ ) செமக்கிவோர் , பிறர்க்கிவோர் ) 
21 பிறர்க்கீவோர் தமக்கீப்வென் , 
22 வனை த்துரைத்தனன் யானாக 
23 நினக்ெ 

காத்தது 
24 நல்கினை விடுத்தி பரிசி , லல்கலும் 
உருதண்புனல , வாயிற் றுறையூர் 

ர் முன் 

றை 
28 
27 யுண்குவம் , பெரும 

நல்கிய வளனே 
திணை 

துறை - பரிசில்கடாநிலை . 
அவனைத் துறையூர் ஓடைகிழார் பாடியது . 
துறையூர் அரிசில்கிழாதென்றும் பிரதிபேதமுண்டு . 


ஆபெருதசையேம் 


நீநாடி 


மேத்தி 


நுணபல , மணலினு 


அது ; 


/ 


( 


27 


காச 


ள் 


தப்பொரு 


Sumo 


புறநானூறு மூலமும் உரையும் . 

2 " 
-யாழ்ப்பத்தரினது புறத்தையொப்ப இழைசூழ்ந்த பல தையலினது 
3 இடைக்கண் உளவாகிய புரைகளைப்பற்றி ஒன்றோடொன்று தொடர்ந்த பிணிப்பு 

டாதேகிடக்கின்ற ஈரினது திரளோடு தங்குதில் மிக்க பேனாகியயகையை ஒரு 
பதையென்பேனோஉண்ணீமையின் உடம்பு புலர்ந்து சீண் தெளித்துபோல் நிறை 
ந்து வியர்ப்புற்ற எனது பலசுற்றத்தோடு பசிநோய்வருத்தும் பகையை ஒருபகை 
யென்பேனோ ? அப்பெற்றிப்பட்ட எனதியல்பையும் அறியாராய் நின்கைப் 
ளைத் தாவென்றுசொல்லி எம்முடைய நிலைகள் தளரும்படி மாங்கள் செறிந்த குளிர் 
தமலையில் தாங்குபோலப் பறித்துக்கொள்ளும் இயல்பையுடைய் புல்லியூ குறிய 
ஆலை கள்ளர் போந்துவந்தலைக்கும்பகையை ஒருபகையென்பேனோ? எல்லாப் 
பகையும் அறிவான் ஆயேயெனக்கருதி எமதுவாக்கினால் மிகவும் நினது பெயரை 
வ வாழ்த்தியின்னுடையபுகழை கச்சி ஞாயிறு சுடப்பட்ட சுரத்தின்கண்ணேயேறி ஜவ் 

விடத்து வந்த பெரிய நக்சுதலையுடையேம் , இங்ஙனம் வறுமையுற்ற எங்களுக்கு 
ஒன்றை இடுவோரன்றோ பயன் கருதாது ,பிறர்க்கு இருமவர்களாவாரெனவும் எம் 
மையொழிந்த பிறர்க்கு இவொரன்றே பயன் கருதியிடுதலால் தங்களுக்கே இலவோ 
ரெனவும் அவ்வளவாக யான் சொன்னேகை, எனக்குப் பொருந்தியது நீ ஆராய்ந்து 
எமக்குப் பரிசில் தந்தனையாய் விடுவாயாக ; நாடோறும் , குளிர்ந்தநீரோடும் வாய்த் 
தலைகளையுடைய துறையூரின்கண் துறை முன்னர் 

துறை முன்னர் புண்ணிய பலமணலினும் பல 
நாள்வாழ்கவெனவாழ்த்தி உண்பேம் , பெரும் , நீதிந்தசெல்வத்தை. - ஏ - று . 

பெரும் , நீ நல்கியவளத்தை அல்கலும் ஏத்தி உண்பேம் ; நினக்கொத்தது நீ 
காடிப் பரிசில்நல்கினை விடுமதியெனக்கூட்டுக 

யென் என்பதற்கு ஆயென்று பிராசொல்லவேன்றும் , - 
பிறர்க்கீவோர் என்பதற்கு எமக்கீவோர் எம்வறுமைகண்டு வருத்தமுறுவோர்யாவர் 

க்கும் ஈவோரெனவும் , பிறர்க்கீழவார்தமக்கீப் என்பதற்குப் பிறர்க்குக்கொடுப் 
-- போர் ஆக்கொடுக்கப்படுகின் றேர் தமக்கேகொடுப்போராவரெனவுமுரைப்பாரும் 

கசிவுற்றவென்பதற்கு இரக்கமுற்றவெனினுமமையும் . பேற்பகையென 
வன் வழி எனவும் , ஆங்கெனைப்பகையுமென்புழி , ஆங்கும் அசைநிலை கண் 

) தெண் 
ணீரின்மல்கியெனவும் , வாயாரப்பெயரேத்தியெனவும் மாற்றப்பட்டன . ( கஞ்சு ) 
கஙஎ . ) இங்கு முரசினின் ஞ்சால் யானை ) 

2 முந்நீரேணி விறல்கெழு மூவரை 
3 யின்னு மோர்யான் வரவறி யேனே 
4. நீயே , முனியா னறிய மோனே துவன்றி 
V ந ) கயத்திட்ட வித்து வறத்தில் , சாவ 

கழைக்கரும்பி னொலிக்குந்து 
7 கொண்டல் கொண்ட்டர் ) கோடை காயினும் 

கண்ணன்ன மலர்பூக்குந்து 
9. கருங்கால் வேங்கை மலரினாளும் , 
க 0 ) பொன்னன்ன வீசுமந்து 
4 மணியன்ன நீர் கடற்படருஞ் 
12 செவ்வரைப் படப்பை நாஞ்சிற் பொருள் 


V 


எமக்கீவோர் 


M 


7 கிளிமரீஇய வியன்புனத்து 


137 : 


டட 


/ 


மவன ; 


புறநானூறு மூலமும் உரையும் . கஙரு 
Ky 

13 சிறுவெள் வருவிப் பெருங்கா 
14 நீவாழியநின் றந்தை 
சுடு) தாய்வழியாநிதி பயர் திசினோத !! 

திணை - அது ; துறை - இயன்மொழி ; பரிசிற்றுறையுமாம் . 
| 

நாஞ்சில் வள்ளுவனை ஒரு சிறைப் பெயரியனார் பாடியது . . 

இ - ள் .) ஒலிக்கு முரசினையும் இனமமைந்தயானையையுமுடைய கடலாகிய 
எல்லையையுடைய நிலத்தின்கண் வென்றி பொருந்திய மூவேந்தரை இன்னமும் 
யானொருவனே பாடும்வரவையறியேன் ; நீதான் முன்னே தொடங்கி யானறியு 

நீர்நிறைந்த பள்ளத்தின் கண் விதைத்தவித்து நீரின்மையாற் சாவாது 
கரும்பு போலத்தழைக்கும் , மழையால் முகந்து சொரியப்பட்ட நீர் கோடைகாயினும் 
சமகளிர்க் 
மகளிர்கண் போன்ற குவளை முதலிய மலர் பூக்கும் கரியதாளையுடைய வேங்கை மல 
ரின் நாடோறும் பொன் போலும் பூவைச்சுமந்து மணிபோலும் நீர் கடற்கட்செல்லும் 
12 செவ்விய மலைப்பக்கத்தையுடைய நாஞ்சிலென்னுமலையையுடைய பொருக ,சிறிய 

வெளிய அருவியையுடைய பெரிய மலையையுடைய நாட்டையுடையாய் , நீவாழ்வா , 
15 யாக , நின்னைப் பெற்றோராகிய நின் ஐந்தையும் தாயும்வாழ்க் ( எ - று . ) 

நீர்மலர்பூக்குமென இடத்துநிகழ் பொருளின் றொழில் இடத்து மேல் ஏறிநின் 

கோடைக்காயினுமென்பது பாடமாயின் , கோடை கட்காயினுமென்றானும் 
கோடைக்கணாயினுமென்றானு முரைக்க , முன்னின்ற பெயரெச்சமூன்றும் , நாஞ்சி 
லென்னும் நிலப்பெயர்கொண்டன. என்புழமைதோன்றப் புகழ்ந்து கூறுவான் 
மூவரையும் இன்னும் வரவறியேனென் றதாகக்கொள்க. 

( கஙவு 
கஙவு .) ஆனினங் கலித்த வதாபல கடந்து 
* yii 2 மானினங் கலித்தாழலை பின் 

வித்தாமலை பின் னெழிய , 
3 மீனினங் கலத்த துறைபல ) நீந்தி 
4 புள்ளி வந்த வள்ளுயிர்க் சீறியாழ் 

சிதாஅருடுக்கை முதா அரிப் பாண 
S நீயே பேரெண்ண 

நீயே பேரெண்ணலையே நின்னிறை 
மாறி வாவேனர் மொழியலன் மாதோ ! 
வொலியிருக் கதுப்பி னாயிழை கணவன் 
க 0 ) மானணி பெருங்குா லனைய னாதலின் 
// வின்னை வருதலறிந்தனர் யாரே ? 
திணை - அது ; துறை - பாணாற்றுப்படை 
2 அவனை மருதனிளநாகனார் பாடியது . 

இ - பெற்றத்தினது , இனமிக்க வழிபலவும் வந்து மான்றின்மிக்க மலை ! 
பின் கழிய மீனினந் தழைத்த துறைபலவற்றையும்து நினைந்து வந்த வள்ளிய ஓசை 
யையுடைத்தாகிய, சிறியயாழையும் சிதாராகிய உடையையுமுடைய மூத்தபாண 
னே , நீதான் , அவன்பாற் சிலகருதிப் போகின்றமையின் பெரிய எண்ணத்தை 
யுடையை ; நின்னுடைய தலைவன் இப்பொழுது போய்ப் பின் ஒருநாட் பரிற்கு 


V 


னனும் பெயரையுடைய 


/ 3 } 
\\ 


கங்சு 


02 


8 


ஒ 


பாக 


ண 


- 


o 


- நின்னைவருதலறிந்தனர்யார் என்பதற்குக்கருத்து : நின்னை அறிவாரும் அறி 
4 எரு 

புறநானூறு மூலமும் உரையும் . 
வாவென்று சொல்லான் தழைத்த கரியகூந்தலையுடைய ஆயிழைக்குத் தலைவன், களி ! 
மருவிய அகன்ற , புனத்தின்கண் , மாப்பொதும்பின்கண்வைத்த பெரிய கதினா 
யொப்பனாதலின் , நீ அவன் பாற் பரிசில் பெற்றுவருதிற்கண் 

நின்னைப் பழையபான 
னன்று அறிவார்யார் . ( எ - று .) 
யாததன்மையையாவையென்பதாம் .) அறிவார்யாரென்பது , அறிந்தனர் யாரெனக் 
காலமயக்கமாயிற்று . நினக்கு அவன் பரிசில் தப்பாமல் தருமென்பான் , நின்னிறை 
யென்றான் மானணிபெருங்குரலனையன் , என்றது , கிளியீடுவாய்த்தாற்போல்வ 
னென்னும் வழக்கைப்பற்றிநின்றது .) 

( கஙஅ ) - 
( கஙக . ) சுவலழுந்தப் பலகாய 

2 சில்லோதிப் பல்விள ஞரும்மே ~ ! 
மன் , தடிவருந்த கெடிதேறிய 

4. கொடிமருங்குல் விறலியரும்மே ! - ! 
ரு ) வாழ்தல் வேண்டிப் ப 

பொய் கூறேன் மெய்கூறுவல் 
7. லோடாப்பட்கை யுர்வோர் மருக ! 
வேயர்சி மையவுழா( காஞ்சிற் பொருக ! 

மாயாவுள்ளமொடு பரிசியன்னிக் 1 
க கனிபதம் பார்க்கும் காலை யன்றே ; 
பதிலானான் வேந்தே வேந்தற்குச் 
12 சர்த லஞ்சாய் , ேேய யாவிடை 
13 அருகில்மிளிர்ந்திசி னாஅங் கொருகாள 

கரு ) வருந்தலு முண்டென் பைதலங் கடும்பே .. 
113 

தீணை - அது ; துறை - பரிசில்கடாநிலை . 
அவனை அவர் பாடியது . 

இ - ள் . தோள் வடுப்படப் பல முட்டுக்களையுங்காவிய சிலவாய்மயிாையுடைய 
பல இரையோரும் அடி வருந்த நெடும்பொழுது ஏறிய கொடி போலும் இடையினை 
யுடைய விறலியரும் என இவர் வாழ் தலைவிரும்பிப் பொய்சொல்லேன் ; மெய் 
சொல்லுவேன் ; 7 புறக்கொடாத மேற்கோரையுடைய வலியோர்மரபிலுள்ளானே, 
மலைக்குவேந்தே மறவாதநினைவுடனே பரிசிற்குவந்து பொருந்திப் பின் நின்று நின் 
10 மனம் நெகிழும் செவ்விபார்க்கும் காலமல்ல , யான் வறுமையுற்று நிற்கின்ற நிலைமை; 
// நினக்கு வேண்டிற்றுத்தருதலை அமையான் , நின்னுடைய அரசன் ; அவ்வாசன் 
பொருட்டுச் சாதலுக்கு அஞ்சய், நீ ;13 அவ்விடத்துப், பெரிய , நிலம்மாழ்ந்தாற் 
போல ஒருநாள் பொறுத்தற்கரிய பூசல் வருவதாயின் , வருந்து தலுமுளதாம் , எனது 
பசித்துன்பத்தையுடைய சுற்றம் . ( எ - று 
A அதனாற் போர் வருவதன்முன்னே பரிசில் தந்து விடுவாயாகவென்பது கருத்து . () 


1 . 


ன் 


140.14 / 


+ 


4 


டயிருந்தனர் 
V 


திணை 


A 


ஒருவற்கு ஒன்றனைக் கொடுக்குமிடத்து அ 

கே 

கங்ன 
புறநானூறு மூலமும் உரையும் . 
• ( 
( கச 0.) தடவுநிலைப் பலவினாஞ்சிப் பொருநன் 
KL 

மடவன் மன்ற செங்கர்ப் புலவீர்! 
3. வளைக்கை விறலியர் படப்பைக் கொய்த 
4 வடகின் கண்ணுறை 

யாக யாஞ்சில் ! 
ரு ) வரிசி வேண்டினே மாகத் தர் 
வரிசை யறிதலிற் றன்னுந் தூக்கி 
ஒருங்கட்று வளை இய குன்றத் தன்னதோர் 
பெருங்களிறு நல்கியோனே யன்னதோர் 
9 தேற்று வீகையு முனதுகொல் 
க 0) போற்றாரம் பெரியோர் தங்கடனே 

அது ; துறை - பரிசில் விடை . 
4 அவனை + அவர் பாடியது . 

இ - ள் .) பெரிய நிலைமையையுடைய பலாமரத்தையுடைத்தாய நாஞ்சின் 
மலைக்கு வேந்தன், அறிவுமெல்லியன் , நிச்சயமாக ; செவ்விய நாவையுடையபுலவீர், 
3 வளையணிந்த கையையுடைய விறலியர் மனைப்பக்கத்தின்கட்பறித்திரி இலைக்கு மேல் 
தூவுவதாக யாங்கள் சில அரிசி வேண்டினேமாக ,தொன் பரிசிலர்க்கு தவும் வரிசை 
யறிதலால் எம்வறுமையைப்பார்த்தலேயன்றித் தனது மேம்பாட்டையும் சீர்தூக்கிப் 
7. பெரிய காஞ்சூழ்ந்த மலைபோல்வதொரு பெரிய யானையையளித்தான் ; ஆதலான் , 
டையும் உளதோதான் பெரியோர் தாங்கள் செய்யக்கடவ முறைமையைத் தெரி 
ந்து பாதுகாத்துச் செய்யார்கொல் .- ( எ - று .) 
V பிறவென்பது , அசைநிலை. கொல்லென்பது , பின்புங் கூட்டியுனாக்கப்பட் 

(கச 
((கசக .)/ பாணன் சூடிய பசும்பொற்றாமரை 
தி மாணிழை விறலி மாலையொடு 

விளங்கக் 
கடும்பரி கெடுந்தேர்பூட்டுவிட்டசை இ 

1 
ரு )யாரோவென வினவ , லானாக் 
6 காரை , வனக்கம் கடும் பிசியாவல ! 
8 நின்னினும் புல்லியே மன்னே யினியே ) 
9 பின்னே மாயினே, மன்னே யென்று 
* இப்பாட்டினை , மக்கட்பாடாண்டிணைக்குரிய கொடுப்போரேத்தல் என் 
னுந்துறைக்கு உதாரணமாகக் காட்டினர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு , புறத் 
திணையியல் நடு - ம் சூத்திரவுரை ). 

ஒளவையாரென்றும் பிரதிபேதமுண்டு. 


Te 


G 


கடா 


KAI 


இ 


| 


மை 


மைக்கோ 
- 14 / 

142AI.04 . 
கங்அ புறநானூறு மூலமும் உரையும் . 

சு ) * முடாஅபோரா, வாகுத்லறிந்தும் 
/ படாஅ மஞ்ஞைக்கத்த வெங் 
உ 

அ யானைக்காலிமான் , பேகன் 

V 
* / 3 கொத்துணையாயின் 

மீத்த 

த்தன்னறென 
" ( 14 மறுமைநோக் கின்றோவன்றே ! / 

கரு) பிறர், வறுமைநோக்கின்றவன் கைவண்மையே . 
தீணை - அது ; துறை - பாணாற்றுப்படை ; புலவராற்றுப்படையுமாம் .. 
4. வையாவிக்கோப் பெரும் பேகனப் பாணர் பாடியது . 
ள் . 

பாணன்சூடிய ஓட்டற்ற பொன்னாற்செய்யப்பட்ட தாமரைப்பூ 
2 மாட்சிமைப்பட்ட அணியினையுடைய விறலிபணிந்த பொன்னரிமாலையுடனேவிள 
ங்கக் கடியகுதிரையைப்பூட்ட நெடியதேனாப் பணிப்பைவிட்டு இளைப்பாறு 
4 ஊரின்கண் இருந்திரலச் சுரத்திடையிருந்தீர் நீர்யாவிர் பாணரோ என எம் 
னே , வென்றி வேலையுடைய தலைவனைக் காண்பதன் முன் யாம் நின்னினும்வறியேம் ; 
இப்பொழுது அவ்வறுமைநீங்கி , இத்தன்மையேமாயினேம் ; எந்நாளும் 10 உடா 

போராவாதலை அறிந்துவைத்தும் படாத்தினை மயிலுக்குக்கொடுத்த எம்மிறைவன் , 
12 மதமிக்கயானையினையும், மனஞ்செருக்கிய, குதிாையினையுமுடைய பேகன் , எேவ்வள 

வாயினும் கொடுத்தல் அழகிதென்று மறுபிறப்பை நோக்கிற்றோவெனின் , அன்று ; 
15 பிறரது மிடியைக்கருதிற்று , அவனது கைவண்மை .--- 

எங்கோ , பேகன் , அவன்கைவண்மை மறுமை நோக்கிற்றன்று ; பிறர் வறுமை 
நோக்கிற்றெனக்கூட்டுக . ) 

‘ நின்னினும்புல்லியேமன் என்பது , பண்டுகாடுமன் என்பது போலநின்றது . 
V ஒழிந்தம 
மன் - 

H- 
07(க.உ. / ஆபகுளத் துதித்து மகல்வியப் பொழிந்து ) 
மறுமிடத் ததவா துவர்கில் மூட்டியும், 

4 
3 வரையா மரபின் மாசி போலக் - 
கட் அ யானைக் கழற்காற் பேகன், 
காடைமடம் படுத்த வல்லது 

படைமடம் படான் பிறர் படைமயக் குறினே . 
திணை - அது ; துறை இயன் மொழி . 
அவனை அவர் பாடியது . 
இ - ள், மற்றியகுளத்தின் கண்ணேபொதும் ,அகன்ற களைநிலத்தின் கண்ணே 
சாரிந்தும் இவ்வாறு , குளத்தும் , விளைநிலத்தும்பெய்யாது . களர்நிலத்தை நிறைத் 

* வானம் வாய்த்த வளமலைக் கவா அற் , கான மஞ்ஞைக்குக் கலிங்க நல்கிய , 
வருந்திற லணங்கி னாவியர் பெருமகன் , பெருங்க னடன் போனும் ” என்பது 
சிறுபாணாற்றுப்படை ( அடி அச - அஎ ) . 

+ உதுநிலத்து தவாதென்றும் பாடம் , 
J 


. 


i 


1 


Sund 
. 


அசைநிலை . 


- 


M 


4 


கேட்டுப் 
to 

Carme ! 


2 


++ 


- 


. 


143 . 


Pagan.3 


காக 


- 


4 . 


எ 


2 


m 


V 


3 


ய 


ப 


11 


மிகப்பெய்தலான் அப்பெயல் 

அழுதாள் , 
142 

புறநானூறு மூலமும் உரையும் . 
தும், எவ்விடத்தும் வரையாதமரபினையுடைய மழைபோல மதமிக்க யானையினை 
யுடைய கழல்புனைந்த காலையுடைய பேகன் கொடையிடத்துத் தான் அறியாமைப் 
படுதலல்லது பிறர்படைவந்து கலந்து பொரின் , அப்படையிடத்துத் தான் அறியா 
மைப்பிடான் . - ஐ .) 

படைமடமென்றது , வீரரல்லா தார் மேலும் , முதுகிட்டார்மேலும், புண்பட் 
டார்மேலும் மூத்தார் இளையார் மேலும் செல்லுதல் . 

( கசஉ ) 

f 
( கசங.) மலைவான் கொள்கென வுயர்பலிது உய் 

உமாரியான்று மழைமேக் குயர்கெனக் 

கடவுட் பேணிய குறவர் மாக்கள் - 
4 பெயல்கண் மாறிய வுவகையர் சாரற் 
நி ) புனத்தினை யாயின் தாட சினப்போர்க்க 

கைவள் ளீகைக் கடுமான் பேக 
யார்கொ லளியுடானே நெருநற் . 
சுரனுழந வருந்திய வொக்கல் பசித்தென 
9 . குணில்பாய் , 

முரசி னிரங்கு மருவி ) 
க 0 ) நளியிருஞ் 

சிலம்பி 

பிற் சீறூ ராங்கண் 
17 வாயிற் மேன்றி வாழ்த்திநின்று 
12. நின்னுகின் மலையும் பாட வின்னா 
13 சித்த்து கண்ணீர் திறத்தல் செல்லாண்டு 
14 மூலையக நனைப்ப விம்மிக் 
குழலினை வதுபோ லழுதனள் பெரி 

பெரிதோ 
திணை - பெருந்திணை , துறை - குறுங்கலி , தாபதநிலையுமாம் . ( 
3 . 

அவனால் துறக்கப்பட்ட கண்ணக்காரணமாக அவனைக் கபிலர் பாடியது . 
(இ - ள். மலையை மழைவந்து சூழ்சவென்று மிக்கபலியைத்தூவி 

அம்மழை 
தெய்வத்தைப் போற்றிய குறமாக்கள் மலை 

மழை இடத்துழாறிய உவகையராய் ம 
சாரற்கப் புனத்தினையை உண்ணுநாட , சினத்தினாற் செய்யும் போரையும் கைவன் 
மையாற்கொடுக்கும் கொடையினையுமுடைய விலாந்த குதினாயையுடைய போக 

, 
அவ்வருளத்தக்காள் , யாரேர்தான் ? நெருநற்றுச்சுரத்தின்கண்ணே நடந்து வருந்திய 
எனது சுற்றம் பசித்ததாக , கடிப்பு அறையப்பட்ட முரசு போல ஒலிக்கப்பட்ட 
அருவியையுடைய பெரிய உயர்ந்தமலைக்கட் சிறிய ஊராகிய அவ்விடத்து வாயிற் 
கண்ணே வந்து தோன்றி வாழ்த்திநின்று என்னையும் நின்மலையையும்பாட , அப்பொ 
இன்னாதாகச் செரியப்பட்ட கண்ணீரை ஒழித்தல்பாட்டாளாய் அக்கண்ணீர் 

15 
மிகவும் .-- எ - று .) 

மழைவேண்டுக்காலத்துப் பெய்வித்தற்கும், வேண்டாக்காலத்து, ஒழித்தற்கும் , 
பலிதூ உய்ப் பேணிய , குறவராகியமாக்களென்க் . 


- 


கரு 


1 


5 


ம 


1 


மு 


ை 


(15 


143 144 7agam 


12 


Sum 


1 


) 


புற நானூறு மூலமும் உரையும் . 
மாக்கள் புனத்தினை 
அயிலுநாட , பேக , என்னொக்கல் பசித்தென வாயிற்றோ 
ன்றி வரீழ்த்திநின்று நின்னும் பின்மலையும்பாடக் குழல், இனைவதுபோல் அழுதாள் ; 
அவ்வளிக்கத்தக்காள் யார்கொல் ? அவள்பால் அருள்பண்ணத்தகுமென வினை 
முடிக்க .... 

து , நின்மலையிற் குறவர்மாக்கள் கடவுட்பேணி மழைவேண்டிய பொழுது 
பெற்றுத் தாம் வேண்டுமுணவு நுகருமாறுபோல் இவளும் நின்னருள் பெற்று இன்ப 
நுகர்வாளாகவேண்டுமென்பதோர் நயக்கோன் றகின்றது . மழைமிகப்பெய்தலா 
னென்பது , ஆற்றலாற் கூறப்பட்டது . 
பேகனாற்றுறக்கப்பட்ட கண்ணகியை அவனோடுகூட்டலுறுவார் , அருள்பண் 
ண்டுமென்று இரந்துகொண்டு கூறினமையின் , குறுங்கலியாயிற்று . 
குறவர்மாக்கள் - இருபெயரொட்டுப் பண்புத்தொகை 

( கசங ) 
கசச.அருளாயாதலோ கோடிதே யிருள்வரச் ) 
le 

2. சிறியாழ் செவ்வழி பண்ணி யாழகின் 
காரெதிர் கானம் பாடினே மாக ! 
4 நீன்று நெய்தலில் போலிந்தவுண்கண் 
ரு ) கலுழ்ந்துவா, ரரிப்பனி, பூணக , நனைப்ப 
6 இ வினைதரலானாளாக விளையோய் ) 
7 

கிளையை மீன்னெங்கேள் வெய் யோற்கெள் 
சீயாந்தற் றெழுதனம் , வினவக் காந்தண் 
9 முகைபுரை விரலிற் கண்ணீர் துறை 
பாமவன் , கிளைஞ்ரே மல்லேம் கேளினி 

| 
/ யெம்போ லொருத்தி நலனயந் தென்றும் , 
12 வருஉமென்ப வயங்குபுகழ்ப் பேகான் 

வெல்லென வொலிக்குந் தேரோடு 
2 முல்லை வேலிநல்லூ ரானே 

. 

| 
திணையும் துறையும் , அவை . 
அவனை அவள்காரணமாகப் பரணர் பாடியது . 

-- அரு 

அருள்பண்ணாயாதல் கொடிது ; மாலைக்காலம் வந்தவளவிலே சிறிய 
ரங்கற்பண்ணாகிய செவ்வழியென்னும் பண்ணிலே வாசிக்கும் பரிசு பண்ணி 
நினது மழையையேற்றுக்கொண்ட காட்டைப்பாடினேமாக , 

னமாக , நீல நிறுநெய்தல்போ 
ன்று பொலிந்த மையுண்ட கண்கள் கலங்கி வீழ்ந்த இடைவிட்ட 

விடை துளிகள் பூணை 
யுடைய மார்பைானைப்ப வருந்துதல் அமையாளாக , இளையோய் , 7.கிளைமையை 
யுடையையோ எம்முடையகேண்மையை விரும்புவோனுக்கு எனயாங்கள் தன்னை 
வணங்கிக்கேட்டேமாக அவள் காந்தள் மொட்டுப்போலும் விரலாலே தன் கண்ணீ 
லாத்துடைத்து நாங்கள் அவனுடைய கிளைஞரேமல்லேம் ; கேட்பாயாக , நீ இப் 
பொழுது ;/{ எம்மை ஒப்பாளொருத்தியுடைய அழகைக்காதலித்து எந்நாளும்வரு 

* வன்பரணரென்றும் பிரதிபேதமுண்டு. 


காயாமவன் 


4.20 / -ள் 


மாை 


களங்கனியனன கரும் 


கசக 


1 


Lumv 


. 


துறைவி யரும்பட 
5mm பேக, தேரேறி இன்னாதுறைவி அரும்படர் களை ; வாழைப்பண்ணி யாம் இர 

உ ODA 

( 5 . 
புறநானூறு மூலமும் உரையும் . 
மென்று பலரும் சொல்லுவரென்றுகூறினாள் ; விளங்கிய புகழையுடைய பேகன் , 
13 ஒல்லென முழங்கும் தேருடனே முல்லைவேலியையுடைய கல்லூரின்கண் .--( எ - று . ) 

V கிளையையோவென ஓகாரமும் , என்றாளென ஒருசொல்லும் வருவித்துரைக் 
கப்பட்டன. 

நின்கானம் பாடினேமாக , இனைதலானாளாக , யாம் தற்றொழுதனம் வினவ , 
( தன்கண்ணீர் துடைத்துப் பேகன் ஒருத்திநலனயந்து நல்லூரின்கண் என்றும் வரூஉ 
மென்பவென்றாள் ; அவளை அருளாயாதல் கொடிதெனக்கூட்டிவினை முடிவுசெய்க 

V எம்போலொருத்தியென்றது . உவமைகருதாது வன்மையுனா தோன்றலின் 
றது . இனி , யாம் தற்றொழுதனம் வினவினேமாக , அவளகயத்தார் தம்விரலால் 
அவள் கண்ணீரைத்துடைத்து யாம் அவன்கிளைஞரேமல்லேம் இது புகுந்தவாறு 
யாம் கூறக்கேளென முன்பு கூறிப் பின் பேகன் எம் போலொருத்தி நலன் நயந்து 
நல்லூரின்கட்சென்று வருமென்று சொன்னார்கள் ; இவ்வாறு இளையோளும் ஆயத் 
தாரும் உறும் துன்புறவு தீர்த்து அருளரயாதல் கொடிதெனவுரைப்பினுமமையும் . 

எம் போலொருத்தியென்றது , எம்மைப்போலும் , பொதுமகளொருத்தியென 
அவளை இழித்துக்கூறியவாறு . 

( கச்ச ) 
( கசரு .)/ மட 
மடத்ததை மாமயில் பனிக்குமென் றருளிப் 

- 

CXLY 
2 படாஅ மீத்த கெட்ர் ஆகல்விசைக் 

3 கடா அயானைக்கலிமான் பேக ! 
5- 4 பிசித்தும் வாரேய பாரமுமில்மேல் 
4 நேயம் புரிந் துறையுநர் நடுங்கப் பண்ணி , 

21 
யஞ்செய் தமோ வருள் வெய் யோயென, 
பரவிஃதியா மிர்ந்த பரிசிலஃ திருளில் 
9 

னினமணி நெடுந்தேரேறி 
க ) 
திணையும் துறையும் அவை 

in 
அவனை அவள் காரணமாக அவர் பாடியது . 
(இ - ள் . மெல்லிய தகைமையையுடைய கரிய மியில் குளிரால் நடுங்குமென்று , 
அருள் செய்து படாம் கொடுத்த அழியாத நல்லபுகழினை யுடைய மதம்பட்டயானை 
யையும் மனஞ்செருக்தியகுதிாையையுமுடைய பேக , யாம் பசித்தும் வருவேமல் 
லேம் ; எம்மாற் பரிக்கப்படுஞ்சுற்றமுடையேமல்லேம் களாப்பழம் போன்ற 
கரிய கோட்டையுடைய சிறிய யாழை இசையின்பத்தைவிரும்பியுறைவார் அவ் 
விசையின் மத்தால் தலையசைத்துக் கொண்டாடும்படி வாசித்து , அறத்தைச் செய்வா 
யாக அருளை விரும்புவோயென இது , நின்பால் யாம் இரந்தபரிசில் ; இற்றையிரவின் 
கண்இனமாகிய மணியையுடைய உயர்ந்ததேலாயேறிப்போய்க் காண்டற்கு இன்ப 
னாதாக உறைகின்றவள் பொறுத்தற்கரிய நினைவாலுண்டாகியநோமைத் தீர்ப்பா 
யாக .--( எ - று . ) 

; 
ந்தபரிசில் இதுவெனக்கூட்டுக. 

. 


த 


காட 


ய 


ன 


! 


146 % . + 


கது உ 


145, 


புறநானூறு மூலமும் உரையும் . 


- 


" 


க 


துவென்றது , அப்படிப் படர்களை தலை . மடத்தகை மாமயில் பனிக்குமென் 
றருளிப் படாஅ மீத்தபேக என்றகருத்து : * இவ்வாறு ஒருகாரணமுமின்றியும் 
அருள்பண்ணுகின்ற நீ நின்னால் வருந்துகின்ற இவட்கு அருளாதொழிதல் தகாதென் 
பதாம் . இனி , அருள்வெய்யோய் , யாமிரந்தபரிசில், அறஞ்செய்யவேண்டுமென்று 
கூறுமிது , அவ்வறந்தான் யாதென்று கேட்பின் , நின்பால் அருள்பெறாமையின் 
னாதுறைவி அரும்படரை நீசென்றுகளைதல் ; அதனைச் செய்வாயாகவெனக் கூட்டி 
யுரைப்பினுமமையும் . 

. 
மடத்தகை மாமயில் பனிக்குமென் றஞ்சியென்பதூஉம் பாடம் . (காரு ) 
( கசசு : )/ அன்ன வாகநின் ஒருங்கல வெறுக்கை 

2. பவைபெறல் வேண்டோம்போர்ப் பேக ! 
3 சீறியாழ் செவ்வழிபண்ணிநின் , வன் புல 
4. நன்னாடு 

பாட வென்னை நயந்து 
ரு ) பரிசினல்குவை யாயிற் குரிசினி 
நலகா மையினை வரசி சாஅ 

இருந்தய இழக்குநின் றிருத்திரையரிவை 
18 கலிமயிற்ககலாவங்கால் குவித் 
தன்ன 
வொலிமென் 

கூந்தற் கமழ் புகை, கொளீஇத் - 
தண்கமழ் கோதைப்புனைய 
// வீண்பரி நெடுங்கே 

ரி நெடுந்தேர் பூண்ககின் மாவே.. 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவள் காரணமாக அரிசில்கிழார் பாடியது . 

ள் .) அத்தன்மையவாக ; நின்னால் தரப்பட்ட பெறுதற்கரிய ஆபரணமும் 
செல்வமுமாகிய 2 அவைபெறுதலைவிரும்பேம் ; கொல்லும்போனாயுடைய பேச , 
3 சிறியயாழைச் , செவ்வழியாகப்பண்ணி வாசித்துவினது வலியநிலமாகிய நல்ல மலை 
நாட்டைப்பாட , என்னைக்காதலித்துப்பரிசில் தருகுவையாயின் , தலைவனே, வேரு 
ளாமையாற் கண்டாரிர்ங்க மெலிந்து அரிய துயரத்தான் வருந்தும் உன்னுடைய 
திருந்திய அணியையுடைய அரிவையது தேழைத்த மயிலினது பீலியைக் காலொன் 
| றக் குவித்தாற்போன் ஐ 9 தழைத்த மெல்லிய கூந்தற்கண்ணே மணங்கமழும்புகை 
யைக் கொள்ளுவித்துக் குளிர்ந்த மணங்கமழும் மாலையைச்சூட வளவிய செலவை 
யுடைய உயர்ந்ததேனா நின் குதிரைகள் பூண்பனவாக - ஏாறு 

ஏாறு .) 
அன்னவாகவென்றது , இரவலர்க்கு அருங்கலவெறுக்கைகளை எளிதிற்கொடுப் 
பையன்றே ? அவ்வெறுக்கை எமக்கும் எளிதாக வென்றவாறாம் . 

( கச சு ) 
( கசஎ .) * கன் முழை யருவிப் பன்மலை நீந்திச் 

சவ்வழி பண்ணி வந்ததைக் 
CXLVI காக்வா னின்ைைறதமிய 

2 தமியூன் கேளா 
4 நெருக ,லொருசிறைப் புலம்புகொண் , குறையும் 
* கன் முகையருவியென்றும் பாடம் . 


R 


இ 


M 


1 


சீறியாழ் 


14 


, 


/ 


2qw . { } 


AM 


கசங் 


7 . 


8 


வாக 


வ 


மென் 


அசை , 


புறநானூறு மூலமும் உரையும் . 

மதர் மழைக்க ணம்மாவரிவை ; 
- நெய்யொடு துறக் 

து முந்தாழையிருங் கந்தன் ! 
டிண்ணுறு மணியின் மாசற மண்ணி 
புதுமலர் கஞல வின்று பெயரின் 

னதுமனெம் பரிசி லாவியர் கோவே . 
திணையும் துறையும் அவை . 
அவள் காரணமாக அவனைப் பெருங்குன்றூர் கிழார் பாடியது. 

இ - ள் , அகன் முழைக்கணின்றும் விழும் அருவியையுடைய பலழகைகளை அரி 
திற்கழித்துச் சிறியயாழைச் 1 செவ்வழியென்னும்பண்ணை வாசிக்கும்படியாகப் 
பண்ணி வாசித்துவந்ததற்குக் கார்காலத்துமழையினது , இனிய துளி,, 

வீழ்கின் 
4 ஓலை 
ஓசையைத் தமியளாகக்கேட்டு கெருநற்று ஒருபக்கத்துத் தனிமைகொண்டிருந்த 
5 அரிபரந்த மதர்த்த குளிர்ச்சியையுடைய , கண்ணினையும் அழகியமாமை நிறத்தினையு 

முடைய அந்த அரிவையது நெய்யாற்றுறக்கப்பட்ட மைபோலும் கரியமயிரை 
ஒப்பமிடப்பட்ட நீலமணியினும் மாசறக்கழுவிச் செவ்விமலர் நெருங்கும் பரிசு 
இன்று வருவையாயின், அதுவாகும் , எம்முடையபரிசில் ; ஆவியருடையவேந்தே 
( எ - று . ) 

உறை - துளி , என்பது ,ஆகுபெயரால் துளியினோசையை.. 
um . சீறியாழ் செவ்வாயண்ணிவந்ததற்கு அரிவை கூந்தல் புதுமலர்கஞலும்படி அவ 
( ள்பால் என்னொடும் வரின் , எம் பரிசில் அதுவெனக்கூட்டுக . 

நெய்பூசுதலோடு பேணுதலைத் துறந்தவெனினுமமையும் . செவ்வழி பண்ணிவந் 
தது , புதுமலர்கஞலவென்று இயைத்துரைப்பாருமுளர் . 

+ 

( கசஎ ) 
( கச ) கறங்குமிசையருவிய பிறங்கும் கள்ளியின் 
EXLVj னசைவி னான்ற , ணதைவள் னேத்தி 

நாடொறு நன்கலங் களிற்றொடு கொணர்ந்து ) 

கட்டுவிள்ங்கு,வியனகர்ட்டி பரிசின் முன்,மளிப்பப் 
குபீடின் மன்னர்ப் புகழ்ச்சி வேண்டிச் 1 
செய்யா கூறிக் கிளத்தல் 

லெய்யா தாகின்றெஞ் சிறுசெங் நாவே . 
திணை - பாடாண்டிணை ; துறை - பரிசிற்றுறை 
* கண்டீரக்கோட்ட பெருதள்ளியை வன்பாணப் பாடியது . 
( இ 

உச்சிக்கணின்றும் ஆலித்து , இழிதரும் , அருவியினையுடைய உயர்ந்த 
மலையையுடைய நள்ள நினது தளர்ச்சியில்லாத வலிய முயற்சியானாய நச்சப்படும் 
செல்வத்தைவாழ்த்திகாடோறும் நல்ல அணிகலத்தைக் களிற்றோடே கொண்டு 
வந்து நெற்கூடுவிளங்கும். அகலியநகரின் கணிருந்து சூழ்ந்திருந்த பரிசிலர்க்கு அளி 
த்து விடுத்தலாற் பிறர்க்கியும் பெருமையில்லாத அக்சாைப்புகழும்புகழ்ச்சியைவிரு 
* கண்டிற்கோவென்றும் பிரதிபேதமுண்டு . 
பெருநற்கிள்ளியென்றும் பிரதி பேதமுண்டு. 


தலப்பண் 
செவ் 


M 


49 , 


1 , 


- 


Sum 


X : ( கசக . 


12 


வாயென்ன 
14 
புறநானூறு மூலமும் உரையும் : 

7 
ம்பி அவ்வரசர்செய்யாதனவற்றைச்சொல்லி, அவர்குணங்களைக் கூறுதலை அறியாத , 
தாயிற்று, எம்முடைய சிறிய செவ்வியங் .-- 

று .) 
பொய்கூறாமையிற் செந்நாவென்றார் ; தற்புகழ்ந்தாராகாமற் சிறுசெந் 
வென்றார் . அருவியவென்றது , விகாரம் . ! 

நள்ளி , நீ பரிசின் முற்றளித்தலான் , எம் சிறுசெந்நா நின் நசைவளனேத்தின் 
னனாப்புகழ்ச்சி வேண்டிக் கிளத்தல் , எய்யாதாகின்றெனக்கூட்டுக ; ) நின்னசை 
வளன் . எத்திக் கொணர்ந்து முற்றளித்தலாலெனப் பரிசிலர்மேலேற்றி உவை , 
பினுமமையும் . N 

( கச அ ) 
கசகூ . ) நள்ளி வாழியோ, நள்ளி நள்ளென் 
W2 மாலை மருதம் பண்ணிக் காலைக் 
3 கைவழி மருங்கிம் , செவ்வழி ,பண்ணி , 
வரவெமர் மறந்தன 

றந்தன , ரது நீ 
புவுக்கட்ன் , பூண்ட வண்மை யானே ! 
திணை - அது ; துறை 

அது ; துறை - இயன் மொழி . 
அவனை அவர் பாடியது . 

நள்ளி , வாழ்வாயாக ; நள்ளி , நள்ளென்னும் ஓசையையுடைய 
2 மாலைப்பொழுதின் கண்ணே , மந்தமென்கின் றபண்ணை வாசித்துக் காலைப்பொழு 
தின்கண் 

* 
லாற்றுமுறைமையை எம்முடைய பாணர்சாதியிலுள்ளோர் மறந்தார் ; அவ்வாறு 
மறந்தது . நீ கொடுத்து ஓம்புதலைக் கடனாக மேற்கொண்டவண்மையான் .--( எ - று . ) 

கையகத்து 
6 

பாழுதும் இருத்தலான் , யாழைக் கைவழியென்றார் ;)ஆகு 
இடரான் . வரவர் மறந்தனரென்புதூ உம் பாடம்.. 

கச கூ ) 
க.கதிர்ப் பருத்தி னிருஞ்சிங்கன்னை -- 

றிய சிதாரேன் பலவுமுதற் பொருந் 
3. தன்னு முன்ளேன் பிறிது பலம் படர்ந்தவெ 
4 படர் வருத்தமு அலைவு கோக்கி , 

மான்கணங் தொனச்சிய குத்தியங்கழற்கால் 
8 வான் கதிர்த் திருமணி விளங்குஞ் சென்னிச் 
7 செல்வத் தோன்றலோர் வல்வில் வேட்டுவன் 
8 றொழுதனனெழுவேற் கைகவிவித் திரீஇ T 
டி யிழுதி னன்ன வானிணக் கொழுங்குறை 
க ) கானதர் மயங்கிய வினையர் வல்லே 
தாம்வந் தெய்தரவ 

வ பொய்யெனத் 
டி ஞலி தீயின் விரைவினன் சுட்டுநின் 
வழியுமென்பது . 


ள் . 


கைவ 


( 


ப 


.30. 


மையங 


ரு 


ப 


வளவை 


AO , \ 


கரக 


07 


வி 


சினே . 


ணென 
விளங்கு தடக்கைத் , துளிமழை பொழியும் வளிதுஞ்சு நெடுங்கோட்டு , தளிமலை 
கன டை 

நாட 
டைய காலினை 
யையு 

டைய 
/ t 


- 


புறநானூறு மூலமும் உரையும் . 
13 விரும்பேரொக்கலொடு இன்மெனத் தருதலின் 
14. தமிழ்தின் மிசைந்து தாய்பசி நீங்கி 
கரு ) நன்மரனளிய நறுந்தண் சாரற் 
/ 

17 விடுத்த ஹொடங்கினேன்னாக வல்லே 
is f & பெறுதற்கரிய வீழ்சான்ன்கலம் 
டி பிறிதொன் றில்லைக் காட்டு 

டேமென 
20) மார்பிற் பூண்ட வயங்குகா ழாரம் 
2 மடைசெறி முன்கைக் கட்கமொ உத்தனன் 
22 னெந்தர் டோவென நாலில்ஞ் 
28 வீர்ரீ ரோவென்ப் பெயருஞ் சொல்லான் 

-- 
24 பிறர்பிறர் 42 வழிக்கேட்சி 
உ ) இரும்புபுனைக் தியற்றாப் பெரும்பெயர்த் போட்டி 
26 மமலை காக்கு மணிநெடுங் குன்திட்ட T T 
27 பளிங்குவகுத் தன்ன தீநீர், 

28 நளிமலை நாடின்ள்ளியவ னெனவே 
3 

திணை - அது ; துறை - இயன்மொழி 
அவனை அவர் பாடியது . 
( இ 
இ - ள்.)-- திர்க்காலத்துப் ,பருந்தினது,"கரியசிறகையொத்த 

அணியாகிய 
சீரையையுடையேனாய்ப் பலாவடியைப் பொருந்தி , தன்னை நினையேனாய் ,வேற்று 
காட்டின்கட்சென்ற எனது நிய்க்கால் 

ற எனது ஓய்ந்து செலவானுளதாகிய வருத்தத்தினையும் மிடியை 
யும் பார்த்து மானினது திரளைத்கொலைத்த குருதி தோய்ந்த , அழகிய வீரக்கழலினை 

காலினையும் வாலிய ஒளியையுடைய அழகிய நீலமணிவிளங்கும் உச்சி 

ய செல்வத்தையுடைய தலைவனாகிய ஓர்வலியவில்லினையுடைய வேட்டு 
வன் , தன்னை அஞ்சலிபண்ணினேனாய் எழுந்திருப்பேனைக் கைகவித்து இருத்தி , 
9 செய்யியூ ஓ போன்ற வெள்ளியநிணத்தையுடைய கொழுவிய தடியைக்காட்டுவழி 
யின்கண் வழிமயங்கிப்போகிய இளையர் தாம் , விரைய 

வந்து பொருந்துவதற்கு முன் 
னே கடிதாகத் தான் கடைந்த நீயான் விரைந்து சுட்டு தனது மிகப்பெரியசுற்றத் 
துடனே தின்மினென்று தருதலான் அதினை யாங்கள் அமிழ்து போலத்தின்று சுடு 
கின்ற பசிதீர்ந்ததாக , எல்லாரச்செறிவையுடைய நறிய குளிர்ந்த மலைச்சாரற்கண் 
164மலையுச்சியினின்றும் வீழ்ந்த அருவிநீனாக் குளிரக்குடித்து விடைகொள்ளத்தொட 
ங்கினேனாக , விாையவந்து பெறுதற்கரிய பெருமையமைந்த நல்லி அணிகலங்கள் 
19 தருதற்கு வேறொன்றில்லை, யாம் காட்டுரோட்டின்கண்ணேமெனச்சொல்லித் தனது 
மார்பிற்பூணப்பட்ட விளங்கிய முத்துவடங்களையுடைய ஆரத்தைக் கொளுத்துச் 

கன்முகையருவியென்றும் பாடம் . 

காவாது , கட்டோ ருவப்பகடைப்பரி கார், முட்டாது கொடுத்த முனை 
தாட னள்ளியும் ” என்பது சிறுபாணாற்றுப்படை ( அடி கலங - க 06 ) . 


யுடைய 


ஓன 


20 


A 


1 . 


( 


யான் ; 


ST 


nalli . 


2 


3 


I 


புறநானூறு மூலமும் உரையும் . 
செறிந்த முன்விக்கேணிந்த கடகத்துடனே தந்தனன் . நம்முடையநாடு எங்கர போட , 
வென்று கேட்ப நாடும் சொல்லிற்றிலன் ; நீ யாரெனக்கேட்பப் பெயரும் சொல்லிற் 

றிலன் அவனாடும் பெயரும் பிற பிறர் வழியின்கண்ணே சொல்லக் கேட்டேன் 
25. யான் ; இரும்பாற் புனைந்து செய்யப்படாதமிவுகழையுடைய 
போட்டியாகிய 

அம்மலையைக்காக்கும் , அழகிய பெரிய பங்கமலையினையும் களிங்கை வகுத்தாற்போ 
ன்ற வெளியநிறத்தையுடைய இனியரையுமுடைய பெரிய, மலைநாட்டையுடைய 
கள்ளி அவனென .- (எ - று .) 

( பலமுதற்பொருத்தித் தொழுதனனெனவும் , மலைகாக்கும் சள்ளியெனவு 
மியையும் . அவன் நள்ளியெனப் பிறர்பிறர்கூற வழிக்கேட்டி சினெனக்கூட் 

கேட்டி 

( கரு ) 
Too ( கடுக.) பண்டும் பண்டும் ப நேருவப்படம் 
விண்டோய் சிமைய விறல்வலாக் 

கவாத 
3 கிழவன் சேட்புலம் படானிழையணிந்து 
4 பன்றனை மடப்பிடியரிசிலாகப் -1 
து ) பெண்டிருந்தம்பதங் கொடுக்கும் வண்புகழ் 
6 கண்டீரக்கோனாகலினன்று 

முயங்கலான்றிசின் யானே , பொலந்தே 
7 
I 

யானே ; பொலந்தேர் 
8 நன்னன் மருக னன்றியு நீயும் 

பேங்கம் கொத்தனை மன்னே வயங்குமொழிப் 
கம்) பாதகர்க் கடைத்த கதவினாமெழை ! 
1 / பணங்குசாலடுக்கம் பொழியும் 

நணங்கமழ் மால்வரை வரைந்தன ரெம் 
திணையும் துறையும் அவை . 

இளங்கண்டீர்க்கோவும் இளவிச்சிக்கோவும் ஒருங்கிருந்தவழிச் மேன்ற 
பெருந்தலைச் சாத்தனார் இளங்கண்டீரக்கோவைப்புல்லி இளவிச்சிரக்கோவைப் 
புல்லாராக, என்னை என் செயப் புல்லீராயினீரென அவர் பாடியது . 

( இ - ள்.) முன்பேயும் முன்பேயும் , பரவொர்விரும்ப விசும்பைப் பொருந்திய 
உச்சியையுடைய , சிறந்த, மலைப்பக்கத்துத் தம் 

தமகணவர் நெடுந்தூரத்தேசெல்லின் 
ஆபரணத்தையணிந்து 4 புல்லிய தலையையுடைய மெல்லியபடியைப் பரிசிலாகக் 
கொண்டு அவர்பெண்டிரும் கம் காத்திலே பரிசில்கொடுக்கும் வள்ளியபுகழையு. 
பொன்னாற்செய்யப்பட்ட தேரினையுடைய கன்னன்மரபிலுள்ளானாதலின்றியும் நீ 
யும் தழுவுதற்குப் பொருந்தினாயாயினும் விளங்கும் மொழியையுடைய பாடுவார்க்கு 
அடைத்த கதவு காரணமாக , இயங்குமுகில் தெய்வமமைந்த அரைமலைக்கண்ணே 
சொரியும் நுமது மணநாறும் உயர்ந்தமலையைப் பாடுதலை நீக்கினார் , எம்முள்ளார் ; 
ஆதலான் , முயங்கிற்றிலேன் . (எ - று .) 

* இளவிச்சிக்கோவென்றும் பிரதிபேதமுண்டு . 


பாை 


கசஎ 


s 


1 . 


2 


த்தல் போந்தது . கிழவன் என்பது , 
ரு ) 

விருது மீங்கோர் / 

* 
புறநானூறு மூலமும் உரையும் . 
பெண்டிரும் தம்பதங்கொடுக்குமெனவே ஆடவரும் தம் தரத்தே களிறுகொடு 
போலப் பன்மைசுட்டி நின்றது . “ நன்னன்மருகனன்றியும் என்றதற்கு பெண் 
கொலை புரிந்த நன்னன் போல , வரையா நிரயத்துச்சி செலியரோ வென்னை என் 
றமையின் , அதுவும் வரைதற்கு ஓர் காரணமாக உரைப்பாருமுளர் , பதமென்றது , 
பரிசிலை , மன் - ஒழியிசைக்கண்வந்தது . 

( கருக ) , 

, 
K ( கருட .) வேழம் வீழ்த்தி விழுத்தொடைப் பகழி நீ 

H 
CUII - 2 பொழிவா யூருவையைப் பெரும்பில் 

கறதப் 
3 புழற்றலைப் பகர்க்கலை யுருட்டி யுரற்றலைக் 
4 கேழற் பன்றி ,வீழ வியல் 

தாழற் புற்றத் தாழ்பிற் செற்றும் 
5 வல்வில் வேட்டம் வலம்படுத் திருந்தோன் - 
7 புகழ்சால் சிறப்பினம்புமிகத் 

திளைக்கும் 
8 கொலைவன் யார்கொலோ! கொலைவன் மற்றிவன் 
9 விலைவன் போலான் வெறுக்கைகள் குடையன் 
க ) சாந்தாழ்ந்த வம்பகட்டு மார்பிற் 
// சாரலருவிப் பயமலைக் கிழவன் 
12 னோரி கொல்லோவல்லன் கொல்லோ ? --- 
போடுவல் விற்லியோர் 

விறலியோர் வண்ண, நீ 
புமண் முழா வமையின் பண்யாழ் நிறுமின் ; 
கந ) கண் விடு ,தூம்பிற் களிற்றுயிர் தொடுமின் 

னெல்லர் தொடும் குளி தொடுமின் ; 
17 பதலை யொருக 

பொருகண்பையென வியக்குமின் 
மேதலை மாக்கோல் கைவலந்தமினென் ; 
" 19றிறைவ னாகலிற் சொல்லுபு , குறுகி 

20) மூவேழ் துறையு முறையு ளி கழிப்பிக்க 
2 / கோவெனப் பெயரிய காலை , யாங்கது 

பய ராகலினாணி , மற்றியா 
1 23 நாட்டி 

| 24 வேட்டுவரில்லை நின்னெப்போரென - 
உரு ) வேட்டது மொழியவும் விடா அன் , வேட்டத்திற் 
2 ரானுயிர் செகுத்த மானிணப் புழுக்கோ 
27. ருக் கன்ன வேரியை கல்கித் + ( மது ) .. 
( 28 தன்மலைப் பிறந்த தாவி னன்பொன் 
29 பன்மணிக் குவையொடும் , விரைஇக் கொண்மெனச் , 
கூ 0 ) சுர்த்திடை நல்கி யோனே; விடர்ச்சிமை 


. 


* 


ரு 


-பரையன் 


22 த 


தன் 


னுரு 


- 


This Boluman . 


கச 91 


| 


5 


( 


( 4 


கொல்லிப் பொருது 
றெலியோர்வண்ணமென்றது 
, நீயும் 

புறநானூறு மூலமும் உரையும் . 
* 32 னோம்பா வீகை விறல்வெய் யோனே. 

- 
திணை - அது ; துறை - பரிசில்விடை . 
வல்வில்ஓரியை , வன்பரணர் பாடியது . 

( இ - ள் .) ஆனையைக் கொன்றுவீழ்த்த சிறந்த தொடையையுடைய அம்பு 
2 பெரியவாயையுடைய புலியை இறந்துபாட்டையுறுவித்துத்துளைபொருந்திய கோ 
2 

ட்டையுடைத்தாகிய முதலையினையுடைய, புள்ளிமான்கலையையுருட்டி உரல் போலும் 
தலையையுடைய கேழலாகிய பன்றியை வீழச்செய்து அதற்கு அயலதாதியஆழ்தலை , 
யுடைய புற்றின் கட்கிடக்கின்ற, உடும்பின் கட்சென்ற செறியும் வல்வில்லாலுண்டா 
கிய வேட்டத்தை வென்றிப்படுத்தியிருந்தவன் , புகழிமைந்த சிறப்பினையுடைய 
அம்பு ஏத்தொழிலிலேமிகச் சென்றுறுதற்குக்காரணமாகிய கொலைவன் யாரோ 
தான் ? கொலைவன் மற்றிவன் , வில் எதுவாகக் கொன்றானாகமாட்டான் ; செல் 
வத்தை மிகவுடையனாயிருந்தான் சந்தனம் பூசிப்புலர்த்திய , அழகிய பாந்தமார் 
பினையுடைய, பராற்கண்ணே, அருவியையடைய பயன்பமெலைக்குத் தலைவனாகிய 
12 ஒரியோ அல்லனோதான் ? அவனாகத்தகும் , யான்பாடுவேன், விறலி , ஒருவண் 

ணம் ; நீங்களும் முழாவின்கண்ணே கார்ச்சனையையிடுமின்; யாழிலே பண்ணைநிறு 
த்துமின் கெண் திறக்கப்பட்ட தூம்பாகிய களிற்றினதுகைபோலும் வடிவையு 
டைய பெருவங்கியத்தை இசையுக்கோள் அல்லியை வாசியுமின் ) சிறுபறையை 
அறையுங்கோள் , /பதலையில் ஒருமுகத்தை மெல்லெனக்கொட்டுயின் ; நமதுபிறப் 
புணர்த்தும் கரியகோலைக் கையின் கண்ணே தாருங்கோளென்று சொல்லி அணுகித் 
தேலைவனாதலாலே இருபத்தொரு பாடற்றுறையையும் மூஜையாற் பாடி முடித்துப் 

பின்னர்க் சோ வேயென்று அவன் பெயர்கூறிய காலத்து அவ்விடத்து அவ்வார்த்தை 
22 தன்பெயராதலால் நாணிப் பின்னை யாங்கள் நாட்டிடந்தோறும் நாட்டிடந்தோ 
றும் சென்றிவருமோம் இவ்விடத்து ஒரு வேட்டுவரில்லை , நின்னை ஒப்போரென 
யாம்விரும்பியது கூறவும் அதற்குக் காலந்தரானாய் வேட்டையின் கண் தானெய்த 
மானினது நிணத்தையுடைய தசையினது புழுதிகுடனே ஆவின் நெய்யை உருக்கி 
னாற்போன்ற மதுவைத்தந்து தன்னுடைய மலையின் கட்பிறந்த வலியில்லாத நல்ல 
பொன்னைப்பலமணித்திரளுடனேகலந்து , இதனைக் கொண்மினெனத்தொல்லிச் 
30 சுரத்திடத்தே எமக்குத்தத்தான் ; முழையையுடைத்தாகிய உச்சியையுடைய உயர் 

ந்த பெரிய கொல்லிக்கு திதலைவன், பாதுகாவாத வண்மையினையுடைய வென்றி 
யைஜிரும்புவோன் . ( எ - று .) 
" புழலென் றது , குடும்யாம் 

புழலையுடையகோட்டை களித்துயிரென் 
ஆகு பெயராற் களிற்றின துகைபோலும் , வடிவையுடைய பெருவங்கியத்தை பாடு 
நீருமென்றது , கூட்டத்தை மூவேழ் அறையுமென்றது , வலிவு மெ co/ சமமென் 
னும் மூன்று தானத்திலும் ஒவ்வொன்றில் எழுதானிமுடித்துப்பாடும் பாடற்றுறை 
யை அறிய இஞ்புத்தொருநரம்பு ற்றொடுக்கப்படும் பெரிய , யாழெனினுமமை 
யும் . தம்மினென்றது , தமினெனக் குறைந்து நின்றது . 

கொல்லிப்பொருநனாகிய விறல்வேய்யோன் , கோவெனப் பெயரியகாலை , 
அது தன்பெயராகலின் நாணி வேட்டது மொழியவும் விடானாய் நல்கியோனெனக் 
கூட்டுக . 

( கரு உ ) 


2 வாழ்வி 


ன . 


மது 


Jy 


Sum . 


153 


AAL 


கசக-1 || 


ว่า 


3 


கை 


புறநானூறு மூலமும் உரையும் . 
( கருங ) மழையணி குன்றத்துக் கிழவ னாளு 
1 , 

26 
1.மிழையணி யானை பிரிப்போர்க் கியுஞ் 

சுடர்விடு பசும்பூட் சூர்ப்புமையன் 
4 போரான் , 

ரானா வாத னோரி 
ந ) மாரி வண்கொடை காணிய நன்றுஞ் 
சென்றது மன்னெங் கண்ணுளங் கடும் 

கடும்பே 
பனிநீர்ப் பூவ 

பூவா மணிமிடை குவளை ) 
வரனார்த் தொடுத்த கண்ணியுங்கலனும் 
99 யானை யினத்தொடு பெற்றனர் நீங்கிப் 
க ) பசியா சர்கன் மாறுகோல் விசிபிணிக் 
* // கூடுகொளின்னியல் கறங்க - 

12 வாடலு மொல்லாக்கம் பாடலு மறந்தே . 
(21 திணை - அது ; துறை - இயன்மொழி . 

அவனை அவர் பாடியது . 
( இ - ள்.- முகில்சூழ்ந்த மலைக்குத்தலைவன் , நாடோறும் பட்டமுதலாகியபூண் 
களையணிந்த யானையை இரப்போர்க்குக்கொடுக்கும் கதிர்விடுகின்ற பசும்பொன் 
னாற்செய்த அணியினையும் வளைந்தகடகமமைந்த முன்கையினையுமுடைய கொல் 
லும்போர் அமையாத ஆதனோரியது மழைபோலும் வள்ளிய கொடையைக்காண் 
டற்கு மிகவும் 

சென்றது , எம்முடைய கூத்திச்சுற்றம் ; ( அச்சுற்றத்தார் ) குளிர்ந்த 
நீரின்கட்பூவாத , மணிமிடைந்த , குவளைப்பூவை வெள்ளிமாராற்றொடுக்கப்பட்ட 
பொன்னரிமாலையினையும் பிற அணிகலங்களையும் யானையணிகளுடனேபெற்றன 
ராய்ங்ேகிப் பசியாராகலானேகொல்லோ தான் , வாரால்வலித்துப்பிணிக்கப்பட்ட 
// பலகருவியும் தொகுதிகொண்ட இனிய இயங்களொலிப்ப ஆடுதலுமாட்டாராயி 
னார் , தமது பாடுதலையுமறந்து .-- என்றுறு . ) 

சூர்ப்புடையதனைச் சூர்ப்பென்றார் . குடிமை ஆண்மைத் தொடக்கத்தன , 
நின்றாங்கேயின்று உயர் திணைமுடிவும் பெறுதலின் இக்கடும்பென்பதும் பொருணோ 
க்கால் முடிவுபெற்றது . கண்ணுளங்கடும்பெனநின் றவழி , அம் - அல்வழிச்சாரி- 





Vod 


யை , 


மன் 


அசைநிலை . 


குழ 


* 


ஓரிவண்கொடைகாணிய கண்ணுவங்கடும்பு சென்றது ; சென்றபின்றை அக் 
கடும்பாயினோர் தமது பாடலும றந்து ஆடலும் ஒல்லாராயினார் ; அதற்குக்காரணம் 
பசியாராகன்மாறுகொலெனக்கூட்டி வினை முடிவு செய்க 
( நுண்பூணென்று பாடிமோதுவாருமுளர் .. 

( கருங ) 
கருச . ) திரைபொரு முந்நீர்க் கரைநணிச் செலினு 
LIV- 2 அறியுநர்க் காணின் வேட்கை க்ேகஞ் ) 

3 சின்னீர் வினவுவர்மாந்ததுபோது) 

லாசருழைய ராகவும் புரைதபு 
-டு ) வள்ளியோர்ப் படர் 
ரு ) வள்ளியோர்ப் படர்குவர் , 

புலவ ரத்னால் 


154- இல் 


/ 55 , 5 


நா 

எனது துனபதன் 
தண்பலு 

வி 


னத்தையும் பாடல் எனக்கு எளிது. 
இரும் புற்நானூறு மூலமும் உரையும் . 
6 யானும் , பெற்ற தூதியம் ,பேறியா தென்னேன் 
னுற்றனொனாதலினுள்ளிவந் தனனே 
யென விரக்தலோ கரிதே நீயது 
நல்கினு நல்கா யாயினும்வெல்போர் 
க ) றிபடைக் கோடா வாண்மை யறுவை 
// தூவிரி கடுப்பத் துவன்றி மீமிசைத் 
12 

ண்பல, விழிதரு மரு 
513 கொண்பெரும் கானம் பாட்லெனக் கெளில் 
திணை - அது ; துறை - பரிசிற்றுறை . 
கொண்கானங்கிழானை மோசிகீரனார் பாடியது .. 
இ -- ள்.) திரையலைக்கும் கடலினது கரைக்க 

னது கரைக்கண் அணியவிடத்தே போகினும் 
அறிவானாக்காணின் , நீர்வேட்கையினைத் தணிக்கும் சிறியனோக்கேட்பர் ; உல 
தத்துமக்கள் ; அதுபோல வேந்தரிடத்தராகவும் , குற்றந் தீர்ந்த வள்ளியோனாநினை 
த்துச்செல்வர் ,) அறிவுடையோர் ; அதனால் , யானும் பெற்றதனைப் பயனாகக்கொ 
ண்டு பெற்றபொருள் சிறிதாயினும் இவன் செய்தது , என்னென்று இகழேன் , 7 வறு 
மையுற்றேனாதலின் ; நின்னை நினைத்துவந்தேன் ;எனக்கு ஈயர்யென்று இரத்தல் 
அரிது ; நீ அப்பரிசிலைத் தரினும் தாராயாயினும் பூசலிடத்து எறியும் படைக்கலத் 
துக்குப்புறத்து அடியிடா ஆண்மையையும் , துகிலினது தூயவிரியையொப்ப நெரு 
ங்கி உச்சியினின்றும் பலவாயிழியும் ,குளிர்ந்த அருவியையுடைய நினது கொண்கா 

--எ று .) 
புரைதபவென்றுபாடமோதிப் புரைதபப்படர்குவரெனினுமமையும் . 

நீ அதுநல்கினும் , நல்காயாயினும் , ஈயெனவிரத்தல் எனக்கு அரிது ; நினது 
ஆண்மையையும் கொண்பெருங்கானத்தையும் பாடல் எனக்கு எளிதெனக்கூட்டி 
வினைமுடிவுசெய்க . 

( கருச ) 

- 
( கருரு . ) 

வணர்கோட்டுச் சீறியாழ் வாடுபுடைத் தழீஇ 
2 யுணர்வோர் யாரென் னிடும்பை தீர்க்கெனக் 
3. 

பாமூர்நெருஞ்சிப் , பசலை வான் 
ரு ) வேர்தரு சுடரி னெதிர்கொண் டாஅங் 

கிலம்படு புலவர் மண்டை விளங்குபுகழ்க் 
-7 கொண்பெருங் கானத்துக் கிழவன் 

றண்டா ரகல நோக்கின . மலர்ந்தேதே . 
திணை - அது ; துறை 

பாணாற்றுப்படை 
அவனை அவர் பாடியது .அதன் 
( இ - ள், சிவனைக்திக்கோட்டையுடைய சிறியயாழை உலர்ந்தமருதுகிலேதழு 
விக்கொண்டு அறிவோர்யார்தான் 
பாண , மான்சொல்லுகின்றதனை இப்பொழுது கேட்பாயாக; நயத்தால் , பாவூரின் 





க 


-- 


G 


\ /57; 


கருத்து : கொடுக்கும் பொருள் மார்பின் வலியான் உளதாமாகலின் , அகலநோக்கின 
133 . புறநானூறு மூலமும் உரையும் . கருக 

* நெருஞ்சியினது பொன்னிறத்தையுடைய வாலியபூ எழுகின் றஞாயிற்றை 
எதிர்கொண்டாற்போல , வறுமையுற்ற யாழ்ப்புலவரது ஏற்குமண்டை , விளிங்கிய 
புகழையுடைய கொண்பெருங் கானங்கிழானது, குளிர்ந்த தாரையுடைய மார்பதி ! 
தை மலர்ந்து நோக்கின.-- எ - று . ) 

ஓர் தரு சுடரி னெதிர்கொண் பாங்கு என்புழி , இன் ! சாரியை ; அது , 
தோற்றம் வேண்டாத்தொகுதிக்கண்வந்தது . அன்றி, ஐகாரம் + விகாரத்தால் தொ 
க்கதெனினுமமையும் . நயத்திற்கிளக்கும்பாணவென இயையும் , நயத்தின் அகல 
நோக்கினவென இயைப்பினுமமையும் . மண்டை அகலநோக்கி மலர்ந்தாவன்ற 


கண் 


₹ . 


த் 


* வென்றதாகக்கொள்க . 
r ( கருசு. )/ ஒன் றுநீன் குடைய பிறர் குன்ற மென்றும் 

2 மாண்டுநன் குடைத்தே கொண்பெ 
ன்பெருங் கானம்; 
3 நச்சிச் சென்ற விரவலர்ச்சு 

Y V. 
4 தொடுத்துணக் கிடப்பினுங் கடக்கு மஃதான்று ) 
நிறையருந் தானை வேந்தரைத் 

திறைகொண்டு பெயர்க்குஞ் செம்மலு முடைத்தே!] 
திணை - அது , துறை - இயன்மொழி . 
அவனை அவர் பாடியது . 
( இ - ள் ) - வண்மையாதல் , வலியாதல் , நன்மையொன்றுடைய , பிறருடைய 
மலைகள் 3 எந்நாளும் இரண்டுநன்மையையுடைத்து , பெரிய கொண்கானமென்னு 
மலை;அது , தன்பாற் பரிசில்கச்சிப்போன, இரப்போர்காரணமாகத் தான் அவர்க்கு 
முன்பு கடன் கொடுத்தோராலே, வளைப்புண்ணப்பட்டுக் கிடப்பினுங்கிடக்கும் ; அது 
ன்றி , நிறுத்தக்கரிய படையையுடைய அரசரைத்திெறைகொண்டு அவரை மீட் 
கும் தலைமையையுமுடைத்து . ( எ - று .) 

இரவலர் சுட்டி யென்றுபாடமோதி ; இர்வலர் கருதிக்கொண்டு புகழ்களைத் 
தொடுத்து மணக்கிடக்கினும் கிடக்குமெனவும் , இரவலர்எமது எமதென்று கூறிட் 
ண்ணக் கிடக்கினுங்கிடக்குமெனவும் உரைப்பினுமமையும் . 1 

இது , கொடைச்சிறப்பும் வென்றாகப்படம் கடறியவாறு . ( கருசு ) 
( கரு .) தமர்கற் றப்பின் துரோன் ஜல்லும் 
CLvi2 பிறர்கை யறவு தானணுதலும் 

படைப்பழி தாரர் மைத்தினனாகலும் , மே 
4.வேந்துடை யவையத் தேர்ங்குபு நட்த்தலும் , 44 

நும் மோர்க்குத் தகுவன வல்ல வெம்மோன் 
8. 

சிலை 
செல மலர்ந்த மார்பறி கொன்வேத 
7. கோடம், கண்ணிக் குறவர் பெருமகன் 

நீள்சுடர் நெறியை நோக்கு நிரையிதழ் நெருஞ்சிப்பூ " என்றார் சிந்தா 
மணியிலும் ; கோவிந்தையாரிலம்பகம் , ருகூ - ம் செய்யுள் . \1 ! 


- 


2 


R \ /57. / 


2 


ை 


கொடும்பூ ணெழினிய 
கரு உ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
CLVII . 8 நாமெழை தவிர்க்கும் பயங்கெழு 

மீமிசை 
ஏறைது யெற்படும்பொழுதினினந்தலை மயங்கிக 
கோன் . 
க கட்சி காணாக் 

கட்டா; னல்லேறு 
ர மடமா, னாகு பிணைபயி ரழைப்பின் 

விடர் முழை, விரும்புலிப் புகர்ப்போத் தோர்க்கும் 

பெருங்க னாடனம் பேறைக்குத் தகுமே . 
திணையும் துறையும் அவை 
ஏறைக்கோனைக் குறமகள் இளவெயினி பாடியது . 
இ - ள் , தனக்குச்சிறந்தோர் தன்னைப் பிழைப்பின் அதுபொறுத்தலும் ,பிற 
ருடையமிடிமைக்குத் தான் நாணுதலும் ஃப்டையிடத்துப் பிறர் பழிக்கப்படாத 
வலியையுடையனாதலும்; அரசுடைத்தாகிய அவைக்களத்தின்கண் மேம்பட்டுகட 
த்தலும் , நும்மால் மதிக்கப்படுந்தலைவாக்குத் தகுவனவல்ல 
வில்லைப் பூரணமாகவலித்தலான் ,அகன் மார்பினையும் கொல்லும்வேலினையும் காக் 
தீட்பூவாற்செய்த கண்ணியினையுமுடைய, குறவர்க்குத்தலைமகன் , இயங்குகின் றமுகி 
லைத் தனது உயரத்தால் , தடுக்கும் பயன் பொருந்தியமலையினது உச்சிக்கண் 

ஞாயிறு 
படுகின்ற காலத்தில் , இனத்தினின்றும் , தலைமயங்கித் தான் சேரும்.--சேக்கையைக் 
காணாத காட்டின்கண் மானினது நல்லகலை மடப்பத்தினையுடைய மானாகிய இளம் 
பிணையைப் பயிரான் அழைப்பின் அவ்வோசையை விடராகிய முழையின் கட் 
கிடக்கின்ற பெரும்புலியாகிய புகர்நிறத்தினையுடைய ஏறு செவிதாழ்த்துக்கேட்கும் 
/ 3 பெரிய மலைநாடனாகிய எம்முடைய ஏறைக்கோனுக்குப் பொருந்தும் . - எ - று . ) 

சிலைசெலமலர்ந்தமார்பு என்பதற்கு மலைதோற்க மலர்ந்த மார்பெனினும் 
அமையும் . ( தலைமயங்கியென் பதனுள் , தலை - அசைநிலை.) 

( கருஎ ) 
( கரு.வு. ) முரசுகடிப் பிகுப்பவும் வால்வளை துவைப்பவும் , 

2 மாசுடன் பொருத வண்ண என்டுவரைக் 
* கறங்குவெள் ளருவி கல்லலைத் தொழுகும் 
4 பறம்பிற் கோமான் பாரியும் பிறங்குமிசைக் 
கொல்லியாண்ட வல்வி லோரியும் , 

காரியூர்ந்து பேரமர்க்கட்ந்த 
17 மாரி யீன் மறப்போர் யெனும் 
1 & ஆரா தேந்திய, குதிரைக் கட்டர் வேற் 
க ) மீ 

ந்தின் சிலம்பினிருங்ேகு களி முழை 
வருந்திறற் கடவுள் காக்கு முயர்சிமையப் 
/2 பெருங்க டைன் போனுந் திருந்துமொழி 
13 மோசி பாடியவராயு , மார்வ முற் 
24 அள்ளி வருக , ருலைவுகனி, தீரத் 
கரு) தள்ளா, தீயுந் தகைசால் வண்மைக் 





த 


15 * 


K 


- 


அ 


காரியம் 
புறநானூறு மூலமும் உரையும் . 
/ கொள்ளா ரோட்டிய நள்ளியு மெனவாங் 
2, 17 கொழுவர் மாய்ந்த பின்றை, கழிவரப் 

பாடி வருகரும் பிறருங் கடி 
19 பிரிந்தோ சற்றந் தீர்க்கென் விரைந்திவணை 

வந்தனென் யானே விசும்புறக் 
2 கழைவளர் சிலம்பின் வழையொடு | 4 ) 
22 யாதனிக் கவினிய பலவினார் வுற்று 
23 முட்பும் முதுகனி பெற்ற கடுவன் * 
24. அய்த்தலை மந்தியைக்கைப்பயிரு -- 
உரு ) மதிரா யாணர் முதிரத்துக் கிழ்வ . 

k 
26 வீண் விளங்கு சிறப்பினியதேர்க் குமண ! 
27 விசைமேல் தோன்றிய வண்மையொடு 
28 பகைமேம் படுகநீயேந்திய வேலே. !-- 
திணை - அது ; துறை - வாழ்த்தியல், பரிசில்கடாநிலை யூழாம் .. 
குமணனைப் பெருஞ்சித்திரனார்பாடியது . 

இ - ள்.-- முரசு கடிப்பு, அறையவும் வெள்ளியூசங்கு முழங்கவும் வேந்த 
ருடனேபொருத தலைமையையுடைய நெடியமலைக்கண் ஒலிக்கும் வெளிய அருவி 
கல்லை உருட்டியோடும் பறம்பிற்குவேந்தனாகியபாரியும் , உயர்ந்த உச்சியையுடைய 

வலியவில்லையுடைய ஓரியும் , காரியென்னும் பெயரை 
யுடைய குதிரையைச் செலுத்திப் பெரியபூசலை வென்ற மாரிபோலும் வன்மையை 
பூம் மிக்கபோயின யுமுடைய மயைஐம், செலுத்தப்படாது உலர்ந்த குதிரை 
யென்னுமலையையும் கூரிய வேலையும் கவிளங்கண்ணியையும் வளைந்த ஆரத்தையு 
முடைய எழினி, அதியமானும் , மிகக்குளிர்ந்த மலையின் கண் இருள் செறிந்த பெரிய 
முழையினையும் மலைத்தற்கரியவலியினையுமுடைய தெய்வங்காக்கும் உயர்ந்தசிகரங் 
களையுடைய2 பெரியமலைநாடனாகிய (போனும், திருத்திய சொல்லையுடைய ேேமாசி 

னுல்புலவன் பாடப்பட்ட ஆயும் ; ஆசைப்பட்டுத் தன்னை நினைந்து வருவாரு 
டையவறுமை மிகவுங்கத் தவிராது கொடுக்கும் கூறுபாடமைந்த டை 
யுடைய பகைவரைத்துர்த்திய நள்ளியும், எனச்சொல்லப்பட்ட எழுவரும் இறந்த 

V * காரியென்பவன் , இவனே ; இவனை மலையமான்றிருமுடிக்காநியென்றுங் 
கூறுவர் . 

* இச்செய்யுளிற்போலவே “ வானம் வாய்த்த வளமலைக் கவா அற் , கான மஞ் 
ஞைக்குக் கலிங்க நல்கிய , வருந்திற லணங்கி னாவியர் பெருமகன் , பெருங்க னாடன் 
பேகனுஞ் சுரும்புண , நறுவீ யுறைக்கு நாக நெடுவழிச், சிறுவீ முல்லைக்குப் பெருந் 
தேர் நல்கிய , பிறங்குவெள் ளருவி வீழுஞ் சாரற், பறம்பிற் கோமான் பாரியுங் 
கறங்குமணி , வாலுளைப் புரவியொடு வையக மருள , வீர நன்மொழி யிரவலர்க் 

, 
றிகழ் , நீல நாக நல்கிய கலிங்க , மாலமர் செல்வற் கமர்ந்தனன் கொடுத்த , சாவந் 
தாங்கிய சாந்து புலர் திணிதோ , ளார்வ நன்மொழி யாயு மால்வரைக் , கமழ்பூஞ் 
சாரற் கவினிய நெல்லி , யமிழ்துவிளை தீங்கனி யௌவைக் கீந்த , வரவுச்சினங் 


கொல்லிமலையையாண் 


யன. 


6 


வண்மையினை 


த் 


தலையினையுடைய 


15 ) 


Serimine 


வேலி வியலகம் விளங்க , வெர்ருதான் சாங்கிய வானுடை நோ . நுகம் , விரிகடல் 
புற நானூறு மூலமும் உரையும் .. 

1 . 
பின்பு கண்டார்க்கு இர்க்கம்வாப் பாடிவருவாரும் பிறரும் படி இருந்தேராது, 
சபத்தைத்தீர்க்கக்கடவேன் வானேன்று நீ இருந்தால் , விரைந்து இவ்விடத்பேரி 

மூங்கில்லள் N 
நம்மலையின் கட் சுரபுன்னையோடு ஓங்க சனியோடு ஆகுபெற, பலாவின் கண் 
23 

ஆசைப்பட்டு மூள்ளைப்புறத்தேயுடைய முதிர்ந்த பலாப்பழத்தைப் பெற்றகடுவன் 
செய்தழைக்கும் தளராத 

தளராத புதுவருவாயையுடைய முதிரமென்னுமலைக்குத்தலைவ, 
வறக்க 
கோகழழுவதிலும் , விளங்குகின்ற , தலைமையினையும் , இயற்றப்பட்ட தேரினையு 
முடைய குமானே, புகழ்மேம்பட்டவண்மையுடனே வகையில் ( உயர்க , நீ 
எடுக்கப்பட்டவேல் .--(எ - 1 
- ஆசினியொடுங்கவினியவென , ஒரு விரித்துரைக்கப்பட்டது . ஆர்வுற்றுப்பயிரு 
மென்க. ஆசினியென்பது , ஒருமம்; செப்பலாவென்பாருமுளர்பாடி வருநரும் 
பிறருங்கடி, இரந்தோரற்றம் தீர்க்கவேண்டுமெனக்கருதியென்று உனாப்பாருமுளர் .. 
7 ( கடுக .) வாழு , நாளோ டியாண்டுபலாவுண்மையில் 

2 நீர்தல் செல்லாதென் னுயிரெனப் பலப்புலந்து 
3 கோல் காலாகக் குறும்பல வொதுங்கி .. 
4 நூல்விரித் தன்ன, கதுப்பினள் கண்டுயின்று 
கு ) முன்றிற் போகா முதிர்,வினன் யாயும் 
6 பசந்த மேனியோடு 

மேனியொடு படரடவ 
7 மருங்கிற் கொண்ட பல்குறு , மாக்கள் 

IV 
பிசைந்து தின் வாடிய முலையள் பெரிதழிந்து ) 

குப்பைக் கீரை கொய்கண் ணகைத்த 
க 0 ) முற்றா, விளந்தளிர் கொய்துகொண் , ப்ெபின்று 
--K நீருலையாத வேற்றி மோரின் 
22 றவிழ்ப்பாத மறந்து பாசடகு மிசைந்து 
13 மாசொடு குறைந்தவடுககைய றைம்பழியாத் 
14 துவ்வாளர்கிய வென்வெய் யோளும் 8 
கரு ) என்றால், கிருவர் நெஞ்சமு மூவப்பக் கானவர் 

1 கரிபுன மயக்கிய வகன்கட் கொல்லை 
கனலு , மொளி திகழ் நெடுவே , லரவக்கடம் முனை யதிகனுங் கரவாது , நட்டோ 
ருவப்ப நடைப்பரி கரிர , முட்டாது கொடுத்த முனைவிளங்கு தடக்கைத் , துளிமழை 
பொழியும் வளிதுஞ்சு நெடுங்கோட்டு , நளிமலை நாட னள்ளியு . நளிசினை , நறும் 
போது கஞலிய நாகுமுதிர் நாகத்துக் , குறும்பொறை நன்னாடு கோடியர்க் கீந்த , 
காரிக் குதிரைக் காரியொடு மலைந்த , வோரிக் குதிரை யோரியு மெனவாங் , கெழு 
சமங் கடந்த வெழுவுறழ் திணிதோ, ளெழுவர் பூண்ட வீகைச் செந்நுகம் , விரிகடல் 


0 


வருந்தி 


9 குபடை 


✓V 


ன 


ஓவியர் பெருமகன் ” என்று வள்ளல் எழுவரையும் சிறுபாணாற்றுப்படையிலுங்கூறி 
யிருத்தல் காண்க ( அடி அச - கஉஉ ) 


லாத 


15 


v 


பல் 


விற்ற புகழ 


ப 


V 


புறநானூறு மூலமும் உரையும் . 
கருக 
17 யை வனம் வித்திமையுறக் கவினி) 
யீனல் செல்லாவேனற் கிழு மெனக் 

19 கருவி வானந் தலை இடியாங்கும் 
YP ) நீத்தநின் புகழேத்தித் தொக்கவென் 
21 பசிதின் 

தினத் திரிங்கிய வொக்கலு முவப்ப 
22 வயர்ந்தேந்து , மருப்பிற் கொல்களிறு , பெறினும் 
23 தவிர்ந்து விடு பரிசில் கொள்ளலே னுவந்து 
24 பின்பும் விடுதியாயில் சிறிது 
உரு ) குன்றியுங் கொளவல் கூர்வேற்குமண் !! 
26 வதற்பட வருளல் வேண்டுவல், வி 
27 வ 

வகையில் விழுத்திணைப் பி 
28 விசைநே தோன் றனிற் பாடிய யானே . 
திணை - அது ; துறை - பரிசில்கடாநிலை . 
2 அவனை அவர் பாடியது ." 

( இ - ள் . - தனக்குச்சென்ற ஆண்டுகள் பல ! ண்டாதலின் , இன்னும் போ 
கின்றதில்லை. என துயிரென்று சொல்லிக்கொண்டு வாழுநாளோடு , பலவாகவெறுத் 
துத்தோன் 

பிடித்ததண்டே காலாகக்கொண்டு, ஒன்றற்கொன்று , அணுகம் , பல அடி 
யிட்டு நடந்து (ஜூலை விரித்தாற்போலும் மயிரையுடையவளாய்க் கண் மறைந்து 
முற் 
றத்திடத்துப் புறப்படமாட்டாத , மூப்பையுடைய தாயும் , பசப்புற்றமேனியுடனே , 
நினைவு வருத்த, வருந்தி மருங்கிலே எடுத்த பலசிறுபிள்ளைகள் பிசைந்துமெல்லுத 
லால் உலர்ந்த முலையினையுடையளாய் மிகவும் வருந்திக் சுப்பையின்கண் பொழுத 
லாகவெழுந்த, கீனாயின்து, முன்புகொய்யப்பட்ட கண்ணிலேகிளைத்த முதிராத 
இனயதளினாப்பறித்துக்கொண்டு,உப்பின்றியே ைேக உலையாகக்கொண்டு சுற்றிக் 
காய்ச்சி மோரின்றி விழாதியவண்வைம றந்து , பசிய , இலையைத்தின்று காசோடு 
கூடித் துணிபட்ட உடையினளாய், அறக்கடவுளைப்பழித்து உண்ணாவாகிய என்னை 
விரும்பியோளுமென்று கொல்லப்பட்ட இருவருடைய நெஞ்சமும் காதலிப்ப , வேடர் 
சுடப்பட்டுக் கரிந்தபுனத்தை மயங்கவுழுத, அகன்ற இடத்தையுடைய கொல்லைக்கண் 
7 ஐவன நெல்லோடுவித்தி , இருட்சியும் அழகு பெற்றுக் கோடைமிகுதியான் என்றலைப் 
பொருந்தாத, தினைக்கு , இழுமெனும் அனுக்ரண்வொலியுடனே, மகனும் இடியு 
முதலாகிய தொகுதிமையுடையமழை அளியைச்சொரிந்தாற்போலத் தந்த இனது 
புகழைவாழ்த்திப்பசிதினலால்வருத்தமுற்ற ஈண்டிய எனது கற்றமுமகிழ , மேம் 
பட்டு ஏந்திய கோட்டையுடைய கொல்யானையைப் பெறினும் முகமாறித்தரும் பரி 

கொற்ளேன் ; மகிழ்ந்து யோன் இன்புற ஷாையத் தந்து , விரவையாயிற் 
சிறிதாகிய குன்றியென்னும் அளவையுடையபொருளாயினும் கொள்வேன் ; கூரிய 
வேலையுடைய குமணனே. திவ்லின் புறுதற்கண்ணே பட அருளுதலை கொண்டுவேன் 

2 
ண்ணலே/ நின்னைப்பாடியயான் . எ - று . 
குமண , இசைமேந்தோன்றல் , நிற்பாடியயான் கொல்களிறுபெறினும் தவிர் 
ந்து விடுபரிசில் கொள்ளலேன் , இருவர் நெஞ்சமுமுவப்ப, ஒக்கலுமுவப்ப உவந்த 


( 


|--- 


க் 


- 


பட்ட 

அ 


/ 


கருசு 


ல 


வ 


லனக் 


1 
, 
1 


* 


. 


கார் 


க OA கடி 


இன்புறவிடுதியாயிற் குன்றியுங் 

இறாடுதுளிசொரிந் தாங்கு 

புறநானூறு மூலமும் உரையும் . 
கூட்டி வினைமுடிவுசெய்க . || 
V வாழு நாளோடி யாண்டுபல வுண்மையின் என்பதற்கு , இன்பநுகர்ந்துகழி 
ந்த இளமை நாளுடனே, மூப்புவந்து துன்பமுற்ற யாண்டுபுலவண்மையினெனினு 
மமையும் . குன்றியுமென்பதற்குக் குறைந்துமென்று உரைப்பாருமுளர் . 1 ஆங்கு 
மென்னும் உம்மை - இசைநிறைவு . 

( கருக 

கூ ) 
V ( கசு 0.) உருகெழு ஞாயிற் றொண்கதிர் மிசைந் 

உ பரிபுற் கானங் குழைப்பக் கல்லென 

வதிக்கு 
1. பசி தினத்திரங்கியர் கசிவுடை யாக்கை 
கு ) யவிழ்புது வறியா தாகலின் )வாடிய் ) 

கொள் விரிக்குடர் குளிப்பத், தண்ணெனக் 
- தய்க்கொள் கொழுந்துவை செய்யுடை 
யடிசின் 

மதிசேர் நாண் மீன் , போல , நவின்ற 
9 சிறுபொன்ன்கலஞ் சுற்ற வீரீஇக் 
கோன் றாகப் பாடுநர் , கடும்பென் 

வரிதுபெறு பொலன்கல மெளிதினின்) வீசி 
உட்டோர் கட்ட கல்லிசைக் குமணன் 
13 மீட்டார் மறுகின் முதிரத்தோனே , - 
4 செலகுவை 

சலகுவையாயின்ல் குவன , பெரிதெனப் 
பல்புகழ் நுவலுநர் கூற, வல்விரைந் 
W6 துள்ளந் தரப்பு வந்தனெ என்ள்ளு 
17 றில்லுணாத் துறத்தலி னின்மறந் துறையும் 

புல்லுளைக் குடுமிப் புதல்வன் பன்மாண் 
டி பாலில் வ மழலை சுவைத்தன்ன் பெறாஅன் , 
உ ) கூழுஞ் சோறுங் கடை இயூழி 
அனுள்ளில் வறுங்கலந் திறந்தழக் கண்டு 

மறப்புலி யுரைத்து மதியங் காட்டியு 
- 28 சொந்தன ளாகி நுந்தையை யுள்ளிப் 
24 பொடிந்தநின் செவ்வி காட்டென 

சவ்வி காட்டெணப் பலவும் 
உரு ) வினவலானளாகி , கனவின் 
28 ல்ல , வழப்போண் டில்லல் சிறப்பச் 
27 செல்லாச் செல்வ மிகுத்தனை வல்லே 

விடுத்தல் வேண்டுவலத்தைப் படுதலா 
ர்சூழ் நிலவரை யுயரநின் 
ஆசீர்கெழு விழிப்புகழேத்துகம் பலவே.. 
திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது 

பெருஞ்சித்திரனூர் 


க 


6) 


, 160 , 


A 


சொ 


புகழையும் சொல்லுவார் . வயாயின் , நினக்கு மிகவுந் தருவனென நினது பல 

புறநானூறு மூலமும் உரையும் . கருஎ 
* ( இ - ள் . உட்குப் பொருந்திய ,ஞாயிற்றினது. ஒள்ளிய சுடர் தின்னப்பட்ட 
முளிந்த புல்லையுடையகாடு , தளிர்ப்பக் கல்லென) ஓசையுண்டாக நடுக்கத்தைக்செய் , 
யூம் ஓசையையுடைய உருமேற்றுடனேகூடித் துளியைப் பொழிந்தாற் போலப் 
பசிதின்னப்பட்டு உலர்ந்த வேர்ப்புடைய உடம்பு அவிழ்புகுவதறியாதாகலால் 
வாட்டமுற்ற முடக்கங்கொண்ட பலவரியையுடைய குடர் தன்கண்ணே மூழ்கும் 
புரிக்குளிரத் தாளிப்புச்சேரப்பட்ட கொழுவிய துவையோடு கூடிய நெய்யுடைய 
அடிசிலைத் திங்களைச்சேர்ந்த, காளாகியமீனையொப்புப் 

பயிஜ்ஜி பொன்னம்செய்யப் 
பட்ட சிறிய நல்லகலங்களைச் சூழவைத்திருத்தி ஊட்டிக் கேடில்லையாகப் பாடுவா 
ரதுசுற்றமெனச்சொல்லிப் பெறுதறிக்ரிய பொன்னாந் செய்யப்பட்ட அணிகலங் 
*“களை எளிதாகவழங்கித் தன்னுடைய நட்டோரினும் எம்கோடுகப்புச்செய்த நல்ல 
புகழையுடைய குமணன், மீதுநிறைந்த தெருவினையுடைய முதிரமென்னுமலையிடத் 
தான் , அவன்பாற் செல்வை 

சொல்ல கேட்டுக் கடிதர்க விரைந்து எனது உள்ளம் 
சலுத்து தலான் வந்தேன் , எனதுமனை உண்ணப்படுவனவற்றைக் கைவிடுதலான் 
அம்மனையையிகழ்ந்துநினையாது உறைகின்றி புல்லிய உளைமயிர் போலும் குடுமியை 
யுடைய புதல்வன் பலபடியும் போலில்லாத வறுவியமுலையைச் சுவைத்துப் பால் 
பெறானாய்க் கழையும் சோற்றையும் வேண்டி முடுகி முறைமுறையே உள்ளொன் 
றில்லாத வறிய அடுகலத்தைத் திறந்து அங்கு ஒன்றுங்காணாதழ ,அதனைப்பார்த்து 
மறத்தையுடைய ஒலியைவரவுசொல்லி , அச்சமுறுத்தியும் , அம்புலியைக்காட்டியும் 
அவற்றால் தணிக்க அருமையின் வருந்தினளாய் நின் பிதாவை நினைந்து வெறுத்த நின் 
செவ்வியைக்காட்டெனச்சொலேக் கேட்டல் . அமையாளாய் மிகுதிப்பட் நனவின் 
கண்ணும்தியாமுறுவோள், வளப்பமிகத் தோலையாதசெல்வத்தை மிகுத்தனையாய் 
விரையப் பரிசில் தந்து விடுத்தலைவிரும்புவேன் , யான் ; ஒலிக்குந்திரையையுடைய 
நீராற்சூழப்பட்ட நிலவெல்லையிலே யோங்க நினது சீர்மைபொருந்திய சிறந்த புக 
ழைப் பலவாக வாழ்த்துவேம் .- ( எ - று . 

) 
அத்தை- அசைநிலை, சன் தவமிரீஇ அடி சிலைக் குடர்குளிப்பத் தண்ணென 
ஊட்டியென்க . 

ஊட்டியென ஒருசொல் தரப்பட்டது . ) நட்டோர் நட்ட என்பதற்கு நட் 
டோரை நாட்டியவெனினுமமையும் . செல்லாச்செல்வமீத்தனை என்பதூஉம் , 
நிலவரையுணர என்பதூஉம் பாடம் . 

( கசு 0 ) 

4 
( கசுக. நீண்டொலி யழுவங் குறைப்பு முகந்துகொண் 
X | 3 பேரும் , யன்ன தோன்றல், சூன்றுதிர் 

2 மண்டுசெலம் கொண்மூ வேண்டுவயில், குழீஇப் 
4 ஒரு முகம் , கருவியொடு பெயல்கட்டினி , 
ரு வளமழை மாறிய வென் றூழ்க் காலை 
மன்பதை யெல் 

யெல்லாஞ் சென்றுணக் கங்கைக் 
கரைபொரு மலிநீர் நிறைந்து தோன்றியாங் 
சி கெமக்கும் பிறர்க்குஞ் செம்மலைரயாகலின் , 

9 என் பிண்டவர் கொன் அகவரச் 


அத்து 


( 


V 


G 


| 


பை 


அரா 


| .vd | 


1 


டைம் 


பொ ) 
கஅ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
க ) சென்று தலை வரும் வல்லவன் பின்று 
// வன்கலை தெவிட்டு மருஞ்சுர மிறந்தோர்க் 
12 கிற்றைநர் கோடும் யாண்டுதலைப் பெயரவெனக் 
- *கண்பொறி போகிய க்சிவோரென்றிக் 
14 தருந்துய ருக்குமென் பெருந்துன் புறுவிநின் 
கடு ) பான்பீடு செல்வங் காண்டொறு மருளப் 
14 பனைமருட்டக்கையொடு , முத்துப்புபு முற்றிய 
ரேவயர்மருப் பேந்திய)வரைமருணோனபுக 

டொளிதிகழோடை பொலிய மருங்கிற் 
மூபமெணி யிட்ட வேறிச் செம்மாந்து 
உ ) ) செலனசைஇ மற்றனென் , விறன்மிகு 

எம கு,குசியில் ! 
21 லின்மை துப்பு விசை தர வந்துன் 
22 வண்மையிற் றொடுத்தவென் னயந்தனை கேண்ம தி 

லே 
2 டியென்னளந் தறிந்தனை நோக்காது சிறந்த 
உரு) நின்னளந் தறிமதி , பெரும !வென்றும் 
26 வேந்தர் காணப் பெயர்ளேன், சாந்தருந்து 
27 பல்பொறிக் கொண்ட வேந்தெழிலகல 
28 மாணி 

ணிழை மகளிர் புல்துதொறும் புகல 
29 நான் 

நாண்முரசிர் 
ரங்கு மிடனுடை வரைப்பின 
கூ.0 ராணிழல் வாழ் பிரிநன் கல, மிகு 
2 / வாள 
828 

சீர்மிகு செல்வமு மேத்துகம் பலவே . 
திணை அது ; துறை - பரிசிற்றுறை . 
அவனை அவர்பாடிப் பகடு பெற்றது . 
( இ - ள். பெரிதாய் ஒலிக்கின்ற , பரப்பினையுடைய கடல்குறைபட நீனா முக 
ந்துகொண்டு விலாந்தசெலவையுடையமுகில்கள் ) வேண்டியவிடத்தே 3 திரண்டு 
மின் முதலாகிய தொகுதியுடனே கூடிப் பெயலை முறைமையாகப் பெய்து வளத்தைத் 
தரும் மழைநீங்கிய, கோடைகாலத் உயிர்ப்பன்மைகளெல்லாஞ்சென்று நீருண் 
-ற்குக் கங்கையினது கரையைப் பொரும் மிக்கவெள்ளம் நிறைந்து தோன்றிய 
வாறுபோல எங்கட்கும் , பிறர்க்கும், தலைமையையுடையையாதலின் , யாவரோடும் 
உறவில்லா 

ஆறலை கள்வர், கொன்று வழியிலே அடித்துப்பறித்தலாற் போய் 
முடி வனவல்ல அருஞ்சுரமாயிருக்கத் தம்முயிர்மேல் அன்பின்றி வலிய குலை கிடந்து 
அசையிடும் போதற்கரிய சாத்தின்கண்ணே அளவின்றிப் பிரிந்தவர்க்கு இற்றை 
காளோடுங்கூடி , யான் கெழிகவேனச்சொல்லிக்கேண்ணொளிமழுங்கிய இரக்கத் 

* கண்பொறிமாறியவென்றும் பாடம் 


வாளம 


16 , 


/ 62 . 8 


1 


FA4 


நான் 


வென் 


புறநானூறு மூலமும் உரையும் . கருக 
ன வலிகெட்டுப் பொறுத்தற்கரிய துன்பமுறும் எனது பெரியவறுமையுறு 
வோள் நினது முயற்சியாலுண்டாகிய செல்வத்தைக்காணுக்தோழம் வியப்பப் 
/ 6 பனையையொக்கும் பெருங்கையுடனே முத்துப்படும் பூட்டி முதிர்ந்த உயர்ந்த கொம் 

பேந்திய மலையையொக்கும் வலிய களிற்றை ஒளிவிளங்கும் பட்டம் பொலியப் 
பக்கத்தேதியராலிக்குமணி ஒன்றற்கொன்று மாறியொலிப்ப தரித் தலைமைதோன்ற 
இருந்து போதலைவிரும்பினேன் ; வென்றிமித்ததலைவனே, எனதுவறுமை பின்னே 
நின்று துரத்த நின்புகழ் கொடுவரவந்து நினதுகைவண்மையிலே சிலவற்றைத்தொடு 
த்த என்னைக் காதலித்துக் கேட்பாயாக 3 சிலவற்றைச் சொல்ல அறிவேனாயினும் 
றியேனாயினும் விரையி என்கல்வியளவை ஆராய்ந்தறிந்தனையாய் ஆராயாதுசிற 

ன்னளவை அளத்தறிவாயாக, பெருமானே, எக்காளும் எனது மிகுதியைக் 
கண்டு அரசர்காணும்படி பெயர்வேன் ; சாந்துபூசப்பட்டுப் பல கல்ல இலக்கணத் 
தைப்பொருந்திய , மேம்பட்ட அழகினையுடையழார் பீமாட்சிமைப்பட்ட ஆபா 
ணத்தையுடையமகளிர் தழுவுந்தோறும் விரும்ப நாட்காலையே முரசுமுழங்கும் இட 
னுடைத்தாய எல்லையின்கண் நினதுதாணிழற்கண்வாழ்வார் , நல்ல ஆபரணத்தை 
திப்பு வாளாற் செய்யும் போரின்கண்ணே உழக்கப்பட்ட நினது படையையும் 
னது சீர்மிக்கசெல்வத்தையும் பலபடப்புகழ்வேம் .--(எ 10. ) 

அருஞ்சுரம் சென்று தலைவருவனவல்லவென முற்றாக்கி , அவ்வருஞ்சுரமிறக் 
தோரெனவும் , அன்பின்றியிழந்தோரெனவுக்கூட்டுக. ) நின்வண்மையிற்றொடுத்த 

ன்பதற்கு நின்வண்மையால் வளைத்துக்கொள்ளப்பட்ட வெனினும் மையும் . புகல 
மிகுப்பவென்னும் செயவெனெச்சங்கள் , வாளமருழந்தவென்னும் பிறவினையொடு 
முடிந்தன 
துன்புறுவிமருளப் பகடேறிச் செலல் நசைஇ உற்றனெனெனவும் , மகளிர்புக 

, 
த் தாணிழல்வாழ்நர் நன்கலமிகுப்ப வாளமருழந்தநின் தானையும் செல்வமும் ஏத் 
துகமெனவுங்கூட்டுக . 

( கசுக ), 
( கசுஉ , ) இரவலர் ) புரவலை நீடி மல்லை 

2 புரவல ரிரவலர்க் கில்லைய மல்ல 
* வேல ருண்மையும் கர் 

ண்மையும் காணின பிரவலர்க் 
4 வோருண்மையுங் காணினி நின்னூர்க் 
ரு ) கடிமரம் வருந்தத் தந்தியாம் , பிணித்த 
6 நெடுநல் , யானையெம் , பரிசில் 
7 கடுமான் றோன்றல் செல்வம் பயனே . 
திணை - அது ; துறை - பரிசில்விடைப்பாற்பட்டது . 

அவர் வெளிமானுழைச்சென்றர்க்கு வெளிமான் துஞ்சுவான் , தம்பியைப் 
பரிசில் கொடுவென அவன் சிறிது கொடுப்பக் , கொள்ளாதுபோய்க் , தீமணனைப் 
பாடிக் குமணன் பகத்தொப்ேபக் கொணர்ந்துநின்று வெளிமானூர்க் கடிமரத்து 
யாத்துச்சென்று அவர் சொல்லியது . 

ப 
* இப்பாட்டு - பிறன்பாற் பெரிதுபெற்றுச் சிறிது தந்தவற்குக் காட்டியவிடை 
என்பர் நச்சினர்க்கினியர் ( தொல் , பொரு, புறத்திணையியல், ஈசு - ம் சூத்திரவுரை , 


வ 


XIL 


1 


5. 

S 


ககால 


வெடி 


போர்க்கு இல்லையுமல்லர் ; இனி இரப்போருண்ட 
ருந்தன்மையுள்தாத 

183. 
புறநானூறு மூலமும் உரையும் .. 

2 
(இ - ள் .) இரப்போர்க்கு ஈந்து , பாதுகாப்பாய் , நீயுமல்லை - பாப்போர் இரப் 
போர்க்கு இடுவோருண்டாதலையும் காண்பாயாக ; நின்னுடைய ஊரின்கட் காவலை 
யுடையமரம் வருந்தக் கொடுவந்து யாம் கட்டிய உயர்ந்த நல்ல இலக்கணமுடைய 
யானை எமது பரிசில் ; விரைந்த செலவினையுடைய குதிரையையுடைய தலைவனே 
இனி யான்போவல்.----- று .) 

AS 
/ யான் போவலென்றகருத்து : முன்சீறிதுகொடுப்பக் , கொள்ளா தமிகுதிதோ 
ன்றநின்றது . இரவலருண்மையுங் காணினிமென்ற கருத்து : இரப்போர்க்குப் பெ 

| 
பன்மை, பெருமிதந்தோன்றநின்றது . * நடைவயிற் றோன்று மிருவகை விடை 
யும் " என்பதனால் , இது பெறாது பெயர்ந்த பரிசில்விடை 

( கசு உ ) 
( கசுங . ) நின்னயம் துறைநர்க்கு நீநயந் துறைார்க்கும் , 
in 

2 பன்மாண் கற்பினின் கிளைமுதி கோர்க்குங். 
3 கடும்பின்கடும்பசி தீர) யாழன் ! 
4 னெடுங்குறி யெதிர்ப்பை நல்கியோர்க்கும் , 

பின்னோக் கென்னாதென்னொடுஞ் சூழாது , 

வல்லாங்கு வாழ்து மென் 
7 செல்வோர்க்கும் கொடுத்தி, மனை கிழவோயே . 

பழந்தூங்கு முதிரத்துக் கிழவன் 

றிருந்து வேற் குமணன்ல்கிய வளனே. 
6 திணை - அது ; துறை - பரிசிற்பாற்பட்டது . 

பெருஞ்சித்திரனார் குமணனைப்பாடிப் பரிசில் கொணர்ந்து மனையோட்குச் 
சொல்லியது . 
Y 

ஸ். - இன்னைக்கர் தலித்துறையும் மின்சார்வாயமகளிர்க்கும் நீ அன்புசெய் 
தொழுகப்பட்டமகளிர்க்கும் பலகுணங்களும் மாட்சிமைப்பட்ட கற்பினயடைய 
னது சுற்றத்து மூத்தமகளிர்க்கும் நமது சுற்றத்தினது மிக்கபசி நீங்க , நினக்கு நெடு 
தாதும் என்னொடுகூடி உசாவுவதுஞ்செய்யாது சேதரப்படக் குடிவாழ்க்கைவாழக் 
கடவேழென்றுகருதாது , நீயும் யாவர்க்கும் வழங்குவாயாக, எனது மனைக்குரி 
யோயே , பலாப்பழமுதலாயின தூங்கும் முதிரமென்னுமலைக்குத் தலைவனாகிய திருந் 
தியவேலையுடையகுமணன் நீல்கிய செல்வத்தை 4 எ - று .) 

மனைகிழவோய் , குமணனல்கிய செல்வத்தை நீயும் எல்லோர்க்குங்கொமேதி 


ந 


யு 


| 


நின 


எ 


தரு 


ை 


யெனக்கூட்டுக . 


--நின்பன்மாண்கற்பிற்கிளை முதலோர்க்குமெனிவியையும் ; நின்றாங்குரைப்பினு 
மமையும் . யேமென்றஉம்மை , யானுங்கொடுப்பேன் , நீயுக்கொடுவென எச்சவும் 
மையாற்நின்றது . 


( 


க் 


ககக 


தொல்காப்பியம் , பொருளதிகாரம் , புறத்திணையியல் , ஙசு 


/ 64 . 1 


N 
பண்ணமை. நரம்பின் , பச்சை 

பசசை.நல்யா 


நல்ய 


யாழ் 


திணை 


- 


புறநானூறு மூலமும் உரையும் . 
க.ச.) கெனி மற்க்க கோம்ம் ஒப்பின் 1 
CLAIY. 2 னாம்பிப்பத் தேம்புபசி யுழவாப்பு 

3 பர்ஆலின்மையிற்றோலொடு திருந்தி 
4 - யில்லி தூர்ந்த பொல்லாவது முலை 
இ ) சுவைத்தொழூஉந்தன் மகத்துமுக நோக்கி 
நீரொடு ) நிறைந்த வீரிதீழ் மழைக்கணன் 

மனையோ ளெவ்வ நோக்கி நினைஇ 
2 

நிற்படர்ந்தசினே, நற்போர்க்குமண் 
9 வென்னிலை யறிந்தனை யாயி னிந்நிலைத் 
க ) தொடுத் 
தாடுத்துங் கொள்ளா, தமையலெ 

மையலன்மக்கிய 
// 
/ 2 மண்ணார் முழவின் வயிரியர் 
13 ஒன்மை தீர்க்கும் குடிப்பிறந் தோயே ! 

அது ; துறை - பரிசிற்கடாநிலை . 
7. தம்பியால்நாடு கொள்ளப்பட்டுக் காடுபற்றியிருந்ததமணனைப் பெருந்தலைச் 
சாத்தனார் பாடியது . 

( இ - ள் . ) அடுதலை மிகவும றந்த புடையோங்கிய அடுப்பின் கட் காளாம்பிபூப்ப 
உடம்பு மெலியும் பசியான் வருந்திப் பாலின்மையால் 
ன்வருந்திப் பாலின்மையால் தோலாந்தன்மை 

தாலாந்தன்மையுடனேதிரங் 
இத்தன தூர்த்தி பொல்லாத வறிய முலையை வறிதேசுவைக்குந்தோறும் அழுகின்ற 
தன் துபிள்ளையது முகத்தைப்பார்த்து ரோனிரதிய, ஈரிய இமையையுடைய குளிர் 
ந்தகண்ணையுடைய என்மனைவியது 

ய என்மனை வியது , வருத்தத்தைப்பார்த்து , இந்தவருத்தத் தீர்த்தம், 
குரியாய் நீயெனநினைந்து , நின்பால் வந்தேன் ; நல்ல போரையுடையகுமண , எனது 
வறுமைநிலையை நீ அறிந்தாயாயின், இவ்வாறு , வறுமையுற்றுநின்றநிலைமைக்கண் 
வளைத்தாயினும் , பரிசில் கொள்ளாது விடேன் , மலவாக அடுக்கப்பட்ட பண்ணுத 
லமைந்த நரம்பினை யுடைய தோலரிற்போர்க்கப்பட்ட நல்லயாழையும் மார்ச்சனை 
கிறைந்த மத்தளத்தினையுமுடைய கூத்தரது மிடியைக் கெடுக்கும்குடியின்கட்பிற 
ந்தோயாதலால் ,-எ - று . ) 
அடுதலைமிகவுமறத்தலால் செய்யின்றி , உயர்ந்த அடுப்பென்றாராம். 

நீ இன்மை தீர்க்குங்குடிப்பிறந்தோயாதலால் இந்நிலைத்தொடுத்தும் 
செ 
ள்ளாது அமையலெனெனக்கூட்டுக . 

( கசுச ) 
ககூடு. மீன்னா வலக்த்து மன்னுதல் குறித்தோர் ) 

தம்புகழ் நிறீஇத்தா மாய்க் தனது 
3 தன்னருஞ் சிறப்பி னுயர்ந்த செல்வர் 
என் மையி னிரப்போர்க்க 

ப்போர்க் கறியாமையில், 
நி ) சொன்மை மாக்களிற் றொடர்பறியலரே 

மே 
* இப்பாட்டு , வாகைத்திணையின்பகு தியாகிய " இடையில் வண்டிகழ்க்கொ 
டைமை என்னுந்துறைக்கு உதாரணமாகக்காட்டினம் நச்சினர்க்கினியா ( தொல் , 
பொரு , புறத்திணையியல் , உக - ம் குத்திரவ்னா ) . 


. 


z66 . 


* 


கஉ 


Saranam 


00 


புற நானூறு மூலமும் உரையும் .. 
தாடாழ் படுமணி 

பாட்டும் பூநுதல் 
வாடியல், யானை, பாடுநர்க்ககருகாக் 

கேடி னல்லிதை வய்மான் றோன்றலைப் . 
4 பாடி நின்றனெ னாகக் கொன்னே ப 
40) பாடுபெறு பச்சிலன் வாடினன் பெயர்தலென் 
/ னடிழந்ததனினு கனியின் வேதன | 
12 வாட்ந் தனனே, தலையெனக் கியத் 

| 
3 தன்னிற் சிறந்தது 

பிறிதொன் றின்மையின் 
காடுமலி, யுவகையொடு வருவ 
கடு), லோடாப் பூட்கைநின் கிழமையோற் கண்டே . 
திணை அது ; துறை - வரிசில்விடை, 

தம்பியால்நாடுகொள்ளப்பட்டுக் காடுபற்றியிருந்த குமணனைக்கண்டு அவன் 
தன்வாள்கொடுப்பக் கொண்டு வந்து • இளங்குமணற்தக்காட்டிப் பெருந்தலைச் 
சாத்தனார் பாடியது . 

பரிசில்விடையாவது , 
* வேந்தனுண் மகிழ வெல்புக ழறைந்தோர்க் 

கீந்து பரிசிலின்பும் விடுத்தன்று . ” 
இ - ள் . எப்பொருளும் நிலையாக இவ்வுலகத்தின் கண் நிலைபெறு தலைக்க 
னோர் நம்முடைய புகழைப் பூமியிடத்தேநிறுத்தித் தாங்களி றந்தார்க்கணுகுதற்கரிய 
தலைமையையுடைய மிக்கசெல்வர் , வறுமையால் இரப்போர்க்குக் கொடாமையிற் 
பழைய வண்மையையுடைய மாக்கள் போலப் பின்னும் தம் பெயரைநிறுத்தி உல 
கோவதோடர்ந்து போது தலை அறியார் ; தொளின்கண் தாழ்ந்த ஓசையையுடைய 
மணி ஒன்றற்கொன்றுமாறியொலிக்கும் , புகர் முதலையுடைய வென்றியியன் றயானை 
யைப் பாவலர்க்குமிகக்கொடுக்கும் அழிவில்லாத நல்லபுகழையுடைய வலிய குதி 
ரையையுடைய, தலைவனைப்பாடிநின்றேனாக , பயனின்றியே பெருமைபெற்றபரி 
சிலன் வாடினனாகப்பெயர்தல் எனது நாட்டையிழந்த தனினும் மிக இன்னாதென 
நினைந்து வாளைத்தந்தான் , தனது தலையை எனக்குத் தருவானாக ; ஆங்குத்தருதற்குத் 
ன்னிற்சிறந்த பொருள் வேறொன்றில்லாமையின் வென்றிமிக்க உவகையான்வந் 
தேன், புறக்கொடாத மேற்கோளையுடைய நின்தமையனைக்கண்டு .--(எ - று .) 
V ருவலென்பது , காலமயக்கம் . மன்னு தல் குறித்தோர் புகழ்நிறுத்துதலும் , 
புகழ் நிறுத்தாதோர் மன்னாராதலும் இவ்வாறன்ரோவென்பது கருத்தாகக் கொள்க . 
நின்கிழமையோற்கண்டு வருவலெனவும் , வயமான்றோன்றலைப்பாடி நின்றேனாகப் 
பரிசிலன் கொன்னேபெயர்தல். இழந்த்தனினும் இன்னாதெனத் தன்னிற்சிறந்தது 
பிறிதொன்றின்மையின் தலை எமக்கீய வாள் தந்தனனாதலால் , ஆமெலியுவிகையின் 
வருவலெனவும் கூட்டுக . கிளைமையோற்கண்டென்று பாடிமோதுவாருமுளர் . () 
. ( 

கழுவ 
கசு.சு.) நன்றாய்க் த கேளி மிர்சடை 
2 முது முதல்வன் 

வாய்பேர்கா 
* புறப்பொருள் வெண்பாமாலை , பாடாண்படலம் , உசு . 


VI 


146 : 5 


காச 


புறநானுறு மூலமும் உரையும் . 


பார்ப்பனவாகையாவது ; 
* << கேள்வியாற் சிறப்பெய்தியானை , 

வேள்வியான் விறன்மிகுத்தன்று . ” ) 
( இ 2 ள்.) பெரிதும் ஆராயப்பட்ட மிக்க நீண்டசடையினையுடைய முதிய 
இறைவனது , வாக்கைவிட்டுநீங்காது அறமொன்றையே மேவிய நான்கு கூற்றை 
யுடைத்தாய் ஆறங்கத்தாலும் , உணரப்பட்ட ஒருபழைய நூலாகிய வேதத்திற்குமாறு 
பட்ட நூல்களைக் கண்டோராகிய புத்தர்முதலாயின புறச்சமயத்தோரத மிகுதி 
யைச் சாய்க்க வேண்டி 4 அவரதுமெய்போன்ற பொய்யை உளப்பட்டறிந்து அப் 
பொய்மையை மெய்யென்றுகருதாமல் உண்மைப்பொருளை அவர்களுக்கு ஏற்பச் 
சொல்லில் இருபத்தொருவேள்வித்துறையையும் , குறையின் றாகச் செய்து முடித்த 
புகழமைந்த தலைமையையுடைய அறிவுடையோர்மா பிலுள்ளானே, வேள்வித்தொழி 
ற்கு வேண்டி நீ போர்க்கப்பட்ட காட்டுநிலத் துவாழும் புல்வாய்க்கலையினது உறுப் 
பூத்தோல் கினது தோளின்கண் இடப்பட்ட பூணு நூன் மீதே சிறந்தகோன்றக் 
கொடுமையைநீக்கிய பெறுதற்கரியகற்பினையும் , அற்நூல்பழப்பட்ட சாலகத் 
விதச்சூடி , சிறிய நுதவினையும் பெரிய அகன்ற அல்குலையும் மெத்தென்ற சொல்லை 
யும் பலவாகிய கூந்தலையுமுடைய தின்னுடைய நிலைமைக்கு மனமொத்த நின்னு 
டைய துணைவியராகிய காதலிமார் தத்தமக்குப்பொருந்திய ஏவற்சொழிலைக் கேட்டுச் 
செய்யக் காடென்றும் நாடென்றுஞ்சொல்லப்பட்ட அவ்விடத்தின்கட் காட்டுள் 
| எழுவகைப்பட்டபசுவானும் காட்டுன் எழுவகைப்பட்டபசுவானும் , முட்டா , நீர் 
நாணும் பரிசு நெய்யைவழங்கியும் எண்ணிறப்புப் பலவேள்விகளை வேட்டும் மண் 
பொறாமற் புகழைப்பரப்பியும் , அவ்வாறு பெறுதற்கரிய விளக்கமுற்ற வேள்விமுடி 
பாகிய பெரியகாலத்து விருந்தினரைப் பொருந்திய நினது திருந்திய மேம்பட்ட 
நிலைமையை ந்ேநாளும் காண்பேமாக யாங்கள் ; மேற்றிசைக்கண் பொன்படுகின்ற 
நெடிய குடகமலைக்கண்ணே முகிலின் கண் இட யேறு முழங்கிப் 

பூப்பரந்த புது மீனா 
யுடைய காவிரி உலகத்தைப்பாதுகாக்கும் குளிர்ந்த புனற்பக்கத்தையுடைய எம் 
மூரிடத்தின்கண் உண்ணப்படுவனவற்றையுண்டும் , தின்னப்படுவனவற்றைத்தின் 
றும் ஏஜப்படுவனவற்றையேறியும் கொண்டாடுவேமாகப் போவேன் , பான் ; போ 
காது, மழை தலையெடுப்ப உயர்ந்த நெடிய பக்கவரைகளையுடைத்தாய் மூங்கில்வள 
ரும் இமயமலைபோல் 

லைபெறுவாயாக , நிலத்தின் மேலே. 46 - . ) ? 
முது முதல்வனவாய் போகாதென்றகருத்து : அப்பெரியோனாலும் எக்கால 
மும் அத்தியயனம் பண்ணப்படுமென்றதாகக்கொள்க ; ‘ வாய்போகாதொன்றுபுரி 
ந்த என்பதற்கு மெய்மை நீங்காமல் வீடொன்றையுமே புரிந்தவென்றும் , 

( பொய் 
யோராது என்பதற்குத் தாழ்பொய்ம்மையை விசாரியாதென்றும், மூவேழ் துறை 
என்பதற்கு இருபத்தொருகூறுபட்ட தருக்க நூலென்றும் , ஈரேழின் என்பதற்குக் 
காட்டுள் எழுநாளும் நாட்டுள் எழுநாளுமென்றும் , கற்பின் வலை சூடி ” என்பதற்குக் 
பினால்வலை சூடியென்று முரைப் பினுமமையும் . 2 

உரவோர்க்க , பொலியக் கேட்ப வழங்கியும் வேட்டும் பரப்பியும் இவ்வாறு 
விருந்துற்ற நின் திருந்தேந்துநிலை என்றும் இன்றுபோலக் காண்பேமாக , யாமும் ; 

* புறப்பொருள் வேண்பாமாலை , வாகைப்படலம் , கூ 
It சாலகம் - ஜாலகம் ; இது யாகபத்தினிகள் அணியும் அணிவிசேடம் . 


கற்பினா 


8 


கண - அது ; துறை - அரசவாகை . 


2 


VI 


-- 


! 


CLXVIE 


தே 


ஆநூலென்பாருமுளர் 
. விருந்தென்றது , 
இனியர் , செவிக்கு இனியரல்லர் ; அதனால் , இங்ஙனம் நீயும் ஒன்றினியை ; அவ 
166 

புறநானூறு மூலமும் உரையும் . 
எம்மூரிடத்து உண்டும் தின்றும் ஊர்ந்தும் இவ்வாறு செய்து நீதந்தபரிசிக்கொண்டு 
கொண்டாடுவேமாகச் செல்வேன் ; நீ தானும் இமயம் போல் நிலைபெதுவாயாக 
வெனமுடிக்க. 
Y நன்றாய்ந்த ஒருமுது நூவெனவும், கற்பையும்நுதலையும் அல்குவியும் சொல்லை 
யும் கூந்தலையுமுடைய துணைவியர் வலைசூடித் தொழில்கேட்பவெனவம் , செல் 
லாதுரிலீயரெனவுமியையும் .. மூவேழ்துறையுமென்பதற்கு இருபத்தோருகூறு 


புத்தோல் முதலியவற்றாற் புதுழையுற்றவெனினுமமையும் . காவிரிபாக்குமென்ப 
தூஉம் பாடம் பதில் - விழைவின்கண்வந்தது . 

(கசுசு ) 
( கசு எ.) நீயே, அமர்காணின்மர் கடந்தவர் 

படைவிலக்கி பெதிரீநிற்றலின் 
masவாஅள் வாய்த்த வடுவாழ் யாக்கையொ 
KidsA கேள்விக் கனியை சீட்கின்னாயே ! 

அவரே, நிற்கானிறப்புக்கொடுத்தல் 

னூற்றியா மெயயாக்கையொடு 
7 . 

கண்ணுக்கினியர் செவிக்கின் னாரே .. 
8 அதனா, வியமொன் றினியை புன்ருமொன் றினிய 
4 நொவ்வா யாவுள மற்றே வெல்போர்க் 

? 
கழல்புனை திருந்தடிக் கடுமான் கிள்ளி 
// நின்னை) வியக்குமிவ் வுலகமஃ 
12 தென்னோ பெரும் வுரைத்தீசி னெமக்கே ! 
ஏனாத்திருக்கிள்ளியைக் கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக்குமரனும் 
இ - ன் . தோன் , போனாக்காணின், அப்போனாவென்று , அப்பகைவரது 
படையைவிலக்கி எதிர்நிற்றலான் வாள்வாய்க்கத்தைத்த வடுவழுந்திய உடம்புட 
லேர்கேட்டசெவிக்கு, இனியை , கண்ணுக்கு இன்னாய் , பகைவராகிய அவர்தாம் , 
நின்னைக்காணிற் புறந்தருதலாற் புண்ணறியாத உடம்பாகியவடி வுடனே கஎணுக்கு 
ரும் ஒன்றினியர் , இனி அவரொவ்வாதீன வேறுயாவையுள் ; வெல்லும் போரினைச் 
செய்யும் வீரக்கழலணிந்த திருந்திய அடியினையும் கடிய செலவினையுடைய குதி 
ரையையுமுடையகிள்ளி, என்னை மதித்திருக்கும் இவ்வுலகம் ; அதற்குக்காரணம் 
யாதோ பெருமானே , எமக்குச் சொல்லுவாய் , 

- மீ கட்கின்னாயெனப் பலித்தது போலப் புகழ்தலும் , அவர் பட்கினீயரெனப் 
புகழ்ந்தது போலப் பழித்தலும் சில அணிதோன் றநின்றன. 
| (ககி.அருவி பார்க்குங்கழைப்பின்னந்தலைக் 

னந்தலைக் 
கறிவுளாட்டுக்கத்து மலர்ந்த காந்த 


கம் 


*** 





பாடியது . 


( 


Sa 


வ 


rx2 


V 


! 


1 


1- சர்ந்த விந்தின் 


கருவூர்க் கந்தப்பிள்ளைசாத் 
ைேர 

2 . 
Pittarill 

புறநானூறு மூலமும் உரையும் . 
* கொழுங்கழ்க்கு மிளிக் கிண்டிக் கிளையொடு ) 
4 கடுங்கட் கேழ் வழுதபூழி | 
நன்னாள் வருந்த நோக்கிக் குறவ 
ழா அது வித்திய பரூஉக்கு 

த்திய பரூஉக்குரற் சிறுதினை 
முந்துவிளை யாண 

ளை யாணர் நாட்புதி தண்மார் ) 
மரையான் கறந்த நுரைகொ டீம்பான் 

மான்றடி புழுக்கிய புல்வுறு குழிசி 
2 ) வான்கே ழிரும்படை கழாஅதேற்றிச் 

கிஅவித்த பன்சங், 
12.கூதளங் கவினிய குளவி முன்றிற் 
13 செழுங்கோள் வாழையகவிலைப் பகுக்கு 
4 மூராக் குதிரைக் கிழவ கூர்வே ( 60 ) 

ன்றை நார்த் தொடுத்த வேங்கையங்கண்ணி 
16 வடிவிலம்பின் வில்லோர் பெரும் ! 
17 கைவள் ளீகைக் கமொன் கொற்ற / 
இவையக வனப்பில் தமிழகம் கேட்டிப்பு 

பொய்மாச் செந்நா கெளிய வேத்திப் 
உ ) பாடும் வென்ப பரிசிலர் ;நா 
27 யோ ,மன்னர் காண் 
22 வியாது பாக்கின் வகையில் கான்டகமே ! 

பாடாண்டிணை ; துறை - பரிசிற்றுறை ; இயின் மொழியும் , அரசவா 
2 
கையுமாம் . 

( இ - ள்.) அருவி ஒலித்திழியும் வேய்பயின்ற அகன்றவிடத்து மின்கொடி 
வளரும் கலைச்சாரலினிடத்து மலர்ந்ததாந்தளின 

தும்கொழுவிய கிழங்கு இழக்கிள் 
றித் தன்னினத்தோடேடத்தக்கண்மையைபுடைய கேழவழுதபுழுதிக்கண்ணே 
நல்லகாள்வந்த செவ்வியைப் பார்த்துக் குறவர் அந்நிலமுழாதே அதுவே உழவாக ) 

பிரியதோகையையுடைய , சிறியதினை முற்படவிளைந்த புது வருவாயாகிய 
கொண்ட இனியபாலை மான்றடி புழுக்கப்பட்ட புலால் 

நாறும் பானையினது, நிணந் 
தோய்ந்த வெளியநிறீத்தினையுடைய பெரியபுறத்தைக்கழுவாதே , உலைநராகவார்த் 
தேற்றிச் சந்தினவமகான் உவிக்கப்பட்ட சோற்றைக் கதாளி, கவின் பெற்ற மலை 
மல்லிகை காறுமுற்றத்து வேள்வியத்வையையுடைய வாழையினது அகன்ற இலைக் 
கண்ணே பலருடனேபகுத்துண்ணும் ஊரப்படாத குதிரையென்னுமலைக்குத்தலைவ , 
கூரிய வேலையும் நறைக்கொடியின் நாராற்றொடுக்கப்பட்ட வேங்கைப்பூமாலையினை 
யும் படித்தல் பயின்ற அம்பினையுமுடையவில்வார்களுக்குத்தலைவசைலான் வழங் 
கும் வள்ளிய கொடையினையும் கடிய குதிரையையுமுடையகொற்ற , உலகத் 
தெல்லையுள் தமிழ்நாடுகேட்கப் பொய்யாத செவ்வியநா இருந்தும்படி வாழ்த்திப் 


- 


திணை 


1 


} 


குப் பரிசில் தந்துவிடுவாயாக ; வென்றி வேலையுடைய இளைய பல கோசர் விளங்கிய 


} 


ககாரா 


21V 


Sum ? 


Reer 


4 


தாங்கியய வகலயாற் 


A 


இன் 


ன்னே 


Suportere 

1 MR . (2-3 ) 
புறநானூறு மூலமும் உரையும் . 
20 பாவெரென்று சொல்லுவர் பரிசிலர் , நாடோறும், கொடாத்வேந்தர் நாணக் 
பரந்த நினது வசையில்லாத வாலியபுகழை . எ - று .) ! 

கிழவ , பெரும , கொற்ற , பரிசிலர் நின்புகழையேத்திப் பாடுபவென் ; அ s - wal 
னால் , யானும் நின்பாற் பரிசில் பெற்றுப் பாடுவேனாக வேண்டுமெனப் பரிசிற்றுறைக் 
கேற்கக் கூறியதாக்குக, 
ஊநாக்குதிரை - மலைக்குவெளிப்படை 

நறை - புச்சிலை 

கசுஅ ) 
( கசுக . நும்படை செல்லுங் காலை யவர் படை leader ! 
2 யெடுத்தெறி தானை முன்னரை 

னரை , யென 
3 
x . 

பவர்படை வருஉங் காலை நம்படைக் 
4 .கூழை தாங் 

வியர் மற்றுக் 

க் குன்று 
ரு ) விலங்கு சிறையினின்றனை , 

பெனா 
16 வரிதாற் பெரும்தின் சவ்வி , யென்றும் 

3 
பெரிதாலத்தையென் கடும்பின் திடும்பை 

ன விடுத்தி , பரிசில் வென்வேல் 
1 விளம்பல் கோசர் விளங்கு படை : 

கன்மார், 
கதிகலின ரெறிந்த அகலினை முருக்கின் 
1 பெருமரக் கம்பம் போலப் ) 
8 பொருநர்க் குலையாதின் வல்ன்வாழியவே 
திணை - அது ; துறை - பரிசில்கடாநிலை . 
அவனைக் காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக்கண்ணனர் பாடியது . 

இ - ள் . - நும்முடையபடை பகைவர்மேற் போங்காலத்து , அவரது படை 
யாகிய 2 வேல் முதலாயவற்றை ஓக்கியெறியும் படைக்கு முன்னே நிற்பையாகலா 
னும் , அவர்படை அடர்த்துவருங்காலத்து , நும்படையினது அணியைத்தாங்க 
வேண்டி அகன்ற ஆற்றின் கட் குறுக்கேதடுத்துக்கிடக்கின்ற மலையையொப்ப அத 
னைத்தடுத்துநின்றாயாதலானும் , பெருமா, நின்னைக் காணலங்காலம் பெறுதலரிது, 
எந்நாளும் என துசுற்றத்தினது இடும்பை பெரிதா தலால் நீ இப்பொழுதே எனக் 

; 
படைக்கலங்கற்பார் மாறுபட்டனராயெறிந்த, அகன்ற இலையையுடைய முருக்கா 
கிய பெரியமரத்தாற்செய்யப்பட்ட தூண்மாகிய இலக்கைப்போலப்பொருவார்க் 
குத்தொலையாத நினது வென்றிவாழ்வதாக , (எ - று 

V என .- என்பது , எண்ணிடைச்சொல் , எளிதாலத்தையென்று பாடமோது 
வாருமுளர். 

கசுது ). 
( க . ) 

மரை பிரி 
மரை பிரித்துண் 
கண்டதெல்லி 

நெல்லி வேலிப் ! 
பை முன்றிலங்குடிச் சீ 

லடிப் படுத்த கல்லாக் காட்சி 
4 

வில் வழி கண்மார் கப்பமணல்லென { 
G ) பழிபிப்பானன் ,கருவகை சிவப்பு 


Evaha 


ப 


, 


Maa 


ப 


2 பரலு 


நூர், 


( 3 -- 

yrRA 


கசஅ 


வலி 


174 


புறநானூறு மூலமும் உரையும் . 
v / 

V 
துரந்து சிலைக்கும் வன்கட் கடுந்துடி 
புலிகஞ்சு கெடுவரைக்கும் ஞையோடிரட்டும் 
மலைகெழு நாடன் கூர்வேற் பிட்ட 
* குறுக லோம்புமின் நெவ்வி எவனே ! 
க ) சிறுகண் யானை வெண்கோடு பயந்த , 

வொளி திகழ் முத்தம் விறலியர்க்க 
கார்பிழிக் கொண்ட வெக்கீட்டடேறல் 
பண்ணமை நலயாழப்பாண்க 

மை நல்யாழ் எண்கள் பருத்தி , ), 
நசைவர்க்கு மென்மை யல்லது பகைவர்க் 
ஓகரும்பு பயன் படுக்குங்கருங் கைக் கொல்லன் 
விசைத்தே 

கூடமொடு பொருதம் 
முலைக்க என்ன வல்லாளன்னே 
3. திணை - வானகத் துறை - வல்லாணிழல்கிய தானைமாழிமா 

ឃុំ 
அவனை உறையூர் மருத்துவன் தாமோதரனர் ப 
- உறையூர் 

வல்லாண்மூல்லையாவது 
Jan 5 இல்லும், பதியு ,மியல்புக் கூறி , 

நல்லாண் மையை நலமிகுத்தன்று . 
( 

மலாயாவாற் பிரித்துண்ணப்பட்ட நெல்லியாகிய வேலியையுடைத் 
தாய் 

ஆதன து விதையாகிய பாலுடைத்தாகிய முற்றத்தினையுடைய அழகிய குடியை 
யுடைய சிறிய ஊரின்கட் பகற்பொழுதெல்லாம் வேட்டையாடித்திரிந்த காலி 
யில்லாத காட்சியையுடைய வில்லாகிய ஏராலுழுதுண்பாருடையாடுவே. ஓசையை 
யுடைத்தாக இழிந்தபிறப்பினையுடையபுலையன் தன தவலியகை சிவப்பவெலியான் 
முடுக்கிக்கொட்டும் வலியகண்ணையுடைய அச்சத்தைச் செய்யும் தடி புலிகிடக்கும் 
நெடியமலையின்கட் பேராந்தையோடு கூடி யொலிக்கும் மலை பொருந்தியதாட்டை 

யனாகிய கூரிய வேலையுடையபிட்டனை அணுகு தலைப் பாதுகாமின் பகைவீர் , 
அவன்றான் சிறுகண்ணையுடையயானையினது வெளியகோடுதரப்பட்ட ஒளிவிள 
ங்குமுத்தத்தை விறலியருக்குக் கொடுத்து கானாப்பிழிந்துகொள்ளப்பட்ட விரும் 
பத்தக்க கள்ளாகிய தெளிவைப் பண் பொருந்தின நல்லயாழினையுடைய 
சுற்றத்தை நுகர்வித்து இவ்வாறு தன்பாற் பரிசில் நச்சிவந்தோர்க்கு மெல்லியனா 
யிருத்தலல்லது பகைவர்க்கு இரும்பைப்பயன் படுத்துகின்ற உலியதையையுடைய 
கொல்லன் விசைத்தடிக்கப்பட்ட கூடத்தோடேயேற்று மாறுபடும் உலையிடத்து 
அடைகல்போலும் வலிய ஆண்மையையுடையன் .-- எ - று !) 

நசைவாக்குமென்மையல்லது பகைவர்க்குக் கல்லன்னவல்லாள் 
னாதலால் , தெவ்விர், அவனைக் குறுகலோம்புமின்னக்கூட்டுக . 

V வலிதுரந்தென்பதற்கு மாற்றார்வலியைக்கெடுத்தெனினுமமையும் நார்பிழிக் 
கொண்டவென்பதற்குக் கோதைப் பிழிந்து கொண்ட வெனினுமமையும் , ( 5 என ) 

* புறப்பொருள்வெண்பாமாலை , வாகைப்படலம் , உர் 


பாவார் 


உலையி 


பட்டன் 


* 


மோ 


1 


காக 


மே சிறுவரை 


V 


. 


|ழியவே ! 


புறநானூறு மூலமும் உரையும் . 

/ 
கஎக .),இன்று செலினு 

சலினும், தருமேசி 
நின்று செலினுந் தருமே , பின்னும் 
3 மூன்னே, 

நீந்தனெ னென்னாது , தன்னி 
4 வைகலுஞ் செலினும் பொய்யல் , கை 

யாம்வேண்டி யாங்கெம் வறுங்கல நிறைப்போன் 
3 முன்வேண்டியாங்குத் தன்னிறை) வேப்ப 
7 அருந்தொழின் முடியரோ திருந்து வேற் கொற்றன் 
தி 

னின் மலி, கதச்சேக்களனொடு வேண்டினுங் 
9. களமலி, நெல்லின் குப்பை வேண்டினும் 
கடி மருங்கலங் களிற்றொடு வேண்டினும், பெருந்தகை 
// பிறர்க்கு மன்ன வறத்தகையன்னே 
1/2 பன்னனாகவி னெந்தை யுள்ளடி 
13 முள்ளு நோவ வுறாற்க தில்ல - 
-14 வோ ராயவிவ் வலகத்து 
கரு ) வாழ்வோர் வாழவவன் றாள்வா ழிய 
திணை - பாடாண்டிணை ; துறை - இயன்மொழி 
அவனைக் காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக்கண்ணனார் பாடியது . 

. 
இ இன்று போகினும் தருவன் ; சிறிதுநாட் கழித்துப்போகினும் 1.தரு 
வன் பின்னையும் முன்னே தந்தேனென்னாது பயின்று நாடோறும் செலினும்பொ 
ய்யானா 
கனாகி யாம் 

வேண்டினபடியே எம்முடைய அறியகலத்தைநிரப்புவோன் தோன் 
விரும்பினபடியே தன்னுடைய அரசனுவப்பச் செய்தற்கரிய போர்த்தொழில்களை 
முடிப்பானாக , திருந்தியவேலையுடைய கொற்றன் ; இனமாகிய மிக்க வெவ்விய 
சேக்களைத் தொழுவோ டேவேண்டினும் கெளத்தின்கண் மலிந்த நெல்லின்குவை 
யை வேண்டினும் பெறுதற்கரிய அணிகலங்களைக் களிற்றுடனே வேண்டினும் , பெ 
ரிய தகைலையையுடையான் , // பிறர்க்கும் அத்தன்மைய அறஞ்செய்யுங்கூற்றை 
யுடையான் ; / அத்தன்மையனாதலால் , எம்முடைய இறைவனது உள்ளடிக்கண் 
முள்ளுமுளப்பட நோவச் சென்று உறாதொழியவேண்டும் ; " வோமரிதாகிய இவ் 
வுலகத்தின்கண் உயிர்வாழ்வோர்வாழும்பரிசு அவனது தாள் வாழ்வதாக .--( 3 - று . ) 
V பிறர்க்குமென்பது , எச்சம் . \ தில் - விழைவின்கண்வந்தது . 

திருந்து வேற்கொற்றன் , பெருந்தகை , சேக் களினொடு வேண்டினும், நெல்லின் 
குப்பைவேண்டினும் , அருங்கலம் களிற்றொடுவேண்டினும் நமக்கேயன்றிப் பிறர்க் 
கும் அத்தன்மைய அறஞ்செய்யுந்தகு தியையுடையன் யாம் வேண்டியாங்கு : SIST 
வறுங்கலம் நிறைப்போன் ; தான் வேண்டியாங்குத் தன் இறையுவப்ப அருந்தொர் . 
ழில்முடிப்பானாகவேண்டுவது ? எந்தை உள்ளடி முள்ளும் கோவவுறாக்க ; வாழ் 
வோர் வாழ அவன் தாள் வாழியவெனக்கூட்டுக .. 

வாழ்வோர்வாழ்வு என்றோதிர வாழ்வோர்வாழும் வாழ்வெல்லாம் அவன்றாள் 
வாழ்வென்றுணப்பினுமமையும் . தானை முயற்சியெனினுமமையும் , , * ( கஎக ) - 


- 


Ara).x+ y 


எ 


** : +9.AL 


ெ 


நடி 


- 


- 


172 , 

3 . 
புறநானூறு மூலமும் உரையும் . 
( கஎஉ .) 
ஏற்றுக வலையோயாக்குக் சோறே ! -- 

கள்ளுக் குறைபட லோம்புக ! வொள்ளிழைப் 
3 பாடுவல் விற்வியர் கோதையும் ,புனைக் 

வன்னவை, பிறவுஞ் செய்க வென்ன தூஉம் 
ரு பரியல் வேண்டா; வருபத நாடி , 
யைவனங் காவலர்பெய்தீ , நந்தின் 
னொளிதிகழ் , திருந்து மணி,நளியிரு ளகற்றும் 
வன் பூல் நாடன் வயமான் பிட்ட 
9 னாரமர கடக்கும் , வேலு, மவனிறை 
க ) மாவள் ளீகைக் கோதையும் 
// மாறுகொண் மன்னரும் வாழியர் 

வாழி 
திணையும் துறையும் அவை . 
அவனை வடமவண்ணக்கன் தாமோதரனார் பாடியது 

+ உலையை , ஏற்றுக , சோற்றை ஆக்குகந்துவையும் நிறைய உண்டி 
டாக்குக ; விளங்கிய அணிகலத்தையுடைய போதெல்வல்லவிறலியா மாலையும் 3 
4 சூசக ;-அத்தன்மையனமற்றும் செய்க ; சிறிதும் இரங்குதல்வேண்டா, மேல் வாக்" 
கெடவ உணவை ஆராய்ந்து ஐவன நெல்லைக்காப்பார் காவற்கிடப்பட்ட தீ , அவ்விட 

த்துக்கெட்டகாலத்து ஒளிவிளங்கும் , திருந்தினமாணிக்கம் , செறிந்த இருளைத்து ரக் 
8 

கும் வலியநிலமாகிய, மலைநாட்டையுடையவன் , வலியகுதிரையையுடையபிட்டன் 
9 பொருதற்கரிய போரை வெல்லும் வேலும், அவன் றலைவனாகியபெரிய வள்ளியகொ 
/ டையையுடையகோதையும் அவனோடு பகைத்தவேந்தரும்நெடிதுவாழ்க --எ - று .) 

பிட்டன் வேலும் , கோதையும் மாறுகொள் மன்னரும் நெடி துவாழியர் ; அது 
வேவேண்டுவது ; மேல்வரும் உ 

மேல்வரும்உண்வைத்தேடி என்ன தூஉம் பரியல் வேண்டா 
ஆதலால் , ஏற்றுக் ; ஆக்குக ; ஓம்புகி , கோதையும் புனைக ; பிறவும் செய்கவென 
மாறிக் கூட்டுக . 1 

மாறுகொண்மன்னரும் வாழியரென்றகருத்து ! இவன் வென்ற திறைகொள் 
வது அவருளராயினென்பதாம் . விறலியரென்பது , ஈண்டு முன்னிலைக்கண் வந்தது . 
வேண்டாவென்பது , வினை மேனின்றதோர் முற்றுச்சொல் . அன்னவை பிறவுமென் 
பது , பூசுவன உடுப்பன பூண்பன முதலாயினவற்றை . வருவதுநாடி யென்றோதி ,, 
ஐவனத்துக்குவரும் இடையூறுநாடியென்று அதனைக் காவலென்பதனான் முடிப்பினு. 
மமையும் . 

( க எ 2 ) 
( களஈ. யான் 

யான் வாழு நாளும் பண்ணன் வாழிய / 
2 பாணர், காண்கிவன் கடும்பின திடும்பை 
3. பாணர்ப் பயமாம் புள்ளிமிழ்க் தன்ன , 

ஆணொலி யாவர் தானும் கேட்கும் , + 
6 ) பொய்யா வெழில் பெய்விட் கோர்க்கி ! 

முட்டை கொண்டு வற்புலஞ் சேருஞ் 
7 சிமகன் ணெறும்பின் சில்லொழுக் கேய்ப்பச் 


Lum 


3 


1 


காசு 


9 


பாடியது . 


2 . 


பாண 


4 
புறநானூறு மூலமும் உரையும் . 
சி சோறுடைக் கையர் வீற்றுவீற் றியக்கும் 
9. மருங்கிளைச் சின் அர்க்காண்டுங்க 
க 9) மற்று மற்றும் வினவுதுந் தெற்றெனப் | 
/ பசிப்பிணி 

மருத்துவனில்லம் 
மணித்தோ சேய்த்தோ கூறுமினெமக்கே. 

! 
திணையும் துறையும் அவை . 
| சிறுகுடி கிழான் 

பண்ணனைச் சோழன் தளழற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவளவன் 
இ - ள் . யான் உயிர்வாழுகானையும்பெற்றப் பண்ணன்வாழ்வாஞ்சம் 
ரே , காண்பீராக , இந்தப் பரிசிலனது சற்றத்தின் வறுமைவை . புதுவருவாயை 

" 
யுடைத்தாகிப் பழுத்தமரத்தின் கண்ணே புள்ளினமொலித்தாற்போன்றி ஊணாலுண் 
டாகிய , ஆரவாரந்தானுங்கேட்கும் காலந்தப்பாத மழை பெய்யங்காலத்தைப்பார் 
த்துத் தம்முட்டைகளைக்கொண்டு மேட்டுநிலத்தினையடையும் மிகச்சிறிய எறும்பி 
னது சிலவாகிய ஒழுக்கத்தையொப்பச் சோறுடைக்கையின ராய் வேறுவேறுபோ 
கின்ற பெரியசுற்றத்தோடுங்கூடியபிள்ளைகளைக்காண்பேம் ; கண்டுவைத்தும் எம் 
பசிவருத்தத்தானும் வழிவரல்வருத்தத்தானும் பின்னரும்பின்னரும் விதுப்புற்றுக் 
கேளாநின்றேம் ; தெளிய , பசிநோய்தீர்க்குமருத்துவனதும்னை அணித்தோ ? தூரி 
தோ ? எங்களுக்கு நீர்சொல்லுமின் . --எ - - ) 
காண்க இவனென்பது , காண்கிவனெனக் கடைக் குறைந்து நின்றது . தா 

" 
னென்பது , அசைநிலை .! 

இது , பரிசில் பெறப்போகின்றான் வருகின் றவரைக்கண்டுவினவுவான் பண்ண 
எனது இயல்புகூறிவாழ்த்தியவாறு .) 

இனி , பரிசிலன்றான் , அரவமுங்கேட்கும் ; சிறானாக்காண்டும் கண்டும் 
மற்றும் மற்றும் வினவுதும் , நீர் எழக்குப் பசிப்பிணிமருத்துவனில்லம் அணித்தோ 
சேய்த்தோ கூறுமின் ? என்னாகின்றான் ; இவன் கடும்பினது இடும்பைரைப் பாணர் 
காண்க ; இங்ஙனம் எம் போலும் , இரவலர்வறுமையைத்தீர்க்கின்றபண்ணன்வாழிய 
வென்று பெறப்போகின்றானைக்கண்டு பெற்றுவருகின்றான் பக்கப்பாணின 
கிக் கூறியதாக உரைப்பினுமமையும் . ) இதற்கு என்னாகின்றானென் விருசொல் 
வருவித்துரைக்கப்பட்டது. அன்றியும் , பரிசிற்குச்செல்கின்றான் , பசிப்பிணிமரு 
த்துவனில்லம் அணித்தோசேய்த்தோவென்று பலகாலும் வினவ , அதனை உட்கொ 
ண்டு , ஊணொலியரவமுங்கேட்கும் ; இருங்கிளைச்சிரார்க்காண்டும் ; கண்டும் மற்றும் 
மற்றும் வினவுதுமெனச் சாதியொருமையாலுளப்படுத்திக்கூறிப் பின்பு இங்ஙனம் 
காணவும் கேட்கவும்படுவது நுமக்கு ஏற அணித்தோ சேய்த்தோ கூறுமின் மெக் 
கென்று அவரை நோக்கிக்கூறி, பின்பு இங்கனம் என் வறுமையும்தீர்த்து இவன்வறு 
மையுந் தீர்க்கவிருக்கின்ற பண்ணன் யான் வாழுநாளும் பெற்றுவாழ்வானாகவெனப் 
பரிசில் பெற்றுவருகின்றான் தன்பக்கப்பாணரை நோக்கிக் கூறியவாறாகவுரைப்பாரு 
முளர் . இனி , செல்கின்றான்பக்கப்பாணருள் ஒருவன் ஆண்டுநிற்கின்ற பாணன் 
பக்கப்பாணனாநோக்கிக் கூறிய தாகவுரைப்பாருமுளர் . ஈண்டும் இவனென்றது , 
பரிசிலனை . மற்றுமற்றும்வினவுந்தெற்றெனவென்று பாடமோதுவாருமுளர் . , ( ) 


நோக் 


கஎஉ 


தனச் 


நிறுத்தாங் 


அணங்க 

வின் 
5 

க 


ச் 


புறநானூறு மூலமும் உரையும் . 
( . ) பவுணர் கணங்கொண் 

சேண்விளிக்கு சிறப்பின் ஞாயிறு காணா 
3 திருள் கண் கெடுத் 

கெடுத்து பரிதி ஞாலத் 
புதிடும்பைகொள் பருவம் இரக் கடுந்திறல . 

ஞ்சன வண்ணன் றந்து ,நீ 
கரசிழ்ந் திருந்த வல்லற் காலை ) 
7 முரசெழுந் திர்க்கு முற்றமொடு கரைபொரு 
8 திரிக்குபுன் செரிதரு மிகுபெருங் 

கரவா - 
19 மல்ல , னன்னா 

டல்ல 
க0 பொய்யாகானம் கபிலன் பாடிய 
படாமையணி கெவெரை யாங்கணையயெனச் ) 
12 செருப்புகள் மறவர் செல்புறம் 

கண்ட 
13 வெள்ளறு சிறப்பின் முன்ளூர் மீமிசை 
14 யருவழி , யிருந்த பெருவிறல் வளவன் 
கரு ) மதிமருள் வெண்குடை காட்டி யக்குகை 
16 புதுமையி னிறுத்த,புகழ் மேம் படுத 
17 விடர்ப்புலி பொறித்து கோட்டைச் சுடர்ப்பூட் 

சுரும்பார் கண்ணிப் பெரும்பெயர் நமழுது 
ஒனீண்டுச்செய் நில் வினை யாண்டுச்சென் உணீஇயர் 
உ )) ருயர்ந்தோ ருலகத்துப் பெயர்ந்தன னாகலின் 
2 / 

மகொன் , மருங்கின் மாதிரந் தழவும் 
22 கவலை நெஞ்சத்தவலந்தீர 
23 நீதோன் றினையே நிரைத்தா ரண்ண 

ஷ் ! 
24 கல்கண் பொடியக் கானம் வெம்ப 
உரு) மீல்கு நீர் வரைப்பிற் கயம்பல வணங்கத் 
25 கோடை நீடிய பைதறு காலை 
27 
2 புருமாறு 
திணை 

* வாகை ; துறை - அரசவாகை . 
மலையமான்சோழியவேனுதி திருக்கண்ணனை மாறேக்கத்து நப்பசலையார்பா 
டியது , 

இ - ள் .) பிறரைவருத்தும் அச்சத்தினை யுடைய அசுரர் , திரள் கொண்டுபோய் 
மறைத்தார்களாக , சேய்மைக்கண்ணே விளங்காநின்ற தலைமையினையுடைய ஞாயிற் 
றைக் காணாமையால் இருளானது . உலகத்தாரது கண்ணைமறைத்த வட்டமாகிய 
* அஞ்சனவுருவனென்றும் பாடம் , 
திருக்கிள்ளியையென்றும் பிரதிபேதமுண்டு. 


2 


ரேறு 


எ 


174 1 


. 
புறநானூறு மூலமும் உரையும் . 

4 
உலகத்தினது நோய் கொண்டதுன்பம் நீங்கும் பரிசு மிக்கவலியையுடைய அஞ் 
னம் போலும் நிறத்தையுடைய திருமேனியையுடையகண்ணன் அந்தஞாயிற்றைக் 
கொண்டுவந்து இவ்வுலகத்தின் கண் அந்தகாரநீங்கும்பரிசு ஆகாயத்தின்கண்ணே 
நிறுத்தினாற்போலப் பேகைவேந்தசொல்பொருது || உடைந்து போதலால் 

தம்வேந் 
தனையிழந் துழலும் இன்னாமையையுடைய பொழுதின்கண் மாகதினரித்துமுழம் 
கும் , செண்டுவெளியையுடையகோயிலுடனே, கரையைப்பொருது முழங்கும் ரோ 
லே உடைந்து ஆழ்ந்தோடுகின்ற,மிக்க பெரியகாவிரியையுடைய வளவிய நல்லநாட் 
டினது துயரங்கெடப் பொய்யாதநர்வினையுடைய கபிலனாற்பாடப்பட்ட முகிலணி , 
ந்த பெரியமலையிடத்து விரையப் போரை விரும்பும றவர் , ஓடுபுறங்கண்ட 

இகழ்ச்சி 
பற்றதலைமையினையுடைய , முள்ளூரின் மலையுச்சியின் கண் 4 பிறராற்காண்டற்கரிய 
டத்தின்கணிருந்த பெரியவென்றியையுடைய சோழனது திங்கள் போலும் வெண் 
குடையைத்தோற்றுவித்து அக்குடையைப் புதுமையூண்டாகநிலை பெறுவித்த பூகழ் 
மேம்பகே, நரைமுழைஞ்சில்வாழும் , புலியையெழுதப்பட்ட , இலாஞ்சனை யையு 
டைய கோட்டையையும் விளங்குதலையுடைய அணிகலத்தினையும் வண்டார்க்கப் 
பட்டகண்ணியையும் பெரியபுகழினையுமுடைய தும் முன்னாகிய தந்தை இவ்வுலகத் 
துச்செய்யப்பட்ட நல்ல அறத்தின் பயனை ஆண்டாகிய தெய்வலோகத்துப்போய் 
நுகரவேண்டிப்போனானாதலின் , நல்ல நெறியைக்கொன்ற , பக்கத்தினையுடைய 
திசையெங்குஞ்சூழ்வரும் கவலையுற்றமனத்தின்கண் வருத்தங்கெ நீவந்து தோன்றி 
னாய் , இணைந்தமாலையையுடைய தலைவ , மலையிடம் பொடியக்காடு தீமிக மிக்க நீரெ 
ல்லையையுடைய நீர்நிலைகள் பலவும், முளிய இவ்வாத 

கோடைடேப்பட்ட பசுமை 
யற்றகாலத்துப் பெரியநிலங்குழியும்பரிசு,திரண்டு உருமேறுமுழங்கும் மின்முதலா 
யின . தொகுதியையுடைய, மழை சொரிந்தாற்போல . (எ - று . 
ந முற்றமென்றது , அதனை யுடைய கோயிலை. வெளிமுற்றமொடு வெண்குடை 
காட்டியென , இயைப்பினுமமையும் . கோட்டை வெளியாகிய சுடர்ப்பூணென்று 
மாம் . 

ஞாயிற்றை அஞ்சனவுருவன் தந்துநிறுத்தாங்கு முற்றமொடு நாட்டு அல்லல் 
தீர வளவன் வெண்குடைகாட்டி அக்குடைநிறுத்த புகழ்மேம்படுந , நிரைத்தாரண் 
ணல் , நும்மூன் பெயர்ந்தினனாகலின் , நெஞ்சத்து அவலந் தீரப் பைதறுகாலை மழை 
பொழிந்தாங்கு நீதோன்றினை ; ஆதலால் , இவ்வுலகத்திற்குக் குறை என்னை யெனக் 
கூட்டி வினை முடிவுசெய்க . ) 

அவுணர் கணங்கொண்டொளித்தென ஞாயிறுகாணாத பருவரறீர அஞ்சன 
வுருவன் தந்து நிறுத்தாங்கென்பது , தேவர்களும் அசுரர்களும் பொருவழிப் பகலும் 
இராப்போல இயங்கித் தாம்போர்செய்தற்பொருட்டு அசுரர் ஞாயிற்றைக் கரந் 
தார்கள் ; ஞாலம் அதனால் உள்ளபருவரறீரத் திருமால் அதைக்கொண்டுவந்துவிட்ட 
தோர்கதை . விடாப்புலிபொறித்தகோட்டை என்றதனால் , சோழனோெெதாட 
ர்புபட்டு அவனுக்குத்துப்புதல் தோன்றி நின்றது . . ஆறுகொண்மருங்கினென்று 
பாடமோதுவாருமுளர் . 

( கஎச ) 
( கஎரு . ) எந்தை வாழியாதனுங்க 

வென்னெஞ்சந் திருப்போர் நிற்காண் குவரே 
நின்னியான் மறப்பின் மறக்குங் காலை 


யாமையின் 


33 . 


6 . 


ITV 


அவங்க 


2 


உண் 


கஏச புறநானூறு மூலமும் உரையும் . 
ge 4 யென்னுயிர் யாக் 

பயிர் யாக்கையிற் பிரியும் பொழுதும் 
ர சென்னியான் மறப்பின் மறக்குவென் வென்வேலி 

விண்பொரு ஒடுங்குடைக் * கொடித்தே சோரியர் 
திண்கதிர்த் திகிரி திரிதரக் குறைத்த 
வுலக விடை கழி யறைவாய் நிலை இய 
9 மலர்வாய் மண்டிலத் தன்ன நாளும் 
கம் ) பலர்புர வெதிர்ந்த வறத்துறை நின்னே . 
திணை - பாடாண்டிணை ; துறை - இயன் மொழி . 
ஆதனுங்கனைக் கள்ளில் ஆத்திரையனார் பாடியது . 
(இ - ள்: என்னுடைய இறைவ , வாழ்வாயாக ; ஆதனுங்க, 

யான் ஒன்றைச் 
சொல்ல நினைப்பின் , நினது புகழல்லது சொல்லாமையான் , எனதுநெஞ்சை வெ 
ளிப்படுத்திக் காண லுறுவோர் ஆங்குமின்னைக் காணாநிற்பர் 3 நின்னை யுடைய யான் 
நின்னை மறப்பின் மறக்குங்காலமாவது, சொல்லக் கேட்பாயாக என்னுடைய உயி 
ரானது என்னுடம்பைவிட்டு நீங்குங்காலத்தும் என்னை யான் மறக்குங்காலம் , 
டாயின் அப்பொழுது மறப்பேனல்லது , மறவேன் . 1. வென்றிவேலையுடைய விசும் 
பைத்தோயும் நெடிய குடையினையும், கொடியணிந்த தேரினையுமுடைய நிலமுழுது 
மாண்ட சலந்தரது திண்ணிய ஆர்சூழ்ந்த பக்கரமியங்குதற்குக் குறைக்கப்பட்ட 
வெள்ளிமலைக்கு அப்பாலாகிய உலகத்திற்குக் கழியும் - இடைகழியாகிய அற்றவா 
யின்கண் தேவர்களால் நிறுத்தப்பட்டு இருபொழுதும் ஒருபெற்றியே நிலைபெற்று 
விளங்கும் பரந்த இடத்தையுடைய ஆதித்தமண்டலத்தையொப்ப நாள்தோறும் 
இரவுபகலென்னாமல் பலரையும் காத்தலை ஏற்றுக்கொண்டு ஒருபெற்றியே விளங்கிய 
அறத்துறையாகியநின்னை.-- எ - று . ) 

எந்தை, வாழி ; ஆதனுங்கனே , மண்டிலத்தன்ன அறத்துறைநின்னை நின்னு 
டையேனாகியயான் , மறப்பின் மறக்குங்காலமாவது என்யான்மறப்பின் மறக்கு 
வென் ; ஆதலால் , என்னெஞ்சைத்திறப்போர் நிற்காண்குவரெனக் கூட்டி வினை 
முடிக்க . ] 
V ஓரியராவார் - சக்கரவாள சக்கரவர்த்திகள் ; விச்சாதரரும் , நாகருமென்பர் . 
‘ திகிரி திரிதரக்குறைந்த என்றோதி , சக்கரவாளத்திற்கு அப்பாற்பட்ட உலகத்து 
ஓரியர் திகிரி ஊடறுத்துச்சேறலிற் பிளவுபட்ட வாயிற்கு அப்பாலாகிய உதயகிரிக் 
கண் நிலைபெற்ற ஆதித்தமண்டலமென்றுரைப்பாருமுளர் . 

( கஎரு ) 
-- 
(கஎசு . / ஓரை யாயத் தொண்டொடி ,மகளிர் | 

2 கேழ வழுத விருஞ்சேறு கிளைப்பின் 
4 தறாம்பற் கிழங்கொடு பெறும் 
இ) ஒரு மென் வொலிக்கும் புன்லம் - தவில் 

6 பருமா விலங்கைத் தலைவன் சிறியா 
* கொடித்தேர் மோரியரென்றும் பாடம் . 


ம 


ப 


/ 
7Y 


கஎலிக 


காணாது க 


புறநானூறு மூலமும் உரையும் . 
7 மில்லோர் சொன்மலை நல்லியக் கோடனை 

படையை வாழியெஜ் புணர்ந்த பாலே 
- பாரி பறம்பிற் பனிச்சுனைத் தெண்ணீர் 
சு )போருண்மையி னிக்ந்தோர் போலக் 
ணாது கழிந்த 

ழிந்த வைகல் காணா 
72 வழிநாட் கிரங்கு மென்னெஞ்சமவன் 
13 கழிமென் சாயல் 

கழிமென் சாயல் காண்டொறு நினைந்தே. ப 
திணையும் துறையும் அவை 
* ஓய்மாநல்லியக்கோடனைப் புறத்திணைநன்னுகனார் பாடியது . 
( இ- ள் . விளையாட்டுத்திரட்சிச்கீண் , ஒள்ளியவளையையுடையமகளிர் கேழத் 
பன்றியுழுத கரியசேற்றைக்கிளறின், அதன்கண்ணே ஆமையீனப்பட்ட புலானா 
றும் முட்டையைத் தேனாறும் , ஆம்பலின துகிழங்குடனேபெறும் இழுமென்னும் 
அனுகரணமுண்டாக முழங்கும், நீர்வழங்கும் வாய்த்தலைகளையுடைய பெரிய மாஜி 
லங்கையென்னும் , ஊர்க்குத் தலைவன் , சிறியயாழையுடைய, வறியோர் தொடுக்கும் 
புகழ்மாலை சூடும் நல்லியக்கோடனைத் துணையாக நீயுடையையாதலான் , என்னைப் 
பொருந்தியவிதியே , நீ ஒருகுறையுடையையல்லை ; வாழ்வாயாக பொரியது பறம் 
பின்கட் குளிர்ச்சியையுடைய சுனையிடத்துத் தெளிந்தநீர் போய்த்தேடிக்கொள்ள 
வேண்டாமல் ஓரூரின்கண்ணேயுண்டா தலின் , அதனை யாம் ,வேண்டியபொழுது 
உண்கின்றோமென்று நெகிழ்ந்திருந்தாரையொப்பு அவனைக்காணாதொழிந்த நாட்கள் 
எனக்கு நாட்களாய்க்கழிந்தனவல்லவென்று உட்கொண்டு அவனோடு தொடர்ந்து 
நட்பு இன்றேபோல இடையராது செல்லவேண்டுமென்று பின்வருநாளைக்கு இரங் 
காநின்றது என்னுடையநெஞ்சம் , அவனது மிக்க மெல்லிய சாயலைக் காணும் 
தோறும் நினைந்து - எ - று . ) 

என்னெஞ்சம் அவன்சர்யலைக்காணுந்தோறும் நினைத்து வழிகாட்ரெங்கும் ; என் 
னைப்புணர்ந்தவிதியே , நல்லியக்கோடனை உடையையாதலால் , நீ என்ன குறை 
யைகடைலை ; நீவாழ்வாயாகவெனக்கூட்டி வினை முடிவுசெய்க 

இல்லோர் சொன்மலை என்பதற்கு இல்லோர்தொல்லைச்சூடுமென்றும் , எற் 
புணர்த்தபாலே என்ரோதி என்னை அவனோடுகூட்டியவிதியேயென்றும் , வழிகாட் 
கிரங்கும் என்பதற்கு இன்னும் இவனோடு தொடர்ந்த நட்பு இடையற்றுக்கழியுங் 
கொலென்று இரங்குமென்றும் உரைப்பாருமுளர் . 

க எசு ) 
(கஎன ) /ஒளிறுவாண் மன்ன சொண்சுட்ர் பெருக்கம் 
XV ) வேளிறும் போகப் பின்னாட்டியங்கிப் 

3 பாடிப் பெற்ற பொன்னணி யானை 
இவன் , பத்துப்பாட்டிற் சிறுபாணாற்றுப்படைத்தலைவன் . 
+ ( தொன்மா விலங்கைக் கருவொடு பெயரிய , நன்மா விலங்கை மன்ன 
ருள்ளும் ஓவியர் பெருமகன் என்பது சிறுபாணாற்றுப்படை ( அம் ககக 
422 ) 


" க 


-T" 


Ai 


177 


- 


கஎசு புறநானூறு மூலமும் உரையும் . 
4 தம் 

தம்ரெனின் யாவரும் பகுபவமரெனிற் 
ந ) மங்களு நுழையா வெந்திரப் படுபுழைக் 

கண்மாறு நீட்ட நணிரணியிருந்த 
7 குறும்பல் குறும்பிற்றதும்ப வைகிப் 
6 புளிச்சவை வேட்ட செங்கண்டவர் 
9 தீம்புளிக் கரோவொடு துடரி முனையின் 
க 0) மட்டறன்லயாற் றெக்க ரேறிக் 
* கருங்கனி, நாவ லிருந்து கொய் துண்ணும் 
12. பெரும்பெய ரந்தி , பிணங்கரிக் குடநாட் 
43.டெயினர் தந்த செய்ம்மா என்றிதசைப் 
14 பைஞ்ஞம் பெருத்த பசுவெள் ளமலை 
கரு ) வருநர்க்கு வரையாது தருவனர் சொரியர் 

விரும்பனங் குடையின் மிசையும் 
e 77 பெரும்புலர் வைகறைச் சீர்சா வாதே ! 
திணையும் துறையும் அவை . 
மல்லிகிழான் காரியாதியை ஆவூரீழல்ங் கிழார் 

பாடியது . 
இ - ள் . / விளங்கிய வாளையுடைய வேந்தரது ஒள்ளியவிளக்கத்தினையுடைய 
உயர்ந்தகோயிற்கண் கண்ணெரிகெடப் பலசீாள் நின்றுலர்ந்து அவ்விடத்துப் 
பாடிப்பெற்ற பொற்படையணிந்தயானை , தமக்குச்சிறந்தா ராயின் எல்லாரும் எளி 
திற்புகப்பெறுவர் , போர்சுயின் திங்களாலும் நுழையப்படாத பொறிகளைப் பொருந் 
திய இட்டியவாயிலையுடைத்தாய்க் கள்ளை ஒருவர்க்கொருவர் மாறுமாறாக நீட்டிட 
ஒன்றற்கொன்று அணித்தாயிருந்த குறிய பல அரணின் கண்ணேயிருந்து , அக்கள்ளை 
நிரம்பவுண்டுகாவங்கழித்துப் பின்னைச் செருக்கினால் விடாய்மிக்குப் புளிச்சுவையை 
விரும்பிய மதத்தாற்சிவந்தகண்ணையுடைய ஆண்மக்கள் இனியபுளிப்பையுடைய 
களாப்பழத்துடனே துடரிப்பழத்தைத்தின்று வெறுப்பிற் கரைமரத்துப் பைந்தேன் 
அரித்தொழுகுகின்ற நல்ல கான்யாற்றினது மணற்குன்றின்கண்ணேயேறிக்கரிய 
நாவற்பழத்தைப்பறித்து இருந்துண்ணும் பெரிய பெயரையுடையனாகிய ஆதியி 
னது , பிணங்கிய அரில்பட்ட காட்டையுடைய குடநாட்டின்கண் 

மறவர் எ 
கொடுவாப்பட்ட எய்ப்பன்றியினது , கடியப்பூட்டதசையினது செவ்வியையுடைய 
நிணமிக்க பூதிய வெண்சோற்றுக்கட்டியை வருவார்க்கெல்லாம் ஒப்பக்கொடுவந்து 
சொரியப் பேரிய பனையோயுைர்னியன்றகுடையிலே கரும் பெரிய பலர்ச்சியை 
யுடைய விடியற்காலத்துச்சீருக்கு , நிகரொவ்வாது . 

க்கு ,நிகரொவ்வாது: (எ ) 
எந்திரப்புழையையுடைய நணிணியிருந்த குறும்பிற் கண்மாறு நீட்டத் ததும் 
வுண்டுவைகிப் புளிச்சுவை வேட்ட ஆடவர் முனையின் எக்கிரேறியிருந்து நாவற் 
கனி கொய்து உண்ணுமெனவியையும் . பாடிப்பெற்றயானையும் பன்னாள் திரங்கிப் 
பெற்றமையிற் பனங்குடையின்மிசையும் வைகறைச்சீர்சாலாதென்றார் . வெளிறு 
கண்பேகப்பாடியெனக்கூட்டி, வெண்மை இடத்தினின்றும் நீங்கப் பாடியெனினு 
மமையும் . வைகறைச் சீர்சாலாதென்றது , அக்காலத்து அவன் செய்யுஞ்சிறப்பினை 


து 


எய்து 


179 .. 


TH 


கா 


( (கஎஎ ) 


) 


திணை 


புறநானூறு மூலமும் உரையும் . 
கைமாறு மீட்டி கணிகணி யிருந்து குறும்பல் குறும்பிற் ததும்ப ஆண்டு 

, 
வைகி என்று பாடமோதுவாருமுளர் , 
கா . ) கந்து முனிக் தயிர்க்கும் யானை யோழி பனை மூனிக் 

காலியத் பாவியானு மாங்கண்டம் 

மணன் மலி முற்றம் புக்க சான்றோர் 
அண்ணாசாயினுக் கன்னொரு சூளும் 
மண்மென விரக்கும் பெரும்பெயர்ச் சாத்தண்ட 
எண்டோவின்சாயலனே வேண்டார் - 
7 fெறிபடை மயங்கிய வெருவரு ஞாட்பிற் 

கள்ளுடைக் கலத்தருள்ளூர்க் கூறிய 
9 நெடுமொழி மறந்த சிறுபேராளர் 
க ரஞ்சி நீங்குங் காலை 
// யேம மாகத் தான்முந் துறுமே 

வாகை ; துறை - வல்லாண்ழல்லை .. 
* பாண்டியன் கீரஞ்சாத்தனை அவர்பாடியது . 
( இ - ள். கம்பத்தை வெறுத்து , நெட்டுயிர்ப்புக்கொள்ளும்யானை யோடு , பந்தி 
யை வெறுத்துக் காற்றுப்போலும் , இயல்பையுடையகுதிரை, ஆலிக்கும் அவ்விடத்து 
இமெணன்மிக்க முற்றத்தின்கட் புக்திகான்றோர் எப்பொழுது உண்ணராயினும் 
தன்னுடனேசார்த்திக் , குளுற்றி உண்டினேன்று அவரை வேண்டிக்கொள்ளும் 
பெரியபெயாையுடையசாத்தன் எம் போல்வாரிடத்து , இனிய, மென்மையையுடை 
யன் , இங்கனம் மெல்லியாைழனும் விரும்பாதரரெறியும் படைக்கலம் திம்மிற்கல 
ந்த அஞ்சத்தக்கபோரின்கண் வீரபானத்தையடைய கலத்தினராய் அதனை யுடைம் 
செருக்கான் , ஊர்க்குள்ளேயிருந்து சொல்லிய வீரம் மேம்பட்டவார்த்தையைப் போ 
ரின்கண்மறந்த சிறியபேராண்மையையுடையோர் போர்க்களத்து அஞ்சிப் புறல் 
கொடுத்து ஒடுங்காலத்து அவர்க்கு அரணாகத் தான் இன்வவியான், முத்து ற்று நிற் 
பன் . - எ - று . ) 

நெடுமொழிமொழிதலாற்பேராண்மையும் , பின் அதனை மறத்தலாற் சிறுமையு 
முடைமையின் , சிறுபேராளரென்றார் . நெடுமொழி ேறந்தென்பதூஉம் பாடம் . ( ) 
( காக , ஞால மீமிசை வள்ளியோர் மாய்ந்தென் 

2. மேலாதி கவிழ்ந்தடுவனியன் மண்னை 
பு 
9 மலர்ப்போர் யாரென் வினவலின் மலைந்தோர் 
4 விசிபிணி முரசமொடு மண்பல தந்த 
இ ) திருவீழ் நண்பூட் பாண்டி 

பூட் பாண்டியன் மறவன் 
படை வேண்டுவ வாளுதவியும் 
7 வினை வேண்டுவழி யறிவுத்வியும் 
8 வேண்டும் வேண்டுப வேந்தன் றேஎத் 
* பாண்டிக்குதினாச்சாக்கையவன் பாடியதென்றும் பிரதிபேதமுண்டு . 


7 


வ 


A 


உக 


+ வடமலை 


179 . 


KAR | 


| 


H 


கஏ அ புறநானூறு மூலமும் உரையும் . 

9 தசைநுகம் படாஅ வாண்டகை யுள்ளத்துத் 
50 ) தோலா நல்லிசை நாலை) கிழவன் 
/ பருந்து பிது தீர்க்கு 
தற்போர்த் 
12 திருக்கவே கைம் கூறினர் புலயே ! 
திணையும் துறையும் அவை . 
* நாலை கிழவனாகனை வடநெடுந்தத்தனார் பாடியது . 
(இ - ள். உலகத்தின் மேல் வண்மையுடையோர் இறந்தாரீர்கப் பி 
ஏலாது கவிழ்ந்த எனது இரத்தலையுடையமண்டையை ஏற்கும் பரிசு இட்டுமலர்த்த 
வல்லாரியாரென்று கேட்டலில் , தன்னொரமாறுபட்டோரது ... வலித்துப் பிணிக்கம் 
பட்டமுரசத்தோடு , மண்பலவற்றையும் கொண்ட திருமகள் விரும்பிய நுண்ணிய 
தொழில்பொருந்திய ஆபரணத்தையுடைய பாண்டியன் மறவன், அவனுக்குப் படை 
வேண்டிய விடத்து வாட்போனாயுதவியும் அரசியற்கேற்றகருமச்சூழ்ச்சி வேண்டிய 
விடத்து அமைச்சியலோடுகின்று அறிவு உதவியும் இவ்வாறு வேண்டுவன அவ்வரச் 
னிடத்து உதவித் தான்பூண்ட நுகம் ஒருபாற்கோடித் தளரர்மற்செலுத்தும் பகடு 
போல ஆண்மையினும் சூழ்ச்சியினுந்தளராத ஆண்மைக்கூறுபாடுபொருந்திய ஊக் 
கத்தினையும் தோலாத நல்லபுகழையுமுடைய நாலைகிழவன் , பருந்தினது ப 

து பசிதீர்க் 
கும் நல்ல போரைச்செய்யும் திருந்தியவேலையுடைய நாகனைப் பலரும் சொன் 
னார் .--( எ - று . ) 
பருந்து பசி தீர்க்கும் வேலெனவியையும் . 

( காசு ) 
(கவு0 : நிரப்பாது கொடுக்குஞ் செல்வது மில்னே 

2 பில்லென மறுக்கு 
குஞ் சிறுமையழில்னே 
3 மறையஅவிழுமந் தாங்கி யமாகத் 
4 திரும்பசுவைக் கொண்ட விழுப்புக்கும் தீர்ந்து 

மருந்து கொண் மரத்தின் வாள்வீடு மயங்கி 
6 விடுவின்று வடிந்த யாக்கையன் கொடையெதிர்க் 

தந்தை போன பாண்டசிப் பகைவன் 
8 வின்மை தீர்| வேண்டி எனம் மொரு 

நீயும் வம்மோ முதுவா யிரவல 
5 ) யாந்தன் னிர்க்கும் சாலைத் தாக 
// முண்ணா கருங்கு காட்டித் தன் னூர்க 
கருங்கைக் கொல்லனை யரக்குந் 


திருந்திலை நெடுவேல் வடித்திசினெனவே . 
திணையும் துறையும் அவை ; துறை - பாணாற்றுப்படையுமாம் . 
ஈரந்தூர் கிழான் , தோயன்மாறனைக் கோறட்டு எறிச்சலூர் மாடலன்மது 
ரைக்தமரனார் பாடியது . 

* இஃது . பட்டுப்பிரதியில் நாலைகிழவனென்றும் படித்தற்கிடமுண்டு 
மை விளங்கவில்லை . 

, 
கோயமானென்றும் பிரதிபேதமுண்டு . 


K. 


இன் 


; 


உண் 


வு 


ன 


! 


காக 


; 


பாடியது . 

ரு 


) 
881 , 91 

181 
187 

புறநானூறு மூலமும் உரையும் . 
( இ - ள் . காடே 

நாடோறும் தொடர்ந்து கொடுக்கும் செல்வமுமுடையானல்லன் 
ங்ஙனம் வறிஞனாயினும் இரந்தோர்க்கு இல்லையெனச்சொல்லிமறுக்கும் - புன் 
மையுமுடையனல்லன் , தன் அரசுக்குவந்துற்ற போரானமைந்த இடும்பைகளை 
தான் பொறுத்து அந்தப் போரின்கட் படைக்கலங்கள் சுவைக்கொண்ட திறந்தபுண் 
ணாகிய நோய் தீர்ந்து , மருந்து வாங்கிக்கொள்ளப்பட்டமரம் போல வாளுற்ற வடு ஒன் 
றோடொன்று விரவி ஆண்மைக்குறைபாடின்மையின் வசையின்றி அழகுபெற்ற 
உடம்பையுடையனாய் வண்மையை ஏற்றுக்கொண்டு ஈரந்தையென்னு மூரின்கண் 
ணேயிருந்தான் , பாணந்து பசிக்குப்பகைவனாயவன் ; நினது வறுமை நீங்க வேண்டு 
வையாயின் , எம்முடனேயுேம் வாராய் முதியவாயையுடைய, இரவல, யாஷ் தன்னை 
பரக்கும் பொழுது, தான் எம்முடைய , உண்ணாதமருங்கினைக்காட்டித்தன்னுடைய 
ஊரின் வலியகையினையுடைய கொல்லனை வேண்டிக்கொள்ளாநிற்கும் , அவன்,; 
திருந்தின இலையையுடைய நெடிய வேலைவடிப்பாயாகவெனச்சொல்ல .-- 10 ) 

பொண் பசிப்பகைஞன் , ஈரந்தையோன் ; அவன் தன்னை யாமிரக்குங்கர்லை 
தான் எம்மருங்கைக் காட்டி வேலைவடித்திசினெனக் கொல்லனையிரக்கும் ; ] இர 
வல , இன்மைதீரவேண்டின் , எம்மோடு நீயும் வருவாயாகவெனக்கூட்டி 
முடிவுசெய்க . 

இரக்குமென்று இழித்துக்கூறியது , பலகாலும் வடிக்கவேண்டுதலானும் பசி 
க்கு உதவ வேண்டுதலானும் , 

+ ப 

( கஅவ 
( கவுக .) மன்ற விளவின் பூனை வீழ் வெள்களில் 

ருங்க ணெயிற்றி காதன் மகனொடு 
-3 கான விரும்பிடிக்கன் ) தலைக்கொள்ளும் 
4 பெருங்குறும் படுத்தவன் புல விருக்கைப் , 

3 
வலா அரோனே வாய்வாட் பண்ணன் , 
7. அண்ணா வறுங்ககம் 

பய்தல் வேண்டின் 
என்னே சென்மதி நீயே , சென்றவன் 
9 பகைப்புலம் படமாவளவையின் 
கபெசிப்பதைப் பரிசில் காட்டினை 

கொளற்கோ 
திணையும் துறையும் அவை . 
வல்லார் சீழான மண்ண்னைச் சோண்ட்ழேகையலூர்ச். சிறுக்கருத்தும்பியார் 

Sea 
(இ - வி மன்றத்தின்கண்ணே நிற்கப்பட்ட விளாவினது மனையிடத்து வீழ்ந்த 
விளாம்பழத்தைக் கரியகண்ணையுடையமறத்தி காதன் மகனுடனே காட்டுவாழும் 
கரிய பிடியினது கன்று எந்தெடுக்கும் பெரிய அரண் சூழ்ந்த வலிய நிலத்தின்கண் 
ஊராகிய இருப்பையும் புலால்காறும் அம்பினையும் பொருதற்கரிய காவற்காட்டி 
னையுமுடைய வல்லாரென்கின்ற ஊரிடத்தான் , வாய்த்தவாளையுடைய பண்ணன் 
(நினது) உண்ணப்பெறாத வறியசுற்றம் உண்டு பிழைத்தல் வேண்டுவையாயின் , நீ 
இப்பொழுதேசெல்வாயாக ; போய் அவன் வேற்றுப்புலத்துச்செல்லந்த எல்லையில் 


வினை 


2 கருங்க 


MV 


- 


தனித்து உண்பா 
/ 8 / . _ /P2./83 . 
கம் 

புறநானூறு மூலமும் உரையும் . 
நினது பசிக்குப்பகையாகியபரிசிலை நினது வறுமையைக்காட்டினையாய்க் கொள்ளு 
தற்கு . - எ - று . ) 

அம்பிற்போரருக்கடி மிளை , என்பதற்கு அம்பாற்லாருதற்கரிய கடிமிளையெ 
னுமமையும் . 
காட்டிப் பரிசில் கொள்ளுதற்கு இன்னே சென்மதியெனக்கூட்டுக . 
மதி - முன்னிலை விளக்கும்அசை . 

( கஅக ) 
(கவுஉ .) உண்டாலம்மவிவ் வுலக,மந்திராடு 

2 மிழ்த மியைவ தாயினு மின் தெனத் 
3. தமியருண்டல யில்ரே முனிவிலர், 
4.துஞ்சலு மிலர்பிற் ரஞ்சுவ தஞ்சிப் , 
5 ) புகழெனி, ஐயிருங் கொடுக்குவர்; பழயெனி 
6.னுலகுடன் பெறினுங் கொள்ளல ரயர்விலர் 
7 என்னன மாட்சியனைய ராகித் ) 
8 தமக்கென முயலா நேன்றாட்டம் 
டி பிறர்க்கென முயலும் ருண்மையானே ! 
திணை - பொதுவியல் ; துறை - பொருண்மொழிக்காஞ்சி 
| கடலுள் மாய்ந்த இளம்பெருவழதி பாட்டு , 
( இ - ள்.) உண்டேகாண் ., இவ்வுலகம் ; இந்திரர்க்குரிய அமிழ்தம் தெய்வத்தா 
தல் , தவத்தானாதல் தமக்கு வந்து கூடுவதாயினும் அதனை இனிதென்று கொண்டு 
தெக்குடைய உயியைக் கொடுப்பர் ; பழியெனின் அதனான் உலகமுழுதும் பெறி 
னும் கொள்ளார் , மனக்கவற்சியில்லார் ; 7 அப்பெற்றித்தாகிய , மாட்சிமைப்பட்ட 
அத்தன்மையராகித் தயக்கேன்று முயலாத வலிய முயற்சியையுடைய பி 
டெனமுயல்வார் உண்டாதலான் .-- எ - று. ) 

அஞ்சித்துஞ்சலுமிலரென மாறிக்கூட்டுக . 
ம . இவ்வுலகம் , பிறர்க்கென முயலுகருண்மையான் உண்டெனக்கூட்டுக . 
ஆலும் , அம்மவும் அசை 

( கஅஉ ) 
( கமக் படத்திலும் விறு சிறு பொருள் கொடுத்து , 

2 பிற்றைநிலை முனியாது கற்றான்னமே , 
3 பிறப்போ ரன்னவுடன் வயிற்றுள்ளுஞ் 
4. சிறப்பின் பாலாற் பாயுமனந் திரியும் . 
* இச்செய்யுளை , வகைப்பட முன்னோர் கூறிய குறிப்பின் கண்வந்த செந்துறைப் 
பாடாண்பாட்டு என்பர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு, புறத்திணையியல் 
உஎ - ம் சூத்திரவுனா ). 

இச்செய்யுள் , வேளாளர் ஓதலின் சிறப்புக்கூறியது என்பர் நச்சினார்க்கினி 
யர் ( தொல் , பொரு , புறத்திணையியல் 2.0 - ம் சூத்திரவுனா ) 


ao 


ப 


அ . 


மம் 


/ 83 / 84 , 231 


AA 


நருது . 
V 

சலலும் ெ 
கு 

to ) 
வைகலும் 


புறநானூறு மூலமும் உரையும் . கஅக 

- 
16) மொருகுடிப் பிறந்த பல்லோ ருள்ளும் 
1181 , 6 மூத்தோன் வருக வென்னா தவருள் 

உடையோனா 
றஞ்செல்லும் 
11 வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் 

( 3 ) 
9 கீழ்ப்பா லொருவன் கற்பின் 
50 ) மேற்பா வொருவனும்வன்கட் படுமே 
திணையும் துறையும் அவை . 
பாண்டியன் ஆரியப்படைதந்தி நெடுஞ்செழியன் பாட்டு , 

இ - ள். தம்மாசிரியத்து , ஒருப்பாற்றவிடத்து அது தீர்த்தற்குவந்து உதவி 
யும் மிக்க பொருளைக்கொடுத்தும் வழிபாட்டுநிலைமையை வெருது கற்றல் ஒருக்கள் 
அழ்து ; அதற்கு என்னோகாரண மெனின் பிறப்பு ஒருதன்மையாகிய ஒருவர்ந்து 
றுப்பிறந்தோருள்ளும் கல்விவிசேடத்தால் , தாயும் மனம் வேறுபடும் , ஒருகுடியின் 
கட்பிறந்தபலருள்ளும்மூத்தோன்வருகவென்னாது அவருள் அறிவுடையோன் செ 
ன்றநெறியே அரசனும் செல்லும் ; வேறுபாடு தெரியப்பட்டநாற்குலத்துள்ளும் 

கீழ்க் 
குலத்துள் ஒருவன் கற்பின் மேற்குலத்துளொருவனும் இவன் கீழ்க்குலத்தானென்று 
பாராது கல்விப் பொருட்டு அவனிடத்தேகென்று வழிபடுவனாதலான் . (எ - று .) 
( க.வுச .)காய்நெல்லறுத்துக் கவளங் கொளினே | , 

மாநிறை வில்லதும் பன்னா 

நூறுசெறுவாயினுந் தமித்துப்புக் குணினே 
4 வாய்புகு வதனினுங் கால்பெரிது கெடுக்கும் 
முறிவுடை வேந்த னெறியறிந்து கொளினே , 

நாடு பெரி 
மெல்லியன் கிழவன் 

கிடை 
வரிசையறியாக் கல்லென் சுற்றமொம் , 
9 பரிவகம் வொக்கும் பிண்டச்சின் , 
/ 1 தானு முண்ணா னுல்கமுங் கெடுமே ! 

திணையும் துறையும் அவை 
Re: அறிவுடைநம்பியுழைச்சென்ற பிசிராந்தையார் 

பாடியது . 
புகாய்த்தநெல்லையறுத்துக் கவளமாகக் கொள்ளின் ஒருமாவிற்குறை 

மத்திரும் , பலநாளைக்காகும் நூறு செய்யாயினும் பானை, தனித்துப்புக்கு 
உண்ணுமாயின் அதனுதுவாயின் கட்புகுந்த செல்வினும் கால் மிகவும் கெடுக்கும் ; 
5 அப்பெற்றியே )அறிவுடைய அரசன் , இறைகொள்ளுசெறியை , அறிந்து கொள்ளின் 

* திணை - பாடாண்டிணை ; துறை - செவியறிவுறூஉவென்றும் பிரதிபேத 
முண்டு. 

* இப்பாட்டு , வாயுறைவாழ்த்தென்றும் செவியறிவுறூஉவன்றென்றும் கூறு 
வர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு, புறத்திணையியல் கூடு - ம் சூத்திரவுனா ) . 


1 , 


கோ 


1 


ந்தங்ல 


184. 


/ 8s , \ & A . 


7 


றேற் 


( ந ) 


கஅஉ புற் நானூறு மூலமும் உரையும் . 

7 
அவனாடு , கோடி பொருளினை ஈட்டிக்கொடுத்துத் தானும் மிகவுந்தழைக்கும் ; வேர் 
தன் அறிவால் மெல்லியதை பாடோறும் , தரமறியாத உறுதிகூறாது அவன் விரும்பு 
வதனையேதானுங்கூறும், ஆரவாரத்தையுடைய சுற்றத்தோடுகூடி அன்புகெடக்கொ 
மள்ளும், பொருட்டொகுதிலிய 
விரும்பின் இத்தயானை புக்கபுலம் போல , தானும் 
உண்ணப்பெறான் , உலகமுங்கெடும் . (எ - று .) 

V பரிவு தவவென்ரோதி , அக்குடிகட்கு வருத்தமிசவென்றுணப்பாருமுளர். மே 
ல்லியன் கீழவனாகியென்றும் பாடம். 

( கஅச ) 
(க- கால்பார் கோத்து காலத்தியக்கும் 

காவற் சாகா டுகைப்போன் மாணின் , 
3 னூறின் பாதி யாறினிது பகமே 

1 
4. யுய்த் 

னாயின் 

வைகலும் 1 
பகைக்க 
முள்ளம் பட்டு ) 

மிகப்பி கேம் தலைத்தலைத் 
தருமே 
திணையும் துறையும் அவை . 
தொண்டைமான் இளந்திரையன் பாட்டு ! 

ள் . உருளையையும் பாரையுங்கோத்து , உலகின் கண்ணே செலுத்தும் காப் 
படையசகடந்தான் அதனைச் செய்த்துவோன் மாட்சிமைப்படின் பாற்பாடில்ல 
யாய் வழியை இனிதாகச்செல்லும் அவன் அதனை இனிதாகச் செலுத்துதலைத் தெளி 
காட்டானாயின் அகராடோறும் புகையாகிய செறிந்த சேற்றிலேயழுத்தி மிகப் 
பல தீய துன்பத்தை மேன்மேலுமுண்டாக்கும் . எ - று 
( இஃது , உலகாளுமுறைமைகூறுதலையும் கொண்டு சகடம் செயலுறுமாற்றைக் 
கூறினமையின் , நுவலா நுவற்சியென்னுமலங்காரமாயிற்று ஒட்டென்றுகூறுவாரு 
மூவர் ; அன்றி இதற்கு உலகத்தின் கண்ணே உலகியற்கையை நிறுத்தி , அதனோடு 
காலத்தின்கண்ணே செலுத்தப்படும் , காப்பாகிய சக்டம் தன்னைச் செலுத்துவோன் 
மாட்சிமைப்படின், தனக்கு, ஓரிடையூறுமின்றாகி , நெறிமுறைமையே நடக்கும். அத 
னைச்செலுத்துதல் , தெளியானாயின் அச்சாகாடு நாளும் மறு தலையென்னும் செறிந்த 
அள்ளலிலே அகப்பட்டுத் தனக்கும் புதன்கீழ்வாழ்வார்க்கும் மிகப்பலவாகிய தீக் 
கேட்டினை, மேன் மேலே தருமெனவும் பொருளுரைப்பர் , இப்பொருட்குப் பாரென் 
றது , உலகியற்கையை . கால் - 

( கஅரு ) 
( க.வுசு.)/ நொலுமுயி ரன்றே; நீருமுயி ரன் 

2 மன்ன லுயிர்த்தே மலர் தலை, யுலகம் . 
8 அதனால் , யானுயி ரென்ப தறிகை | 

வேவின்மிகு தானை வேந்தற்குக் கடனே 
திணையும் துறையும் அவை . 
மோசிகீரினர் பாடியது . 
* ஞாலத்தியங்குமென்றும் பாடம் . 
மாதிமாதிரத்தனார் பாட்டென்றும் பிரதிபேதமுண்டு, 


- 


4 


romero 


கஅ 


எ 


வ 


2 


( எ - று . ) 


புறநானூறு மூலமும் உரையும் . 
கஅங 
( இ - ள் வேந்தனாகிய உயிரையுடைத்து , பாந்த இடத்தையுடையு உலகம் ; 
அதனான் , இவ்வுலகத்தார்க்கு நெல்லும் உயிரன்று , இரும் உயிரன்று யான் உழிரென் 
பதனை அறிகை வேலான்மிக்க , ப 

லொன்மிக்க, படையையுடைய, அரசனுக்குமுறைமை : 
மன்னனுயிர்த்தென்ற கருத்து உயிரையாக்கும் நெல்லும் நீரும் உளவாவது 
மன்னன் முறை செய்து காப்பினென் றதாம் . 

( கஅசு ) 
( கவுஎ ) நாடர் கொன்றோ, காடா கொன்றோ 

2 வவலா கொன்ே மிகையா கொன்றோ, 
- 3 வெவ்வழி நல்லவன் 

அவ்வழி நல்லை வாழிய நிலனே . 
திணையும் துறையும் அவை . 
ஒளவையார் பாடியது . 

இ - ள் ) நிலனே , ஒன்றில் நாடேயாக, ஒன்றிற் காடேயாக ; ஒன்றுற பள 
ள மேயாக , ஒன்றில் கேடேயாக 3 எவ்வாறுயினும் ,எவ்விடத்து நல்லார் ஆண்மக்கள் 
அவ்விடத்து நீயும் இல்லையல்லது , நினக்கென ஓர் கலமுடையையல்லை ;) வாழி .! 

இயநிலனேயாயினும்,நல்லோருறையின் இன்றெனவும் நல்லதலனேயாயினும் 
தீயோருறையின் தீதெனவும் , தன்னிடத்துவாழ்வோரியல்பல்லது , தனக்கென , ஓ 
ரியல்புடையதன்றென நிலத்தை இழித்துக்கூறுவது போல , உலகத்தியற்கைகூறிய 
வாறாயிற்று .]] என் றோவென்பது ,எண்ணிடைச்சொல் , 

( கஅள ) 
க.வு.வு. படைப்புப்பல் படைத்துப் பல்ரோடு 
2 முடைப் பொருட் செல்வராயினும் 

பராயினு மடைப்படக் 
குங்கும் கடந்து சிறுகை நீட்டி 
பாட்டுந் தொட்டுக் கவ்வியந்திழம் , 
ரு ) நெநய்யுடை யுடிசின் 

-படிசின் 
செய்பட விதிர்த்தும் 
மயக்குறு மக்களையில் லோர்க்குப் 
7 எயக்குறை யில்லைத்தாம் வாழுநாளே 
திணையும் துறையும் அவை . 
பாண்டியன் அறிவுடைநம்பி பாட்டு 

பாட்டு 
( ஐ - ள் .) படைக்கப்படும் செல்வம் பலவற்றையும்படைத்துப் புலருடனே 
கூடவுண்ணும் உடைமைமிக்க செல்வத்தையுடையோராயினும் , காலம் இடையே 
யுண்டாகக் குறுகக்குறுக நடந்து சென்று , சிறியகையை நீட்டிக்கலத்தின்கம் 
ததனைத் தரையிலேயிட்டும் கூடப்பிசைந்து தோண்டியும் வாயாற்கவ்வியுங் கையால் 
துழாவியும் செய்யையுடைய சோற்றை,உடம்பின் கட்படச்சி தறியும் இங்கனம் பறி 
வை , இன்பத்தான் மயக்கும்புதல்வனா, இல்லாதார்க்குப் பயனாகிய முடிக்கப்பழம் 
பொருளில்லை, தாம் உயிர்வாழுநாளின் கண் .-- எ - று . 

தொட்டென்பதற்குக் கூட வாரிப்பிடித்தெனினு மமையும் . குறையெம் 
முடிக்கப்படுங்கால் , முடிக்கப்படும் பொருள் . | இனிப் பயக்குறையுள்ளதென் , ஒரு 
சொல்வருவித்துத் தாம்வாழுநாளும் , இல்லையென்றுகூறுவாருமுளர் . ( கஅ ) 


. 


ணணு 


3 


9 


செல்வத்துப் பயனே யீத் 
( 
கஅச புறநானூறு மூலமும் உரையும் . 
(கவுக .)/ தெண்கடல் வளாகம் பொதுமையின்றி ) 

வெண்குடை நிழற்றிய வொருமை யோர்க்கும் 
நடுநாள் யாமத்தும்பகலும் தஞ்சான் , ! 
கீமொப் பார்க்குங் கல்லா வொருவற்கும் 
நீ ) முன்பன நாழி யுடுப்பன விரண்டே 
பிறவு மெல்லர் மோதொக்கும்மே 

பய்ப்பே மெனினே தப்புந பலவே. 
திணையும் துறையும் அவை . 
மதுரைக் கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடியது . 
( இ - ஸ் . தெளிந்த்ரோற்சூழப்பட்டவலக முழுதையும் பிறவேந்தர்க்குப்பொ 
துவாதலின்றித் தமக்கேயுரித்தாக ஆண்டு வெண்கொற்றக்குடையால் நிழற்செய்த 
ஒருத்தன்மையையுடையோர்க்கும் இடையாமத்தும் நண்பகலும் துயிலானாய் 

விரை 
ந்த செலவையுடைய மாக்களைப் படுக்கக்கருதிச்செல்லும் கல்வியில்லாத ஒருவனுக் 
கும் உண்ணப்படும் பொருள் நாழி , உடுக்கப்பமெவை இரண்டே , பிறவுமெல்லாம் 
ஒக்குமாதலாற் செல்வத்தாற்பெறும்பயனாவது , கொடுத்தல் செல்வத்தை யாமே 
நுகர்வேமென்று கருதின் தவறுவன பல.-- எ - று . ) 
1 பலவென்றது , அறம்பொருளின் பங்களை . பகலை ஒருமாத்திரையென்றும் , கடு 
மாவை யானையென்றும் , கல்லாத ஒருவனைப் பாதனென்றும் உரைப்பாருமுளர் , ( ) 
ககம . ) வினைபதச் சிறிய நோக்கி வளைத்திர் 
வல்சி கொண்டளை 

மல்க வைக்கும் 
மெலி முயன் றனைய ராகி, யுடையதம் ) 
வெளன்வலியுறுக்கு முளமிலாளசொன் 
டியைந்த கேண்மை யில்லா கியரோ 
கடுங்கட் கேழ விடம்பம் (வீழ்ந்தென 
7 வன்றவ ணுண்ணுதாகி வழிநாட்ட 

பெரும் விடரகம் புலம்ப வேட்டெழுத் 
9. இருங்களிற் பொருத்தனில் வலம் படுக்கும் 
க புலிடசித்தன்ன மெலிவிலுள்ளத் 
ப தர அடையாளர் கேண்மையோ 
12 டியைந்தீவைகாலுள்வா கியரோ 
திணையும் துறையும் அவை . 
* சோழன் நல்லுருத்திரன் பாட்டு . 

ள் .) விளைந்தசெவ்வியையுடைய சிறிய இடத்தைப்பார்த்து வளைந்தகதி 
ராகிய உணவைக்கொண்டு, முழையின்கண்ணேநிறைய வைக்கும் எலிமுயன்றாற் 

* சோழன் நல்லுத்தானென்றும் பிரதிபேதமுண்டு. 


rrK 


றலை 


- 


மில்மே ,முனிவி . 
புறநானூறு மூலமும் உரையும் . கஆரு 

4 . 
போலும் சிறிய முயற்சியராகி உள்ள தம்முடைய செல்வத்தை நுகராது இறுகப்பிடி 
க்கும் உள்ளிமிகுதியில்லாருடன்பொருத்தியாகட்பு இல்லையாக ,தற்கண்டிையை 
யுடையகேழலாகியபன்றி தனது இடப்பக்கத்தே பட வீழ்ந்ததாக , 

என்று அவ்விட 
த்து உண்ணாதாகிப் பிற்றைநாட் பெரியம்லையின்கன் நன் துமுழையிடம் தனிமைப் 
பட உணவைவிரும்பியெழுந்து பெரியகளிறாகிய ஒருத்தலை ,நல்லவலப்பக்கத்தே 
படப் படுக்கும் புலிபசித்தாற்போலும் குறையில்லாத மேற்கோளையுடைய வலியை 
யுடையோர்நட்போடு பொருந்திய நாட்கள் உளவாக-- 

சீறிடமென்றது , விளைந்து முற்றியபின் அறுப்பதற்கு முன்னாகிய, இடத்தை, 
இல்லாகியர் , உளவாகியரென்பன - பண்டு வியங்கோட்பொருளவாய்கின்றன. 
( கசுக.) யாண்டுபல வாக நரையில் வாகுதல் 

யாங்கா கியரென) வினவு திராயின் ) - 
மாண்பவென் மனைவியொடு ,மக்களு நிரம்பினர் , 
பான்கண் டனையரென்னிளையாரும் வேந்தனும் 
மல்லவை செய்யான் காக்கு முதன் 
வான்றவிந் தடங்கிய கொள்கைச் 

சான்றோர் பலர்யான் வாழு மூலே 
திணையும் துறையும் அவை . 

கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்தானுழைச்சென்ற பிசிராந்தையாதை 
‘ கேட்குங்காலம் பலவாலோ ? நரை நுமக்கில்லையாலோ என்றசான்றேர்க்கு 
அவர் சொற்றது . 

உ 
ள் நுமக்குச்சென்றயாண்டுகள் பலவாயிருக்க நரையில்லையாகுதல் எப் , 
படியாயினீரெனக் கேட்பீராயின் , என்னுடைய , மாட்சிமைப்பட்ட குணங்களை 
யுடைய மனைவியுடனே புதல்வரும் , அறிவுநிரம்பினார் ; யான்கருதிய அதனையே 
கருதுவர் , என்னுடைய ஏவல் செய்வாரும் ; அரசனும் முறையல்லாதன செய்யா 
வாய்க்காக்கும் ; அதற்குமேலே யானிருக்கின்றவூரின் கண் நற்குணங்களால் அமை 
ந்துபேணிய வேண்டுமுயர்ந்தோரிடத்துப்பணிந்து ஐம்புலனும் அடங்கிய கோட் 
பாட்டினையுடையசான்போர் பலராதலான்.- எ - று ) 

ஆன்றவிந்தடங்கிய என்பதற்குக் கல்வியால் நிறைந்து அதற்கேற்பச் சுவை 
முதலியவற்றிழ் செல்லும் அறிவவிந்து மனமொழிமெய்களான் அடங்கியவெனினு 
மமையும் . மாங்காகியர் என்பதற்கு எவ்வாறாயிற்றென்றும், எப்படியாலாயிற் 
றென்றும் பொருள் கூறுவாருமுளர் . 

( ககக ) 
( ககஉ . யாது முசோயாவருங் கேளிர் 

( தது நன்றும் பிதிர்தர வாரா 7 . 
3 போதலும் தணிதலு மவற்றோரன்ன ; 
4 சாதலும் புதுவ தின்றே; வாழ்த 
ரு ) லினி 

னின்னதென்றலு மில்மே;மின்னொரு 
வானங் கண்ளிே தலைஇயானது 


1 


கஅசு 


புறநானூறு மூலமும் உரையும் . 


8 தல்பொரு) திரங்கு மல்லற் பேர்யாற்று 
9 பேர்வழிப்பஉேம் புணைபோலாருயிர் 1 
கர் முறைவழிப் படுவ மென்பது திவோர் 

காட்சியிற் றெளீந்தன மாகலின் , மாட்சியிற் 
12 ப்ரிமோனா வியத்தலு மில்மே 

13 சிறியோனாழிகழ் தலத்னினு மிலமே! 
திணையும் துறையும் அவை . 
கணியன் பூங்குன்றன் பாட்டு . 

ள். எமக்கு எல்லாம் ஊர் , எல்லாரும் சுற்றத்தா ; கெமே ஆககமும 
தாமேவரினல்லது ,. பிறர் தரவாரா ;நோதலும் அது தீர்தலும் அவற்றையொப்பத் 
தாமேவருவின் சொதலும் புதிதன்று , கருவிற்றோன்றியநாளே தொடங்கியுள்ளது ; 
வாழ்தலை இனிதென்று உவந்ததுமிலம் ; ஒருவெறுப்பு வந்தவிடத்து இன்னாதென் 
றிருத்தலுமிலம் , மின்னுடனேமேழை குளிர்ந்ததுளியைப் பெய்தலான் அமை 
யாதும் கல்லையகத்து ஒலிக்கும் , வளவிய பேரியாற்தி நீரின்வழியேபோம் மிதவை 
போல அரியவுயிர் ஊழின்வழியேபடுமென்பது நன்மைக்கூறுபாடறிவோர் கூறிய 
நூலாலேதெளிந்தேமாகலான் , ன்மையான் மிக்கவனாமதித்தலுமிலேம் , சிறியோ 
லாப்பழித்தல் அம்மதித்தலினுமிலேம் .--( எ - று ) 

7 தலைஇயென்பதனைத் தலையவெனித்திரிக்க . ) முனிவி னின்னா தென்றலு 
மிலமே என்றதற்கு முன்னே கூறிய வாழ்தலை வெறுப்பான் இன்னாதென்று இகழ்ந் 
திருக்கலுமில்லேமெனினுமமையும் , 

ககூஉ ) 
I ( 
ககூகூ. ) அதெலறிந் தன்ன நெடுவெண் களரின் 

ஒெருவட்டும் புல்வாய் போல, 
வோடி யுய்தலுங் கூடும் 

தெக்கல் வாழ்க்கை தட்குமா காயல. 
திணையும் துறையும் அவை . 
* ஒரேருழவர் பாட்டு . 
ள் ) - தோலைப் புடைத்துவைத்தாற்போன்ற நெடிய வெளிய களரின் 

, 
கண் ஒருவனலைக்கும்புல்வாய் , எளிதின், ஓடிப்பிழைக்குமாபோலே யானும் நன் 
னெறிக்கண் ணேயொழுகிப் பிழைக்கவும் கூடும் ; 4 சுற்றத்தோடு கூடிவாழும் இல் 
வாழ்க்கை அதன் கட்செல்லவொட்டாது . காலைத் தளையாநிற்கும் ; ஆதலான் உய் 
தல்கூடாது . எ - று .) 

மன் - கழிவின்கண் வந்தது . மீர் - அசைதிலை . 
ககச .), ஓரி னெய்தல் கறக்க வோரில் 
ஈர்ந்தண் முழ்வின் பான 
முழவின் பாணிந்ததும் 

பேப் 
புணர்ந்தோர் பூவணி யணியப் பிரிந்தோர் 
ஒன்னாருழவர்பாட்டென்றும் பிரதிபேதமுண்டு . 


க்கலத்தினையும் கடிய வலியினை 


. 


| 


- ள 


கை 


செய்தலைப் பரிகரிமின் ; அதுதான் யாவரும் புகழ்வரென்றது , ஒழியவும் பகல்ல . 

புறநானூறு மூலமும் உரையும் . கஅஎ 
பைத லுண்கண் பனிவார் புறைப்பப் 
புடைத்தோன் , மன்றவப் பண்பிலாளன 
வின்னா தம்மவிவ் வுலகம ! 
மினிய காண்கி 

கண்க்கனியல்புணர்ந் தோரே 
திணை - அது ; துறை - பெருங்காஞ்சி . 
பக்குடுக்கைநன்கணியார் பாடியது . 
( இ ள் . ஒருமனையின் கண்ணே சாக்காட்டுப்பறை ஒலிப்ப ஒருமனையின்கண் 
ணே மணத்திற்குக்கொட்டும் மிகக்குளிர்ந்த முழவினது ,ஓசை மிக ஒலிப்பக் காதல 
ரோடு கூடினமகளிர் பூவணியையணியம் பிரிந்த மகளிரது வருத்தத்தையுடைய 
உண்கண்கள் நீர்வார்ந்து துளிப்பா இப்பரிசு , ஒத்து ஒவ்வாமைபடப் படைத்தான் 
நிச்சிதமாக அப்பண்பில்லாதோனாகிய நான்முகன் கொடிது , இவ்வுலகினதியற் 

17ஆதலான் , இவ்வுலகினது தன்மையறிந்தோர் வீட்டின்பத்தைத்தரும் கல்ல 
செய்கைகளை அறிந்து செய்துகொள்க .-- எ - று .) | 
காண்கவென்பது, காண்தெனக் குறைக்கப்பட்டது , இதனியல்புணர்தோர் 

ன்னாமையை ,இனியவாகக் காண்கவென்றுரைப்பினுமமையும் . ( ககச ) 
( ககூடு . ) / * பல்சான் றீரோயல்சான் றீரே ! 

கயன் முன் என்ன கரைதிர் தினரகவுட் 
பனின் மூப்பிற் பல்சான் - 
கணிச்சிக் கூர்ம்படைக் கடுந்தன லொருவன் 
பிணிக்குங் காலை யிர்ங்குவிர்மாதோ 
நலலது 
து செய்த லாற்றீ ராயினு 
மல்ல து செய்தலோம்புமின்துதா 
வெல்லாரு முவம்ப கன்றியும் 

ல்லாற்றுப் பாட நெறியும் ற்றதுவே 
திணை : அது ; துறை - பொருண்மொழிக்காஞ்சி 
நரிவெரூஉத்தலையார் பாடியது . 

பல அமைந்தகுணங்களையுடையீர்! பல அமைந்தகுணங்களையுடை 
யீர் , கயலினது முட்போன்ற நரைமுதிர்ந்த திரைந்தகதுப்பினையும் பயனில்லாத 
முதுமையையு முடையய பல அமைந் தகுணங்களையுடையீர் , மழுவாகிய கூரிய படை 
போங்காலத்து இரங்குவீர் நீர் , நல்வினையைச்செய்யமாட்டீராயினும் தீவினையைச் 


பா 


- 


ள 


1 


நெறியின்கண்ணே செலுத்தும் வழியும் அதுதான் .--( எ - று.) 

* இச்செய்யுள் , “ வீடேதுவாகவன்றி வீடுபேற்றுநெறிக்கட்செல்லும் நெறி 
யேதுவாகக்கூறியது என்பர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு , புறத்திணையியல் , 
உச - ம் சூத்திரவுரை ) . 


னார்க்கினியர் தொல் கொடார்ப்பழித்தலுக்கு உதாரணமாக 


196 


* 


ன 


. 


வினாக 


ல் 


ம் 


பலாகிய சான்றீகே 
மூப்பென்றுவைத்துப் பல்சான்றீரேயென்றது இகழ்ச்சிக் 

4 பொல்லா தொல்லுமென 
கஅஅ புறநானூறு மூலமும் உரையும் . 

1 
என்பதுபோல . பலவாகிய குணங்களால் அமைந்தீரெனினுமமையும் . பயனின் 
வின்கண் வந்தது . 

(ககூடு ) 
(ககசு .)/+ ஒல்லும் தொல்லுமென்றலும் யாவர்க்கும் 

2 தொல்லா, தில்லென மறுத்தலு மிரண்டும் 
உமாள் வினை மருங்கிற் கேனைமைப் பாலே ) 

} 
இரு ) தில்லென் மறுத்தலு மிரண்டும் வல்லே 
3.பாப்போர் வாட்ட லன்றியும் பரப்போர் 
புகழ்குறை, படூஉம் வாயிலத்தை 
முனைத்தா கியரினி யிதுவே யேனைத்தும் 
2 சேய்த்துக்கா ணாது , கண்டன மதனால் 
க 0 ) னோயில் ராகநின் புதல்வர் யானு 
க 
// வெயிவென , முனியேன் பனியென மடியேன் ; 
/ 2 கல்குயின் மன்னவெ னல்கர் வஹிமறை , 
13 நாணல, தில்லாக் கற்பின் வாணு தன் 
14 மெல்லியற் குறுமகளுள்ளிச் ! 
சரு ) செல்வத்தைசிறக்கமின் , னாளே 
திணை - பாடாண்டிணை ; துறை - பரிசில்கள் 

பரிசில்கடாநிலை 
பாண்டியன் இலவந்திகைப்பள்ளித்துஞ்சியநன்மாறன் பரிசல்ட்டித்தானை 
ஆவூர்ழலங்கிழார் பாடியது . 

ஓன், தம்மாற்கொடுக்கவியலும் பொருளை இயலுமென்று சொல்லிக்கொடு , 
ததும் , யாவர்க்கும் -தம்மாற்கொடுக்க இயலாத பொருளை 

இயலர் பொருளை இல்லையென்று சொல்லி 
மறுத்தலுமாகிய , இரண்டும் தாளாண்மைப்பக்கத்துளவாகிய நட்பின் உற்றினுள் 
முதன் 

னக்கு இயலாததனை இயலுமென்றலும் இயலும் பொருளை இல்லையென்று 
மறுத்தலுமாகிய , இரண்டும் , விரைய இரப்போரை மெலிவித்தலன்றியும் , ஈவோர் 
புகழ் குறைபடும்வழியாம் ;இப்பொழுது நீ எம்மளவிழ் செயதனெய்தியும் அத்தன் 
மைத்தர்குது 

குசு இஃது எத்துணையும் எங்குடியிலுள்ளார் முன்புகாதைது , யாங்கண் 
டேம் ; அத்திக்கினால் , மின் பிள்ளைகள் நோயின்றியேயிருப்பாராக யானும் " வயி 
லென்றுநினைந்து போக்கை வெறேனாய்ப் பனியென்றுகொண்டு மடிந்திரேனாய் 
விட்டுநீங்காமையாற் கல்லாற் செய்தாற்போன்ற 

எனது நல்குரவின்மிகுதியான் 
வளியறையாகியமனையிடத்து நாணல்லது வேறில்லாத கற்பினையும் ஒளியை 
யுனிடித்தாகிய நுதலினையும் மெல்லிய இயலினையுமுடைய குறுமகளை நினைந்து , 
போவேன் ; நின் ஆயுசி மிகுவதாக .--(எ - D.) 

* பத்துப்பாட்டு , மதுரைக்காஞ்சி ; காடு - ம் அடி , 

* இப்பாட்டினை, , 
ஊர்க்கினியர் ( தொல் , பொரு , பதிணரியல் , கூடு - ம் சூத்திரவுரை ) 

தானமாகக்காட்டினர் நச்சி 

. 


- 


* 


குறி 


ஈர் . 


யொடு 


) 


HIN 


தைப்பொருந்தின 

A 
புறநானூறு மூலமும் உரையும் . கஅக 
V < நோயிலராகலின்பு தல்வர் என்பது உம், சிறக்ககன்னாள் என்பதும் , 
ப்புமொழி ; அன்றி , பரிசில்மறுத்தலான் இவன்புதல்வர்க்கும் இவனுக்கும் நீங்கு 
வருமென்றஞ்சி , நோயிலராகவெனவும் , சிறக்கலின்னாளெனவும் கூறினாராக உரைப் 
பினுமமையும் . நல்குரவென்பது , நல்லெனக் குலறந்து நின்றது . அல்குயின் 
றன்னவென் னல்கூர் வளிமறை என்பதற்குக் கல்லாற்செய்தாற்போன்ற பயன் 
கொள்ளாத யாக்கையையுடைய எனது நல்கூர்ந்தவளிமறையெனவும் , கல்லைத் 
துளைத்தாற்போன்ற காற்றடைமாத்திரையாகச் செய்யப்பட்ட நல்கூர்ந்த என்மனை 
யெனவுமுரைப்பாருமுள 

ககசு ) 

க ) 

MV 
( ககூஎ.)/ வளிநடந் தன்ன வா அய்ச்சொலிவு 
ககள 
2 

காடி நுடங்கு மிலீசம் தேரின் ரெனா அக் - 
3 .கடல்கண் டன்ன வொண்படைத் தானையொடு 
4 மலைமாறு மலைக்குங் களிற்றின நெஞ் அம் 
கு) வருமான் மன்ன வட் அவரு மாசமொடு , 

செருமேம் பாடம் வென்றிய ரொனான் 
7 மண்கெழு தானை யொண்பூண் வேந்தர் 
8 வெண்குடைச் செல்வம் , வியத்திலோ விலமே 
4 யெம்மால் , வியக்கப் படுஉ மோரே 
க 0) யிடும்ட் படப்பை மறிமேயக் 

இப்பை மறிமேயத் தொழிந்த 
// குறுந 
று நறுமு 

காழுங்கட் குற்றடகு 
12. புன்புல வாகின் சொன்றியொடு, பெறு 

உ 
73 சீறூர் மன்னராயினு மெம்வயிற் 
14 பாடறிந் தொழுகும் பண்பினாரே ) 
கரு) மகப்பே .செவ்வு அறினு மெனைத்தும் 
16 முணர்ச்சி யில்லோ, ருடைமை யுள்ளே 
17 நல்லறி , வுடையோர் , நல் 

வள்ளு ம் பெருமயார் முவந்துநனி பெரிதே. . 
திணையும் துறையும் அவை . 

சோழன் குராப்பள்ளித்துஞ்சிய பெருந்திருமாவளவன் பரிசினீட்டித்தானைக் 
கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக்குமரனார் பாடியது . - 

இ - ள் காற்றியங்கினாற்போலுமி தாவுதலுடைத்தாகிய கதியையுடைய குதி 
ரையோடு 2 கொடி நுடங்கும் உச்சியையுடைய தேரினையுடைய 
கண்டாற்போலும் , ஒள்ளியப்படைக்கலத்தையுடைய சேனையுடனே மலையோடுமாறு 
பட்டுப் பொருள், களிற்றினையுடையரெனவும் இடி முழங்கினாற்போலும் அஞ்சத் 
தக்க முரசத்தோடு போரின் மேம்படும் வெற்றிலையுடையரெனவுங் கிருத நிலத் 
கொற்றக்குடைநிழற்றிப்பூஞ்செல்வத்தை மதித்தலில்லேம் எங்களால் மதிக்கப் 
படுவோர், 10 இடப்புட்ட முள் வேலியையுடைய தோட்டத்து , மறிதின்ன ஒழிந்து 
நின்ற குறிய , நாற்றத்தினையுடைய , முத்ஞையது , கொழுவியகண்ணிற்கிளைக்கப் 


ஞை 


3 


வ 


o 


குர 


1 


வ 


ககூல 


ழை 


ன 


வாலய 


புறநானூறு மூலமும் உரையும் . 
பட்ட குறிய இலையைப் புல்லியநிலத்தில்விளைந்த வரகின துசோற்றுடனேபெறு 
கின்றி சிறிய ஊரையுடைய வேந்தராயினும் எம்மிடத்துச்செய்யும் முறைமையை 
யறிந்து நடக்கும் குணத்தினை யுடையோர்காண் , யாம் மிகப்பெரிய துன்பமுறினும் 
சிறிதும் அறிவிலாதோருலமய செல்வம் பயன்படாமையின் அதனை நினையெம் ; 
நல்லறிவினையுடையோரது வறுமை பயன்படுதலின் அதனைப் பெருமானே , யாம் 
உவந்து மிகப்பெரிதும் நினைப்பேம் --எ - று .) , 
V எனாவென்பது , எண்ணிடைச்சொல் . 

( கக எ ) 
( க ...)/ அருவி தாழ்ந்த பெருவனார் போல 

பார்மொடு பொலிந்த மார்பும் தண்டாக் 
டவுள் சான் 

சான்ற கற்பித சேயினை 
மடவோள் பயந்தமணிமரு ளவ்வாய்க் ) 
கிண்கிணிப் புதல்வர் பொலிகென் றேத்தித் 

ண்டே பண்ணனிற்பாராட்டிக் ) 
கர்தல் பெருமையிற் கன்வினு மாற்று மென் , 
காமர் நெஞ்ச மேமார் துவப்ப 

மர் கடவு ளன்னநின் செல்வம் 
கல வேல்மிக்ழு குரிசில் கண்டேன் தலின் ) 

விடுத்தனென் வாழ்கரின் கண்ணி / தொ 
தண்டமிழ் வரைப்பகம் கொண்டியர்கள் 
பணித்துக்கூட் டுண்ணுந் தணிப்பருங்கடு 

னின்னோரன்னநின் புதல்வ சென்றும் 
இ ) சொன்னா வாட வருங்கலம் தந்து நம் 
பொன்னுடை நெடுநகர் நிறைய வைத்ததின் 
முன்னோர் போல் கிவர் பெருங்கண்ணோட்டம் 
யாண்டு நாளும் பெருகி மீண்டு திரைப் 

பெருங்கட னீரினு ழக்கடன் மணலிலும் , 
உ ) ) நீண்டுயர் வானத் துறையினு நன்றும் 
வெர்பெறும் புதல்வர்க் காண்டு 

மறு நீயும் , 
கன்ற செல்வமொடு புகழினிது விளங்கி 
டு ) வாழிய நெடுந்தகை யானுங் 
கேளில் சேஎய் நாட்டினெந் நாளு 

டினெங்காளுக் 
ரு ) துளிகசைப் புள்ளினின் னளி நசைக் கிரங்கிநின் ) 

பகிழ்ற் பழகியவடியுறை 
கடுமான் மாற மறவா 
தீமே ! 
திணையும் துறையும் அவை . 
பாண்டியன் இலவந்திகைப்பள்ளித்துஞ்சிய நன்மாறனை வடமவண்ணக்கன் 
பரியசாத்தனார் பாடியது . 


டுத்த 


கடு 


V 


en 


னடி 


( இ - ள் . 


நின்னு 


டைய வாயை 
198 199 
புறநானூறு மூலமும் உரையும் . 

ககக 
Ti. 

அருவி தாழ்ந்த பெரியம்லை போல, ஆரத்தோழிபொலிந்திமாவின் நண் 
வேட்கை தணியாத தெய்வத்தன்மையமைந்த கற்பினையும் செய்ய 
முடைய உன்னுடையமடவோள் பெறப்பட்ட பவழமணி போன்ற அழகிய வாயை 
யும் கிண்கிணியையுமுடையபுதல்வர், பொலிக வென்று வாழ்த்தித் திண்ணியதேரை 
யுடைய வேந்தே , நின்னைப் புகழ்ந்து பரிசின் மேல் அன்பு பெரிதாகலிற் கனவன் 
கண்ணும் நின்புகழையேகூறும் எனது விருப்பத்தையுடையகேஞ்சம் இன்புற்று 
மகிழ் ஆலிலையின் கண்மேவிய திருமால் 

போலும் நின்னுடைய செல்வத்தையெல்லாம் 
வேலையுடைய தலைவ , கண்டேன் ; ஆதலால் விடைகொண்டேன் ; வ 

வாழ்க , நின 
கண்ணி , தொடர்புபட்ட குளிர்ந்த தமிழ்நாடெல்லை முழுதும் கொள்ளையாகக்கொ 
ண்டு நின்பகைவரைத்தாழ்த்து அவர்கள் பொருள்களையும் வாங்கிக்கொண்டுண்ணும் 
தணித்தற்கரிய மிக்கவலியையுடைய நின்னையொக்கும்வலியையுடைய 
டையமைந்தர் ; எந்நாளும் பகைவர்தேவ அவருடைய பெறுதற்கரிய அணிகலத்தைக் 
கொண்டுவந்துதும்முடைய பொன்னுடையநெடியக்கரின்கண் பொலியவைத்த 
நின்னுடைய முன்னுள்ளோரைப் போல்க , இவருடைய பெரிய கண்ணோட்டம் , 
யோண்டும் நாளும் மிக்குச் செறிந்ததிரையையுடைய பெரிய கடனீரினும் அக்கடல் 
கொழித்திடப்பட்ட மணலினும் நீண்டுயர்ந்தமழையிற்றுளியினும் பெரிதும் இவர் 
பெறும் பிள்ளைகளைக்காணுந்தோறும் நீயும் விரும்பிய செல்வத்துடனே புகழும் இனி 
தாகவிளங்கி 2 நெடுங்காலம்வாழ்க , பெருந்தகாய் , யானும் , உறவில்லாத்துரிய 
புட்போல நின்னுடைய வண்மைகசையால் இரங்கி நினது சீடி நிழ்ற்கப் பழகிய 
அடியின்வாழ்வேன் ; வரைந்தசெலவையுடைய, குதிரையையுடைய மாதனே, நீ 
செய்த செயலை மறவா தொழிவாயாக. ( எ - று . ) 

2 
புதல்வர் மார்பிற் பொலிகெனக் கட்டினுமமையும் . ) - ஆலமர் கடவு ளன்ன 
நின் என்றதற்கு ஆலின் கீழமர்ந்த முக்கட் செல்வனாகிய கட்வுளை யொப்பு என்றும் 
நிலைபெற்றிருப்பேனென்றிருக்கின்ற நின்னென்றுரைப்பினுமமையும் . நின்முன் 
னோர் 

போல்கிவர் பெருங்கண்ணோட்டம் என்றது, அவரும் ஏழங்காது வைத்தலிற் 
கண்ணோட்டமிலர் ; | இவரும் , அவனாயொக்கக் கண்ணோட்டமிலாகவென்பதா 
யிற்று . முன்னோர்போல்திவர்பெருங்கண்ணோட்டம் எனவும் , வாழ்கன்கண்ணி 
எனவும் , நீடுவாழியர் எனவுநின்றவை குறிப்புமொழி ; அன்றி, என்னிடத்து நீ 
செய்தகொடுமையால் நினக்குத் தீங்குவரும் ; அ 

நினக்குத் தீங்குவரும் ; அதுவாராதொழிகவென் வாழ்த்தி 
தூ உழாம் . மறவாதீமேயென்றது , என்னளவில் நீசெய்த செய்தியை மறவர்தொழி 
யென்பதாயிற்று. யாண்டுகாளும் பெரும் என்பதற்கு , நின்னாளே , திங்களவை 
அத்திங்கள் யாண்டோரனையவாக 

ஊழியனையவரம்பினவாக 
வென்பது கருத்தாக்கங்கள் 
ககூகூ . , கட்வு வாழ்த்துக்கடவுச்சினைப் பஷ்பழம் 

2 நெருகாலுண்டன மென்னாது பின் ஆஞ் 
3 செல்வானாவேகன் கொள் புள்ளினம் 

னையர் வாழியோ விரிவல ரவரைப் 
(க ) புரவெதிர் கொள்ளும் பெருஞ்செ 

நஞ்செய்ய 


னண 


Ga 


வ 


வாக 


யாண்டே 


> 
sfeAblevento 
nedersahate 


வ 


. 


பா 


+ 


A 


பின்னும் 

: 20P , > 
.199 . 

புறநானூறு மூலமும் உரையும் . 
டைமையாகு மவருடைமை 
7 யின்மை யாகு மவரின் மையே . 11 
திணையும் துறையும் அவை .. 
பெரும்பதுமனார் பாட்டு . 

- ) 
இ - ள் .) தெய்வ முறையும் ஆலமரத்தினது, பெரியகொம்பின்கட் பலபழத்தை 
* 
பொருந்தின புள்ளினம் ; அத்தன்மையினையுடையார் இரப்போர் ; அவரைக் காத்து 
தற்கு எதிர்ந்து கொள்ளும் மிக்க செய்கையையுடைய ஆண்மக்களது செல்வமாகும், 
அவ்விரப்போர்செல்வம் ; 7 அவ்வாண்மக்களுடைய வறுமையாகும் , அவ்விரப்போ 
ருடைய வறுமை .-- எ - று .) 
வாழியும் , ஓவும் , அசைநிலை . 

A 

( ககக ) 
( 200. ) பனிவரை வேந்த பாசிலைப் பல்வின் 

கனிகவர்ந் துண்ட கருஷரற் கடுவன் 
43 செம்முக மந்தியொடு சிறந்த சேன் விளங்கி 
மழைமிசை யறியா மால்வரை 

ச யறியா மால்வரை யடுக்கத்துக் 
ரு ) கழையிசைத் துஞ்சுங் கல்லகவெ ! 

நிணந் ன்று செருக்கிய நெருப்புத்தலை நெடுவே 
7 . களங்கொண்டு கனலுங் கடுங்கண் யானை 

விளங்குமணிக் கொடும் பூண் ) விச்சிக் கோ 
9 ரே ) பூத்தலை யா அப் புனைகொடி முல்லை 
க நாத்தழும் பிருப்பப் பாடாதாயினுங் 
/ கறங்குமணி செக்தேர் கொள்கெனக் கொடுத்த 
12 பாந்தோங்குசிறப்பிற் பாரி மகளிர் 
5 3 யானே , பரிசிலன் மன்னுமந்தன ; னீயே 
14 வரிசையில் வணக்கும் வாண்மேம் படுநன் 
கரு ) வினக்கியான் கொடுப்பக் கொண்மதி , சி 
சினப்போர் 

காமன் காரையடக்கு ) 
17 மடங்கா விளையு ணாடு கிழ் வோயே ! 
திணை - அது ; துறை - பரிசிற்றுறை 
பாரிமகளிரை, விச்சிக்கோனுழைக் கொண்டு சென்ற கபிலர் பாடியது . 

ள் இருளிர்ந்தமலையின்கணேங்கிய பசிய இலையையுடைய பலாவின 
பழத்தைக்கவர்க் 

துண்ட கரியவி ையுடையக்வேன் சிவந்தமுகத்தையுடைய தனது 
மந்தியுடனே பொலந்து செயமைக்கண் ணேவிளக்கிது முகலாலும் உச்சியறிய 
படாத உயிர்த் தம்லைப்பக்கத்தங்கச்சியின்கண் எயிலும் மலையகத்துத்தாழ்த்தி 
வரையையுடையோய் , கனத்தைத் தின்றுகளித்த நெருப்பு போலும் நிலையையு 
யுடைய யானையினையும் விளங்கியமணிகளாற் செய்யப்பட்ட வளைந்த ஆபரணம் 


-டை 
ககஉ 

வை 
ஙக 
இ 

கள 


160 வேற் 


வ 


சர் 


இ 


1. 


யேனென்பதூ உங்கொள்ளப்படும் .! 

SOFIL 
200. 

புறநானூறு மூலமும் உரையும் . ககங் 
னையுமுடைய விச்சிக்கோவே ! இவர்கடாம் , பூவைத் தனது தலையின் கண்மானத் 
அலங்கரித்தாற்போலும் கொடிமுல்லைதான் நாத்தழும் பேறப் , பாடாதாயினுழ் ஒலி 
க்குமணியையுடைய நெடியதேனாக் கொள்கவென்றுசொல்லிக் கொடுத்த பரந்து 

தலைமையினையுடைய பாரிக்குமகளிர் , நான் பாரிசில்ன் ; அதுவன்றியும் 
நிலை பெற்ற அந்தணன் ; நீ , பகைவரைப் போர்செய்யுமுறைமையாற்பொரு 

எருது தாழ் 
விக்கும் வரீளான்மேம்பபெவன் ; ஆதலால் , நினக்கு யான்காக்கொள்வாயாக ; 
சினத்தையுடைய போராலே பகைவேந்தரை மிகையடக்கும் , மடக்கப்படாத மிக்க 
விளைதலையுடைய நாட்டையுடையோய் . - எ - று . ) 
மடக்குதல் - போகமொருக்குதல் . 

பலவின்கனிகவர்ந்துண்டகடுவன் , மந்தியொடுசிறந்து சேண் விளங்கிக் கழை 
மிசைத்துஞ்சுமென்றதனால் , நீயும் இவரைவரைந்துகொண்டு இன்புற்று வாழ்தல் 
வேண்டுமென்பது தோற்றிகின்றது.! 
V 

யானே பரிசிலன் என்பதனால் நினக்கு என்குறை முடிக்கவேண்டுமென்ப 
உலகத்துமகட் பேசிவிடக் கொடுத்தலையன்றித் தாமே ,இவரைக் கொள்வாயாக 
வென்று இரந்து கூறினமையின் , இது பரிசிற்றுறையாயிற்று , 11 

N 

( 200 ) 
( உ 0 க . ) இவர்யர் ரென்குவையாயினிவரே 
| 2 யூருடனிரவலர்க் கருளித் தேருடன் 

3 முல்லைக் கீத்தி செல்லா நல்லிசைப் 
4 ப்மெணியானைப் பறம்பிற் கோமான் 
கனெமொப் 

பாரி மகளிர் யானே .. 
3 தந்தை தோழ னிவரென் மகளிர் ; 
சேந்தனன் புலவன் கொண்டுவந் தனனே 
8 செம்புடனைத் தியத்திய சோணடும பர்சை 
கயெவரா விக்கத் தவறை யாண்டும்! 
// நாற்பத்தொன்பது வழிமுறை வந்த 
12 வேளிருள் வேளே 
விற்போரண்ணல் 
13 மூரணி யானைச் சேட்டிருங் கோவே ! 

யாண் கட்டனுடைமையிற் பாண்கட 
கரு வொலியற் கண்ணிப் புலிகடி மா அல் 
யே 

யான்றர விவரைக் கொண்மதி வான்கவித் 
17 திருங்கவடுத்தவில் வையகத்தருந்தி ) 
பொன்படு மால்வரைக் கிழவு வென்வேல் 

9 
உ . கெடலருங் குரைய நாடுகிழ் வோயே . - 
திணையும் துறையும் அவை 
பாரிமகளிரை, இருங்கோவேளூழைக்கொண்டு சென்ற கபிலர் பாடியது. 


முனிவ 
மேம்பட 

ன 

பன் 


4 ) 


* . 


4 


100 


* 


லுட்லுநருட குங் தானைக் ... 


து 


2 


201.202 . 


- 


ககக 


தா 


" TA 


* 


புறநானூறு மூலமும் உரையும் . 

2 
இ - ள். - இவர் யாரென்று வினவலாயாயின் , இவர்தாம் ,ஊரெல்லாவற்றையும் 
இருப்போர்க்குவழங்கித் தேரை ஏறுதற்கேற்பச்சமைத்த அணியோடும் புரவியோ 
நம்கடம் முல்லைக்குவழங்கிய தொலையாத நல்லபுகழையும் ஒலிக்கும் மணியை 
யுடைய யானையையுமுடைய நிறம்பிற்குத்தலைவனாகிய மிக்க பெரிய பாரியுடைய 
மகளிர் , யான் , இவர்பிதாவின் தோழனாதலான் இவர் என்னுடையமகளிர் , 7 அக் 
தணனாகிய புலவன்பான் கொண்டுவந்தேன் , நான் வடபக்கத்து முனிவனுடைய 
ஓமகுண்டத்தின்கட்டோன்றிச் செம்பாற்புனைந்து செய்தாலொத்த சேய்மையை 
யுடைத்தாகிய நெடியமதிலையுடைய துவராபதியென்னும் படைவீட்டையாண்டு 
வெறுப்பில்லாத கொடையினையுடையாராய நாற்பத்தொன்பது தலைமுறை 
ன்றுபட்டுவந்த 2 வேள்களுள்வைத்து வேளாயுள்ளாய் , வென்றிப்போனாயுடைய 
தலைவர் , தாரணிந்தயானையினையுடைய பெரிய இருங்கோவே , நீதான் 4 ஆண்டன் 
மையைக் கடப்பாடாக உடைமையாற் பார்க்குச் செய்யக்கடவமுறைமையை 
யுதவிய தழைத்தகண்ணியையுடைய புலிகடிமாலே , யீரீன் நினக்குத்தர இவரைக் 
கொள்வாயாக ; வானாற்கவிக்கப்பட்டுப் பெருங்கடல் சூழ்தரப்பட்ட இவ்வுலகத்தின் 
கண் அணுகுதற்கரிய வலியையுடைய பொன்னுண்டாகும் பெரியமலைக்குத் தலைவ , 
வென்றி வேலையுடைத்தாகிய கைவாஞ்சும் படையையுடைய கேடில்லாதநாட்டுக் 
குரியவனே . - எ - று .) 

V உவராவீகை வேளிரெனக்கூட்டுக . வடபான் முனிவன் றடவினுட் 
ன்றி என்பதற்குக் கதையுலாப்பிற்பெருகும் ; அது கேட்க 

பேட் 

கேட்டுணர்க . புலிகடிமா 
லென்பது , இவனுக்கு ஓர் பெயர் , 
7. வேளே, அண்ணல் , இருங்கோவே, புலிகடிமாதல், கிழவ, காடுகவோய் , நீ 
இப்படிப்பட்ட உயர்ந்தகுடியிற் பிறந்தவனாதலால் , யானதர இவரைக்கொண்மதி 
யெனக்கூட்டி வினைமுடிவுசெய் 

வினைமுடிவு செய்க 
யான் இவருடைய தந்தை தோழனாதலானும் அந்தணனாதலானும் 
இவரைக் கோடற்குக் குறையில்லையென்பது கருத்து . 

( 20க ) 
( 209 .)/ வெட்டுக் கானத்து வேட்டுவர்ட்டிக் 
V2 கட்சி காணாக் கடமா நல்லே 
3 க 

கடறுமணி கிளரத் சிதறுபொன் மிளிர 
கடிய கதழு நெடுவரைப் படப்பைபு 
வென்றி கலை இடி விழுப்புச் ழொன்றி 
6 யிருபாறி இடியாரிய வருகெழு மூதூர்கம் 

கோடிபல வாக்கிய பொருனுமதி குதவி 
8 -நீடுநிலையரையத்துக் கேடும் கேளினி 
9 நுந்தை தய நிறைவற வெய்திய 
க 0) வொலியற் கண்ணிப் புலக்டிமர்அம் ! 
பனும் போலறிவினுமரு ளொருவன் 
2 புகழ்ந்து செய்யும் கழாஅத் தலையை 
B பிகழ்ந்ததன் பயனே யியரே ரண்ண 


பூசலானும் 


றர நீ 


வி 


4 


ரு 


" டி 


- 


2:01.18 


தம் பெருமா 


1 


SO 


; ; 
புறநானூறு மூலமும் உரையும் 

7 
14 லெவ்வி தொல்குடிப் பட்இயர் 

மற்றிவர் 
கரு) கைவண் பாரிமகளி சென்றவென் 

நேற்றப் பன் சர்னோம் ,பதற 

விடுத்தனென் வெலீஇயர்கின் வேலே படுக்க 
* கரும்பிற 

மலர்ந்த கருங்கால் வேங்கை 
மெர்த்தகட்டொள் 

டொள்விதாய துறுகல் 
20 ) விரும்புலிவரிப்புறங் கடுக்கும் 
உ பெருங்கல் வைப்னாடுகிற 

வேர்யே. 
திணையும் துறையும் அவை 
28 

இருங்கோவேள் பாரிமகளிரைக் கொள்ளானாகக் கபிலர் பாடியது 
2 (இ - ள் . வெட்சிமையடையகாட்டின் 

நடுவன், வேட்டுவாலைப்பத் தனக்குப் 
புகலிடங்காணாத , கடமாவினது நல்ல ஏறு வரைச்சாரன்மணி மோனகிளம்பவும் 
சிதறியபொன் , விளங்கவும் விாையவோடும் நெடியமலை பக்கத்து டுவற்றிநிலை 
பெற்ற சிறந்த புகழ்பொருத்திச், சிற்றரையம்,போலாய்மென இருக நீருற்பெயர் 
பெற்ற உட்குப் பொருந்திய பழைய ஊரின்கட் பலகோடியாக அடுக்கப்பட்ட 
பொன்னை நுங்களுக்கு உதவிய நீடியநிலையையுடைய அரையத்தினது கேட்டை 
யும் இனிக் கேட்பாயாக ; / அதுகெடுதற்குக்காரணம் : - நினது தாளால் 

தரப்பட்ட 
பொருளையன்றி , நுந்தையுடைய உரிமையை நிறையப்பெற்ற தழைத்தகண்ணியை 
யுடைய புலிகடிமாலே நம்மையொக்கும் அறிவினையுடைய தங்குடி புளொருவன் , 
புகழ்ந்தசெய்யுளை டயகழாஅத்தலையாரென்னும் புலவனா அவமதித்ததனாலுண் 
டான பயன் ; இயற்றப்பட்டதோையுடைய தலைவ ,/4இவர் எவ்வியுடைய பழைய 
குடியிலேபடுவார்களாக ; பின்னை இவர் 

பின்னை இவர் கைவண்மையையுடைய பாரிமகளிரென்று 
தின்னை! விடைகொண்டேன் ; நின்வேல் வெல்வதாக ; அரைமலையில் மூகையறு 
மலர்ந்த கரியகாலையுடையி வேங்கையினது கரிய புறவிதழையுடைய ஒள்ளியபூப் 
பாந்த பொற்றைக்கல் பெரும்புலியினது வரியையுடையபுறத்தையொக்கும் பெரிய 
மலையிடத்தூர்களையுடைய நாட்டையுடையோய் .--இன்று.) 

புலிகடிமால் , அண்ணல் , நாடுகிழவோய் , அரையத்துக்கேடும் கேள் , இனி ; 
1. அது கழாத்தலையையிகழ்ந்ததன்பயன் . இப்பொழுது எவ்விதொல்குடிப்படி இயர் , 
இவா பாரிமகளிரென்ற புன்சொல்லைப்பெறுப்பாயாக ; பெருமானே , நின்னை 
விடுத்தேன் ; நின்வேல் வெல்வதாகவெனக்கூட்டி வினை முடிவுசெய்க .. 

ஒலியற்கண்ணி - தன்மாலையெனினுமமையும் . | நீடுநிலையாையத்துக்கேடும் 
கழாத்தலையையிகழ்ந்ததன்பயனென்ற உம்மையான் , இவ்விகழ்ச்சியும் உனக்குக் 
கேடுதருமென்பதாயிற்று . அது கெடுத்தற்குக்காரணம் , கழாத்தலையை நுமகள் 
ஒருவன் இகழ்ந்ததனால் , அவன்வாக்குத்தப்பாதாகலின், அவனவசையாகப்பாடினா 
னென்றுசொல்லுவர் ; அதுவேயென்பதாம் . A வெலீஇயர்நின்வேல் என்றது , 
குறிப்புமொழி . நுந்தைதாயம் நிறைவுறவெய்திய என்பதூஉம் , நும்போல 
வின் என்பதூஉம் - இகழ்ச்சி தோன்றநின்றன. வேங்கைவீதாயதுறுகல் இரும் 
புலிவரிப்புறங் காக்குமென்றகருத்து : ஏதம் செய்யாதது உம் ஏதம் செய்வதுபோலக் 


எனது 


ன 


1 


: 203 ; 


- 


ரண்ண 


வே . 


8 


முற்காலத்து விளைந்தேனெனக்கருது 
ககசு புறநானூறு மூலமும் உரையும் . 
கண்டார்க்கு அச்சம்வரத்தோன்று மென்றமையான் , இதுவும் இகழ்ச்சிதோன்ற 
நின்றது . 

(202 ) 
/ (com. / கழிந்தது பொழித்தென வான்கண் 

மாறினும் - 3 
ெதால்லது விளைந்தென நிலம்வளங்கரப்பினு 
3 செல்லா வுயிர்க்குயில்லால் வாழ்க்கை ) , 
* 4 யின்னுந் தக்கென வெமமனோ ரிர்ப்பின் 
நி ) முன்னுங் கொண்டிரென நும்மனோர் மறுத்த 
ஒன்ன தம்பு கியரோ 
அல்லது நிரப்பலாற்று தோரினு 
முள்ளிவருநீர் நசையிழ்ப் போரே . 
யனையையு 

மல்லை; நீயே யொன்னார் 
க ரெயி வேர்கட்டாகவு நு மெதெனப் 

போண்கடனிறுக்கும் வள்ளியோய் - 
12 பூண்கட னெந்தையிராவல புலே 
திணையும் துறையும் அவை 

சேரமான் பாழளுரேறிந்த நெய்தலங்கானலிளஞ்சேட் சென்னியை 
பொதி பசுங்குடையிார் பாடியது . 
( இ - . -கழிக்ககாலம் பெய்தேனெனக்கருதி மழை பெய்யா துமாறினும் 

. 
உயிர்வாழ்க்கையில்லை ; அதுபோல், இன்னமும் எனக்குப்பரிசில் தாருமென்று சொ 
ல்லி எம்போல்வாரிரப்பின் அவர்க்கு முன்னும்பரிசில்கொண்டுரென்று நும்போல் 
வார்மறுத்தல் இன்னாது ; கேளாய்.- இயற்றப்பட்ட தேரையுடைய அண்ணலே 
7 இல்லாதபொருளைத் தேடி நிரப்பமாட்டாத வழுவியோரினும் , அவராற்பரிசில்கினை 
ந்துவரப்படுவார் கொடாராயின், அவ்வீரப்போரால் நச்சப்படும் இன்பத்தையிழப் 
பர் ; தம்வறுமையாற்கொடுக்கமுடியாமையின் காணி , அவரெதிர்முகநோக்கமாட் 
டாது இன்பமிழக்குமாந்தர்தன்மையையுமல்லை நீ , இறந்துபடுவை ; "நீ , பகைவரது 
அரிய அரண் அவரிடத்ததாகவும் அதனை அழித்துக்கொள்ளுவதன் முன்னே நும்மு 
டையதெனப் பாணர்க்குக் கடனாகக்கொடுக்கும் வென்றியோடுகூடிய வண்மையை 
யுடையோயாதலான் எம் இறைவா , நீ இரப்போரைப்பாதுகாத்தலை முறைமை 
யாகப் பரிகரிப்பாயாக . -எ - று . 

அனையையுமல்லையென்பதற்கு இரவலர்வேண்டுமளவும் பாணியாது முன்னே 
அளித்தலின் , நசையிழப்போர் தன்மையையுடையாயல்லையென்றுமாம்.1 எம்மனோ 
சென்றது , பிற ைநோக்கியன்றெனவுணர்க. “ பொழிந்தென விளைந்தென என் 

* " ஒன்னா, ராரெயி லவர்கட் டாகவு நும்தெனப் , பாண்கட னிறுக்கும் 

* 
வள்ளி யோய் என்பது , உழிஞைத்திணைக்குரிய துறைகளுள் , கொள்ளார் தே 
எங் குறித்த கொற்றம் என்னுந்துறைக்கு உதாரணமாகக்காட்டினர் நச்சினார்க் 
கினியர் ( தொல் , பொரு, புறத்திணையியல் , கஉ - ம் சூத்திரவுரை ) , 


ஊன் 


ை 


தி 


09 


செல்லும் வழி பலவத்தேயாயினும் உண்ணுநீரை 


2040 


ககளை 


தங்கடல் 


11 


யுடைய தாழ்ந்தவ, கே 

புறநானூறு மூலமும் உரையும் . 
பனவற்றை வினையெச்சமாக்கி , மாறினும் கரப்பினுமென்னும் வினையோடு முடிப் 
பினுமமையும் . 

(உங ) 
* (உ.ச . ) ஈயென விருத்த லிழிந்தன் 

றத்னெ 
2 யேனென்றலதனினு மிழிந்தன்று , 
3 கொள்ளெனக் கொடுத்த உயர்ந்தன் றதெனெதிர், 
4 கொள்வேனென்றலதனி னுயர்ந்தன்று 

தெண்ணீர்ப் பார்ப்பினிழழ் திரைப்பெருக்கப் 
6 அண்ணாக்குபதீர்வட் டோரே 
மாவு மாவுஞ் சென் அணக் கலங்கிச் 

சேறொடுபட்ட கிறுமைத் தாயினும் 
9. முண்ணீர், மருங்கி னதர்பலவாகும். 
க 0 ) புள்ளும் பொழுதும் பழித்த வல்ல் 
// யுள்ளிச் சென்றோர்ப் பழியல்ரத்னாற் 
12 பலவேன் வாழிய சோரி , விசம்பிற் 
13 கருவி வானம் போலு 
14 . 

வரையாது காக்கும் வள்ளியோய் நின்னே. 
4 திணையும் துறையும் அவை . - 
ப 

. 
வல்விலோரியைக் கழைதின் யானையார் பாடியது . 

இ - ள் . இழிந்தோன் கூற்றால் , ஈயெனச்சொல்லியிரத்தல் , இழிந்த்து ,அவ்வீ 
யென்றதனெதிர் ஈயேனென்று சொல்லி மறுத்தல் அவ்விர்த்தலினுமிழிந்தது ; ஒரு 
வன் | இரப்பதன் முன்னே) அவன்குறிப்பை முகத்தானுணர்ந்து இதனைக்கொள்வா 
யாகவென்று சொல்லித் தானிரந்து கொடுத்த ஒருவற்கு உயர்ந்தது ; அதனை அவன் 
அவ்வாறுகொடுப்பு அதெனெதிர் கொள்ளேனென்று சொல்லிமறுத்தல் ( அக்கொடை 
யினுமுயர்ந்தது. தெளிந்த நீர்ப்பரப்பின் ஒலிக்கும் திரையையுடைய , பெரியகடல் 
நீரையுண்ணராவர் , தண்ணீரை விரும்பினோர் ஆவும் மாவுஞ்சென்று நீரை உண் 
பட்டவழியிடத்து அப்பொழுது செய்யும் புள்நிமித்தத்தையும் புறப்பட்டழுந்த்தத் 
தையும் பழித்தலல்லது நாம் பரிசில் பெறக்கருதிச்செல்லப்பாட்டோரை அவரீத்தில 
ராயினும் பரிசிலர்பழியார் அதனால் , நீ எனக்கு இன்னையாயினும் வெறேன் ,வாழ் 
வாயாக, ஓரி , கோயத்தின் கண் மின்முதலிய தொகுதியையுடைய மழைபோல் யாவர் 
ர்க்கும் எப்பொருளையும் வரையாது வழங்கும் வண்மையையுடையோய், நின்னை.- 
று . ) 

அ 
ஓரி , வள்ளியோய் , பரிதிலர் புள்ளும் பொழுதும் பழித்தலல்லது உள்ளிச்சென் 
றோர்ப்பழியலர் ; அதனால் , யானும் நின்னைப்புலவேன் ; வாழியரெனக்கூட்டுக . 

மேற்கூறிய இரத்தல் முதல் நான்கிற்கும் , ஈயெனவிரத்தலால் இழிபுபெற்றுக் 
கொள்ளேனென்னுமுயர்பு யான் பெற்றிலேனென்பதூஉம் , அவ்வாறிரப்பவும் ஈயே 
னென்றாற்போலப் , பரிசினீட்டித்தலால் உள்ள இழிபுபெற்றுக் கொள்ளெனக் 


15 


ச 


எ 


1 


2002s - 


- 


K .. 


யுவர் செ 


புருக 


g 


- 


கக அ புறநானூறு மூலமும் உரையும் . 

--- 
கொடுக்குமுயர்ச்சி நீ பெற்றிலையென்பதூஉம் கருத்தாகக் கொள்க . இதனால் , ஈ 
னென்னுமிழிபினும் கொள்ளெனக்கொடுக்குமுயர்பினும் நினக்குத் தக்கதறிந்து 
செய்யென்பது கூறினாராம் . பெருங்கட லுண்ணு ராகும் நீர்வேட்டோர் என் 
பதனாற் செல்வரேயாயினும் வள்ளியோரல்லார் பாற்செல்லேனென்பதும் , உண் 
ணீர் மருங்கி னதர்பல வாகும் என்பதனால் நீ வள்ளியையாகலின் நின்பால் வந்தே 
னென்பதும் கொள்ளப்படும் . 

+ 

( 20+ ) 
( உரு . 

ற்றிய திருவின் மூவராயினும் 1 
* 

பட்ட ன் றீதில் யாம் வேண்டலமே 
3 விற்ற்சினந்தணிந்த விரைபரிப் பரவி 

செல்சார் வாகச்செறுவர் 
இ)தாளுளந் தபுத்தர்வாண்மிகு தானை 
6 வெள்வி , வேலிக் கோடைப்பே 
சிறியவும், பெரியவும் புழைகைய விலங்கிய 

மான் கண்டு தொலைச்சியக்கவிசைக்க்தராய் 
டி கோன்சின வேட்டுவ பேராயைாகுக 
+ 
க ெபார்கலி யாணர்த் தரீஇய்கால் வீ 
// கடல்வயிற்கு இய வண்ணலங் கொண்மூ ) 
12 ஈன்ற பெயராவர் 

பெயமா வரங்குத் தேரோ ) 
13 டொளிறுமருப் பேத்திய செம்மம் 
14 களிநின் று பெயால் பர்சிலர்க்கும்பே ! 
திணையும் துறையும் அவை . 
கடியாவேட்டுவன் பரிசீனீ( டித்தானைப் பெருந்தலைச்சாத்தனர்பாடியது . ) 

ஸ் ) --நிறைந் தசெல்வத்தையுடைய, மூவேந்தராயினும் எம்மை 
மப்பேணுத 
லின்றி , ஈதலை யாங்கள் , விரும்பேம் வென்றியானுளதாகிய சினம் தீர்ந்த விரைந்த 
செலவையுடைத்தாகிய குதிரையையுடைய, அஞ்சிவந்தடைந்தபகைவர்க்குச் செல் 
லும், புகலிடமாய் அவ்வாறன்றிப் போர்செய்யும் பகைவர் முயற்சியையுடைய 
ந்த உள்ளத்தைக் கெடுத்த வாட்போரின் மிக்க படையினையுடைய வெள்ளியபூவை 
யுடைத்தாகிய , முல்லை வேலியையுடைய கோடையென்னுமலைக்குத்தலைவ , சிறியன 
வும் பெரியனவுமாகிய புழைகளைப் போக்கறவிலக்கிய மானின் திரட்சியைத் 
தொலைத்த கடியசெலவையுடைய சினமிக்கதாயையும் ஆவலியஜில்லையமுடைய 
வேட்டுவ , நீ நோயின்றியிருப்பாயாக ; இடியினது மிக்க ஓசையையுடைய புதுப் 
பெயலைத்தர வேண்டிக் கால்வீழ்த்துக் கடலிடத்தேதிரண்ட தலைமையையுடைய 
முகில் சீரின்றி மீளாவாறு போலத் தேருடன் விளங்கிய கோடுயர்ந்ததலைமையை ) 
யுடைய களிற்றையின்றி மீளா, பரிசிலாதுசுற்றம் .--(எ - று .) 

/ புரவியையுடைய விறற்னெந்தணிந்த உறுவரெனவியையும் , செல்சார்வாகித் 
தாளுளந்தபுத்த பொருநவெனவியையும் வெள்வீயென்றது , அதனையுடைய முல் 
வையை . புழைகெடவிலக்கிய நாயெனவியையும் . மூவராயினுமென்ற உம்மை - 
சிறப்பும்மை . புழைகெடவிலங்கியென்பது உம் பாடம் . 


* 


= 


டய கிளர் 


ககக 


H 


கடத 


( 


வாயில்காப்போய் , வாயில் போய் , 

புறநானூறு மூலமும் உரையும். 
கோடைப்பொருக, வேட்டுவ , பெட்பின்றிதல் யாம்வேண்டலம் , புளிலேர்கம் 
ம்பு களிறின் பெயரல ; நீ நோயிலையாக்கவெனக்கூட்டுக . 

யான்களிறின்றிப்பெயராநின்றேனென்பது கருத்தாகலின் , நோயியாகவெ 
ன்பது இகழ்ச்சிக்குறிப்பு . 

( உமரு ) 
( உ.சு.) * வாயிலோயே வாயிலோயே ! 
VI . 2 வள்ளியோர் செவிழுதல் வயங்குமொழி)வித்தி 

தாம் , முன்னியது முடிக்கு முரணுடை யுள்ள 
4 வரிசைக்கு வருந்தமிப் பரிசில் வாழ்க்கைப் 

பரிசிலந்தி கடையா வாயி லோயே 
F 4 கடுமான் 

றோன்ற வெருமானஞ்சி 
7 தீன்னீறி யலன்கொ வென்னறி ய 

லென்னறி யான் கொல் 
| 8 லறிவும் புகழுமுடையோர் மாய்க்தென - 

9 வறுந்தலை யுலகமு மன்றேயதனாற் 
க 0) காவினெங் கவனே சுருக்கினெங் கலப்பை 
|| மரங்கொறச்சன் கைவல் சிறவர் 

டைக் காட்டகத் தற்றே ? .. 
13 வெத்திசைச் செலின்பத்திசைச் சோறே ! 
திணையும் துறையும் அவை . 

அதியமான் நெடுமானஞ்சிபரிசினீட்டித்தானை ஔவையார் பாடியது . 
யிடத்தே விளங்கிய சொற்களை 

விதைத்துத் தாம் நினைந்த பரிசிலை விளைக்கும் வலியை 
யுடைத்தாகிய நெஞ்சினையுடைய மேம்பாட்டிற்குவருந்தும் இப்பரிசிலான் வாழும் 
இல்வாழ்க்கையையடைய பரிசிலர்க்கு அடையாத வாயில்காப்போய் , விலாந்த 
குதிரையையுடைய குரிசிலாகிய நெடுமானஞ்சி தான் தன் தரமறியான் கொல்லோ ? 
அதுகிடக்க , என் தரமறியான் கொல்லோ ? அறிவும் புகழுமுடையோர். இறந்தாராக 
| வறிய இடத்தையுடைய உலகமுமன்றே ; ஆகலாற் காவினேம் , கலங்களை ; கட்டி 
ஏனேம் , முட்டுக்களை ; மரத்தைத்துணிக்குந்தச்சன் பவந்த மழுவையுடைய கைத் 
தொழில்வல்ல மகார் காட்டிடத்துச்சென்றால் அக்காட்டகம் பயன்படுமாறு அவர் 
க்கு எத்தன்மைத்து ? எமக்கும் யாதொருதிசைக்கட்போகினும் அத்திசைக்கட் 
-- சோறு அத்தன்மைத்து.- எ - று . ) - Y 
Y கலப்பை - யாழுமரம் . உள்ளத்தையுடைய 

உள்ளத்தையுடைய பரிசிலரென்னுழமையும் . மா 
வென்றது காய்ச்சியை , தறிகையுமாம். காட்ட கமென்றாரேனும் கருதியது அதன் . RY ) ) 
கண் மரமாகக்கொள்க . பரிசிலர்க்குச் சிறாரும் , கல்விக்கு மழுவும் , செல்லுந்திசை 
க்குக் காடும் , சோற்றிற்குக் காட்கிள்மாமும் உவமையாகக் கொள்க . ( 20 ) * * 

* இப்பாட்டு, பரிசில்கடாம் அன்ஜெனிபர் நச்சினார்க்கினியா ( தொல் , 
பொரு, புறத்திணையியல் , கூடு . - ம் குத்திகவுலம் , 

" இங்கே கலத்தையிட்டுவைக்கும்பையையென்றும் பிரதியேமனில் 


புதமழுவுடை 


சில 


இ 


2073 


20 


8 


( 


உ 00 

புறநானூறு மூலமும் உரையும் . 
( உ.எ. ) எழுவினி, நெஞ்சஞ், செல்கம்யாரோ 

2 பருகு ,வன்ன, வேட்கை யில்வழி 

பருகிற் கண்டும் றியார் போல 
4 கென்கு வாரா முகனழி பரிசி 1 ல் 
றாளி லாளர் வேளாரல்லர் ; 

கென வேண்டும் . வரிசை யோர்க்கோ 
7 பெரிதே யுலகம் பேணுநர் பலரோ 

மீளி, முன்பி னாளி போல 
அள்ள முள்ளவீந் தடங்காது . வெள்ளென 
க ). நோவா தோன்வயிற் றிரங்கி 
1 வாயா வன்கனிக் குலம்வரு வோரே . 
திணையும் துறையும் அவை . 

வெளிமான் துஞ்சியபின், அவன் தம்பி , இளவெளிமானைப்பரிசில் தொடுவென 
அவன் சிறிது கொடுப்பக் கொள்ளாது . பெருஞ்சித்திரனார் பாடியது . 

(இ - ள் .) எழுந்திருப்பாயாக. இனி எம்முடையகஞ்சமே , யாம்போவே 
மாக , யார்தாம் , கண்ணாற்பருகுவது போலும் விருப்பமில்லாதவிடத்தது தம்மரு 
கே கண்டுவைத்தும் கண்டறியாதார்போல உள்ள மகிழ்வாராத, தம் முகமாறித்தாப்பு 
பட்ட பரிசிலைப் பிறிதோரிடத்துச்செல்லமுயலும் முயற்சியில்லாதோர் விரும்பா 
ரல்லர் இங்ஙனம் வருவீராக்வென்று ( எதிர்கோடல்வேண்டும் தரமுடையோர்க் 
குப் பெரிது , உலகம் ; விரும்புவோரும் பலர் ; ( ஆதலால் மறம் பொருந்திய லலியை , 
யுடைய யாளியையொப்ப உள்ளம் மேற்கோளின்றித் தணியாது , கண்டோர்யாவர் 
க்கும் தெரிய நம்மைக்கண்டிரங்கா தவனிடத்தோன்றுதிரங்கி ) உள்ளுறக்கனியாத | 
வலியபழத்தின்பொருட்டுச் சுழல்வோர் --- 

பவன்கனியென்றது , நெஞ்சுநெகிழ்ந்து கொடா தபரிசிலை.) " உலமரலும் - அல 
மரல்போல்வதோருரிச்சொல் . 

வாயாவன்கனிக்கு உலம் வருவோர்யாரோ ? நெஞ்சமே , உள்ளம் உள்ளவிந் 
தடங்காது யாளிபோல் இனி எழுவெனக்கூட்டி வினை முடிவு செய்க . 
V வீரிசையோர்க்கு யாளி போல உள்ளம் 

யாளிபோல உள்ளம் உள்ள விந்தடங்காதென முற்றுக்கி 
உரைப்பாருமுளர் . 

( உ ( எ ) 
(உ.வு. / குன்று மலையும் பல்பின் னொழிய 
2 வந்தனென் பரிசில் கொண்டனென் செலற்கென - 

நின்ற வென்னயந் தருளியீது கொண் 
4 டீங்கனஞ் செல்க தானென வென்னை 
ரு ) யாங்கறிக் தன்னே தாங்கருங் 

காவலன், 
கான தீத்தவிப்பொருட் கியானோர் 
7 வாணிகப் பரிசிலன்ல்லேன் , பேணித் 


208 , 


T 


டகு யான் 


7 ஒர் 


MARR 

புறநானூறு மூலமும் உரையும் . 
ccvis . 

8 னையனைத் தாயினு மினிதவர் 

துணையான வறிந்து நல்கினர் விடினே 
தினையும் துறையும் அவை . 

. 
அதியமான் நெடுமானஞ்சிபுழைச்சென்ற , பெருஞ்சித்திரனனாக்காணாது இது 
கொண்டு செல்கென்று அவன்பரிசில்கொடுப்பக் கொள்ளாது அவர் சொல்லியது . 

( இ - ள்.- குன்றுகளும் மலைகளும் பல பின்கழிடிவந்தேன் யான் பாசில்கொ 
ண்டேனாய்ப் போதற்கெனச்சொல்லின்றவன்னை அன்புற்றருளி இப்பொருளை 
க்கொண்டு இவ்வாறு போக , தானென் ச்சொல்ல என்னை எப்பரிசறிந்தான் , பகைவ 
6 ரீால் தடுத்தற்கரிய வேந்தன் ; என்னையழைத்துக்காணாதே தந்த இப்பொருட்கு 

ஊதியமே கருதும் பரிசிலனல்லேன் ; விரும்பித் தினைத்துணையளவாயினும் 
நன்று , அந்தப்பரிசிலரது கல்விமுதலீாகிய பொருந்திய எல்லையையறிந்து கொடு 
த்துவிடின் .- (எ - று .) 

பசங்கனஞ்செல்கவென்றது , காணாதே அவன் சொல்லிவிட்டவார்த்தையை . 
Soors அவர்துணையளவறிந்து பேணி நல்கினர்விடின், தினையளவாயினுமினிதெனிக் 

கூட்டி வினை முடிவுசெய்க . 
உயார்தாங்கெடப் பொருள்கொப்போமானல் போன் அவனாயின் செவும் 
கொடுபோவன் , நீ எனக்குத் தரமறிந்து தரவேண்டுமென்பதாம் . அவர்து 
யளவு எனத் தம்மை உலகின் மேலிட்டுக்கூறினார் , 

( உ.அ ) 
- (உ 0 க. பொய்கை காரை போரிற் சேக்கும் 

உ நெய்தலங் கழ்னி நெல்லரி தொழுவர் ) 
( K. 

கூழ்புவிக 
மென் பிணி யவிழ்ந்தி வாம்பன் 
லகலவை பரியன், மாந்தித் தெண்கம் 

ற் ) 
படுதிரையின் சீர்ப்பாணி, தங்கும் 
மென்பூல வைப்பினன்னாட்டுப் பொருந் 
பல்கனி தசைஇயல் குவிசும் புகந்து 

பு 
சசி பெருமலை வீடர்கள் சிலம்பு முன்னிப் 

9 படினுடைப் பெருமக் இகச்தெனத் கையற்றுப் 
காபொ தபெயரும் புள்ளினம் போலகின் 
1 னசை தர வந்துநின் னிசைவல் பரிசில் 
12 வறுவியேன் பெயர்கோவாண்மேம்படு 
134சயா,யாயின் மாங்குவேனல்லேன் 
4 னோயிலை பாக்கும் , பெரும் நம்மும் 
கடு குறுகணி காண்குவ தாக 
நாரும் 
16 

நாம்பு வெலவருங் கதுப்பிற் றேமொழிச் 
17 தெரியிழை களிர்பாணி பார்க்கு 
சிபெருவரை யன்ன பாபிற் 
19 செருவெஞ் சோபதின்ம 
ன் மகிழிருக்கையே . 


5 


பாடுவேன் 


- 


/ 
0 


200 220 


12 


நின புரைமைநோனுரைப்பினுமனமயும் . ( ) 
V 


. eee புறநானூறு மூலமும் உரையும் . 
திணை - அது ; துறை பரிசில்கடர் அநிலை ! 

8 
மூவன்பரிசில்நீட்டித்தானைப் பெருந்தலைச்சரத்தனர் பாடியது . 
( இ - ள் .1 பொய்கைக்கண் மேய்ந்தநாரை, போரின் கண்ணே யுறங்கும் நெய்தலை 
யுடைய அழகியவயற்கண் கெல்லையறக்கு முழவர் 3 முகையவிழ்கின்ற மெல்லிய 
இதழ்கள் நெகிழ்ந்த ஆம்பலினது அகன்ற இலையதனாலே மதுவையுண்டு தெளிந்த 
கடலினது ஒலிக்குந்திரையின் இனியசீராகியதாளத்தேயாடும் மென்புலத்தூர்களை 
யுடைய கல்லநாட்டுக்கு , வேந்தே பலபழ்த்தையுகச்சித் தாம்வாழ் தந்திடமாகிய 
ஆகாயத்தின்கண்ணே உயரப்பறந்து பெரியகலையின் முழை எதிரொலிமுழங்கச் 
சென்று அவ்விடத்துப் பழமுடைய பெரியமரம் பழுத்தி மாறிற்றாகவருந்திப் பழம் 
பெறாதேமீளும் புள்ளினத்தையொப்ப நினது நச்சப்படுந்தன்மை கொடுவரவந்து 
நின்புகழைக்கூறும் பரிசிலேன்யான் வறியேனாய் மீளக்கடவேனோ ? வாட்போரின் 
கண்மேம்படுவோய், ஆன்றை ரத்திலையாயினும் யான் அதற்கு வருந்துவேனல் 
லேன் ; அதுநிற்க, நோயின்றியிருப்பாயாக ; பெருமா, நம்மிடத்துளதாகிய அணிய 
அணுமையைக் காண்பதாக , நோடொழிழ் நறிய பலவாகிய, தழைத்தமயிாையும் 
தேன்போலுஞ்சொல்லையும் , ஆராய்ந்த ஆபரணத்தினையுமுடையமகளிர் ஒருவர் 
னொருவர் புணர்தற்குக்காலம் பார்க்கும் பெரியமலைபோலுமார்பினையுடைய போனா 
விரும்பும் சேயையொப்பாய் நின துமகிழ்ச்சியையுடைய நாளோலக்கம் .--( எ - று . ) 

பாணிபார்க்கும் மார்பு - பாணிபார்த்தற்கு ஏதுவாகிய மார்பு . நம்முட் குறு 
" நணிகாண்குவதாகவென்றது , நீ என்மாட்டுச்செய்த அன்பின்மையை, அவ்விருக் 
புகையுன்றிப் பிறரறியாதொழிவாராகவென்னும் நினைவிற்று . 

பொருள், வாண்மேம்பரே , சோய் இன் இசைவெல்பரிசிலேன் , விையேன் 
பெயர்கோ, நீ ஈயாயுமனும், 

இரக்கு வேன்லலேன் பெரும் , கோயிலையாகுமதி , 
நம்முட் , குராணியை நீன்னிருக்கையாண் குவதர்க ; பிறர்காணா தொழிகவெனக் 
கூட்டுக . ] 

V நோயிலையா சென்பது , செய்ததிங்கால் நோயுறுவை, அஃதுரு தோழிக 
வென்பதாம் . இனி , நின்மகிழிருக்கைக்கண்ட கம்முன், மிக அணித்தாக்க்காணும் 
காட்சி , உளதாகவென்றுமாம் . இதனால் காட்சியுண்டாகாதென்பது குறிப் . இனி, 
குறுகணிகாண்குவதாக என்பதற்கு பொமிடத்து மிகவும் மனத்தாற்காணுங்காட்சி 
உளதாகவென்பது கூடாது, நீ செய்த கொடுமையா 
( ) 

ன்புகண் மாறிய வறனில் காட்சியோடு 
நம்ம னோரு 

பற்றினையா ராயின் 
செம்ம னோவாப் பிறவுலர் மாதேர் 
செயிர் தீர் கொள்கை இயம் வெங் காதலி 
யேர்சிடி கடையாளாயினம்கயின் , 
7 னுள்ளா திருத்தலோ வரிதே கனா 

மறனில் கூற்றந் திறனின்று துணியப் 
2 பினாயினன் கொலி இயரொன் 

னுயி 

னுயிரன் 


77 


21 : 


12 


பகல் 


எழியர்குரிசில் 

புறநானூறு மூலமும் உரையும் . 20 , 
க நுவல்வு 

நுவல்வ அசிறுமையள் பலபுலக் துறையும் 

திடுக்கண் மனைபோம் 
டீரிய விந்நிலை 
2 விடுத்தேன் வாழியர் குரிசிவதுக்கான் 
3 ணவல நெஞ்சமொடு செல்வனிற் கறுத்தோர் 
24 ருங்கடி பனைமாண் போலப் 
கரு) பெருங்கை யற்றவென் புலம்புமுந்தும் தே . 
திணையும் துறையும் அவை . 

சேரமான் குடக்கோச்சோலிரும்பொறை பரிசினீட்டித்தானைப் பெருங்குன் றார் 
கிழார் பாடியது . 

( இ - ள்) உயிர்ப்பன்மையைக்காக்கும் நிஜது, உயர்ச்சியைப்பாராது காதல் 
| கண்மாறிய அறமில்லாதபார்வையுடனே கூடி தும் போல்வார்யாவரும் இதற்கொ 
த்த அறிவையுடையராய் ,அருள்மாறுவாராயின் எம் போல்வார். இவ்வுலகத்துப் பிற 
வாதொழியக்கடவர் , குற்றந்தீர்ந்தகற்பினையுடையளாய எம்மை விரும்பியகாதலி 
இறந்துபடாது உயிர்வாழ்வுடையாளாகக்கூடின் எம்மிடத்து 7 நினை திருத்தல் 
அரிது ; அதனால் , அறனில்லாதகூற்றம் திறப்பாடின்றி உயிர்கொளத்துணிய இற 
ந்துப்பட்டான் கொல்லோ ? என்னுயிர் கெடுவதாக வென்று சொல்லுதலுற்றநோயை 
யுடையாளாய்ப் பலபடவெறுத்துறையும் , மனைவியது "துன்பந்தீர்க்கவேண்டி இப் 
பொழுதே விடைகொண்டேன் ; வாழ்வடியாக ; இறைவ, இதனைப் பாராய் , இன் 
னாமையையுடையநெஞ்சத்துடனே போவேன், ”இன்னை வெகுண்டாரது அணுகு 
தற்கரிய காவலையுடைய முனையிடத்து , அரணைப்போலப் பெரியய விசயயுவற்ற 

କ 
வறுழையை, முன் போக விட்டு . ( எ - 2 ) 

குரிசிலே, நும்மனோரும் இனை மாயின் எம்மனோர் இவட்பிறவார் எங்காதலி 
உயிர் சிறி துடையளாயின் நினையா திருத்தலரின் அதனால் , அம்மனையோளிடுக்கண் 
தீர்க்கவேண்டி இப்பொழுதேவிடுத்தேன் ; நிற்கறுத்தோர்முனையாண் போலக் கை 
யற்ற என்புலம்புமுந்துறுத்துச்செல்வேன் , 

துடித்துச் செல்வேன் , வாழியரெனக்கூட்டி வினை முடிவு 

| 

, 
தலையொழியப் புலம்பைமுந்துறுத்துக்கொண்டு போகாநின்றேனென இரங்கில் 

, 
காதலயென்று பாட மோதுவாருமுளர் . 

(உக ) 
( உகக ?)/ அஞ்சுவரு மாபின் வெஞ்சினப் புயலே 
, 2 மணங்குடையாவி ) னருந்தலை துமிய 
3 நின்று காண் பன்ன) சீண்மலை மிளிரக் 

ன்றிது வெறியு மாவம் போல 
இ) முரசெழுங் கிரங்குந் தானை யொடு தலைச்சென் 
நோசுபடக் 
கடக்கு முரைசா 
போன்ற 

/ 
சிவள்ளியை யாதலின் வணங்குவனிவ்வெனக் 


என்வறுமை என் 
னுளளி வந்த வோங் 
. , 
செய்க . 
துக்காண் 

வ 


1 


. 


Ri 


ன 00 


/ 


19 


- 


ள் 


உச 

புறநானூறு மூலமும் உரையும் . 
1. கொண்டா மாந்தர் கொடுமை கூறன் ! 
கினுள்ளியது முடித்தோய் மன்ற முன் 
// கையும் 
போல் கட்டி வழிநாட் 
2 ய்யொடு நின்ற புறநிலை வருத்த 
3 நாணாயாயினும் நாணக் கூறியென் 
14A னுணங்கு செந்நா வணங்கி வேத்திப் } 
கடு ) பாடப் பாடப் பாடுபுகழ் கொண்டநின் 
18 குடிகொள் வியன்மார்பு தொழுதனென் ,பழிச்சி : 
செல்வ , லத்தை 

லத்தை யானே வைகலும் 
வல்சியின்மையின் வயின்வயின் மாறி 
பல்லெலி முடித்த தோல்கவர் வரைப்பிற் , 
பெர்அலின் மையிற் பல்பாடு சுவைத்து 

முலைக்கோண் மறந்த புதல்வனொடு 
22 மனைத் தொலைந் திருந்தவன் வாணுதற் படர் இதே : | 
திணையும் துறைபாம் அவை . 
அவனை அவர் பாடியது . 

+ அஞ்சத்தக்க முறைமையையுடைய வெய்யசினத்தையடைய மழை 
வின் கஜள்ள இடி யேறு அச்சமுடைய பாம்பினது அணுகுதற்கரிய தலை துணிய 
நிலவகலத்தைதின்று பார்ப்பது போன்ற நீண்டமலை பிறழச் சிறுமலை தூவவெறியும் 
சைபோல வீரமுரசு கிளர்ந்தொலிக்கும் படையுடனே மேற்சென்று வேந்தர்பட 
எதிர்நின்று கொல்லும் புகழமைந்த தலைவி, நீ வள்ளியையாதலான் எமக்குத் தாழ் 
ந்து பரியில் நல்குவனிவனென்டி நின்னை நினைந்துவந்த உயர்ந் தீவிலைமையையு 
டைய பரிசிலேனாகியயான் நினக்கு எழ்மை எதிரேற்றுக்கொள்ளாமாந்தரது கொ 
மையைச் சொல்லவும் , நின்னுடையநினைவே செய்தாய் , நிச்சயமாக ; முன்னை நாட் 
பரிசில்கையிலேபுகுந்தது போலக்காட்டிப் பிற்றைநாட் பொய்யைப் பெற்திநின்ற 
"நினதுபுறநிலைமைக்கு ,யான்வருந்தியவருத்தத்திற்கு நீதான்நாணயாயினும், நீதாணச் 
சொல்லி எனது நுண்ணிய - ஆராய்ச்சியையுடைய செவ்வியநா வருந்தப் புகழ்ந்து 
நாடோறும் பாடப்பாடப் பின்னரும் பாடவேண்டும்புகழைபேற்றுக்கொண்ட 
நினது வென்றி பொருந்திய அகன்றமார்பை வணங்கிவாழ்த்திப்போவே 
காடோறும் உணவில்லாமையான் இடந்தோறுமிடந்தோறும் மாறிமாறி 
லால் இல்லெலி மடிந்த பழைய வராகிய எல்லையையுடைய பாலில்லாமையாற் 
பலபடி சுவைத்து முலையுண்டலை வெறுத்த பிள்ளையுடனே மனையின் கண்ணே 
மையுற்றிருந்த என்னுடைய ஒளிபொருந்தியதலையுடையாளை , நினைந்து உடயை 

2 
தோன்றல் , நின்னுள்ளிவந்தபிரிலென் , ரான் 

கூற, நின்னுள்ளியது செய்தா 
யாதலான் ஒருத்தல் கூறி எத்தித் தொழுதெனென்பழிச்சி 
வரைப்பின்மனைக்கண்ணே 
புதல்வனொடு தொலைந்திருந்த என் வாணு தலை நினைந்து செல்வல் - யானெனக்கூட்டி 
வினை முடிவுசெய்க . 

H 
நாணக்கூறியென்றதன்பின்னே ஏத்திப் பழிச் செல்வலென்மையான் , 
V அவை குறிப்பு: மொழி . ) வரையின்மனையென , இயையும் வள்ளிய னாதலின் 


ஒன் 


ை 


) 


யான் 

; 


அகழ்த 


AREA 


மாந்தர் 


புறநானூறு மூலமும் உரையும் . உஃரு 
வணங்குவ னிவனென் என்று பாடமாயின் , வண்மையையடையனாதலால் இவன் 
எமக்குத்தாழ்ந்து பரிசிலளிப்பனெனக்கருதியென்க. ( வள்ளியையாகஜன் வணங் 
குவனிவனெனக் கொள்ளாமாந்தர் கொடுமைகூற என்றதற்கு வள்ளியையாதலின் 
இவனைவிணங்குவேனென நினைந்து வணங்க அது பார்த்து நின்பாற்பரிசில் பெறாத 

... தூவவெறியுமென்பது , தூவெறியுமென வகரங்கெட முடிதல் 
புறநடையா கொள்க ; தூவவெறியுமென்பதூஉம் பாடம் ; விகாரமெனினும்மை 
யும் . ‘ புறநிலை என்பதற்குப் புறங்கடைநின்றநிலையென்றுமாம் . இலெலிமடி 
ந்ததொல்சுவர் என்பதற்கு இல்லெலி தான் தொழில்மடிந்த தொல் சுவரென்றுரைப் 
பினுமமையும் . நின்னைக்கொடுமைகூறவென்றுரைப்பினுமமையும் . , ( உகக ) 

(உக ) ங்ங்தோ யாரென வினவி செங்கோக் 
Xii- 2 களமர்க் கரித்த விளையும் வெங்கள் 

யோமைப் படிக்கிற காமம் - வாராம் 
4 வாரற் கொழுஞ்சுடங்கவுளடா - 
ரு ) வைகுதொழின் மடிய மடியா விழ்வின் 
யோணர் கன்னாட் டுள்ளும் பாணர் 
பைதற் சுற்றத்துப் பசிப்பகை யாகிக் , 
கோழி யோனே கோப்பெருஞ் சோழன் 

பொத்தி னண்பிற் பொத்தியொடு கெழீஇ 
கா வாயார் பெருந்கை வைக் 

பருக்கைவைகலு * க்கே . இ 
자 திணை - அது ; துறை - இயன் மொழி 
4 கோப்பெருஞ்சோழனைப் பிசிராந்தையார் பாடியது . 

ள் . உம்முமைய இறைவன் யார்தானென்று கேட்பீராய்ட் எம்மு 
டைய இறைவன் 

களமர்க்கு , அரிக்கப்பட்ட முதிர்ந்த விரும்பத்தக்கம் இவை ஆமை 
யிறைச்சியுடனே வேட்கைதே அக்ளைமார் உண்டு ஆரன்மீதகிய கொழுக்கட்டை 
அழகிய கதுப்பகத்தேயடக்கி மதுவுண்டமயக்கத்தால் , வைகுந்தொழிலொழியும் நீங் 
காத விழவினையுடைய புது வருவாயுளதாகிய ஈல்லசோழநாட்டுள்ளும் பானம் 
டைய 
வருத்தமுற்றசுற்றத்தினது பசிக்குப்பகையாய் உறையூரென்னும்படைவீட 
டிடத்திருந்தான் , கோப்பெருஞ்சோழன்; புரையில்லாத நட்பினையுடைய பொத்தி 
யென்னும் புலவனோடு கூடி மெய்ம்மையார்தே 

உடி மெய்ம்மையார்தே மிக்கமகிழ்ச்சியை, நாடோறுமகிழ் 
கன்னாட்டுள்ளுமென்றவும்மை - சிறப்பும்மை , கோழி - அறையூர்:| 

நுங்கேதயாரெனவினவின் , எங்கோக் கோப்பெருஞ்சோழன் , அவன் பசிப் 
பகையாகிப் பொத்தியொடு வைகலும் நக்குக் கோழியிடத்திருந்தானெனக்கூட்டி 
வினை முடிவுசெய்க . ] 

ஆகிக் கெழீஇ , நக்கென்றுஞ் செய்தெனெச்சங்களைக் கோழியோனென்னு 
வினைக்குறிப்போடு முடிக் 

(உக ) 


= 


வயை 


ம 


ை 


* 


* மகிழ்ந்தென்றும் பாடம் , 


2 / 32K 


உசு 


77 


ரு) 


cles 


ன்னுங் 


கரு 


அவன்மக்கண்மேற் சென்றனைப் புல்லாற்றூர் * எயிற்றியனார் பாடிய 

புறநானூறு மூலமும் உரையும் . 
( உகந ) மண்டடி 

மண்டமரட்ட மதனுடை நோன்றாள் 
வெண்குடை விளக்கும் விறல்கெழு வேந்தே 

பொங்கு நீருடுத்தவிம் மலர்தலை யுலகத்து 
4 நின்றலை வந்தி விருவரை நினைப்பிற் 
றொன்றுறை துப்பினின் பகைஞரு மல்ல 
மர்வெல் காட்சியொடு மாறெதிர் பெழுத்தவர் 
7 னையும் காலை நீட் மற்றவர்க் 
- 8 கனையை யல்லை, பமோன் நோன்றல் ! 

9. பரந்துபடு நல்லிசை யெய்தி மற்று நீ 
கபயர்ந்தோருண் மெய்திப் பின்னும் 
மொழித்த் தாயம் மவர்க்குரித் தன் 

தரிந் தன்றே. - 
அதனால் , அன்னிகாதலு 

அன்ன காதலும் 
திருவாய் நன்று 
கண்மதியிசைவெய் யோவே 

யே . 
நின்ற துப்பொடு, நிற்குறித் தெழுந்த 
வெண்ணில் காட்சியினை யோர் தோற்பின் 
கேரின் பெருஞ் செல்வம் பார்க்கென் சுவையே 
17 சர்வெஞ் செல்வ நீயவர்க் கலையின் 

பக்கத்து ருவப்பப் பழியென அவையோ , 
19 அதனால் , ஒழிக்திலத்தைநின் மறனே வல்விரைந் 
உஏதெழும் தி வாழ்கநின் னுள்ள மழிந்தோர்க் 
2 கேமமாகுகின் றணிழன் மபங்காது 
22 செய்தல் வேண்டுமா னன்றே; வானோர் 
28 ரும்பெறலுலகத் தான்றவர் 
24 விதுப்பும் இருப்பொவ விருந்தெதிர் கொளற்கே. 
திணை - வஞ்சி ; துறை - துணைவஞ்சி . 

ள். மடுத்தெழுந்த போரின் கட்கொன்ற மிகுதிபொருந்திய , வலியமுயற் 
சியையுடைய வெண்கொற்றக்குடை ஜான் , உலகத்தையிழற்செய்து புகழா 
கும் வென்றியையுடைய வேந்தே ! கிளர்ந்தனோயுடைய சடலாற்குழப்பட்ட இப் 
பாந்தவிடத்தையுடைய உலகத்தின்கண் கின்னிடத்துப் போர்செய்யவந்த இரு 
வரையும் கருதிற் பழைய தாய்த் தங்கப்பட்ட வலியையுடைய நின்பகை வேந்தராகிய 
கேரபாண்டியருமல்லர் , போரின் கண் விரும்பிய காட்சியுடனே நின்கோடுபகையாய் 
வேறுபட்டெழுந்த அவ்விருவர்,தடம் ; நினையுங்காலத்து நீயும் அவர்க்கு அத்தன்மை 

பகைவனல்லை . பகையைக்கொல்லும் யானை யினையுடையதலைவு போ 
ந்துபட்ட நல்லபுகழை இவ்வுலகத்துப் பொருந்தித் தேவருலகத்தின் கட்போம் 
பின்பு இ ஒழித்தடாசாட்சியுரிமை அவர்க்குரித்து , தலால் , அப்பெற்றித்தாதலு 

* எயிற்றியாரென்றும் பிரதிபேதமுண்டு . 


? 


3 


6 


9 


எள்விளக் 


உ எ 


2 / தாக ; 


luin . 


218:-- 

HIS : 
// 
CX [ II , புறநானூறு மூலமும் உரையும் . 
18 ழறிவோய் , பெரிதும் இன்னமும் கேட்பாயாக ; புகழைவிரும்புவோய், 

நிலைபெற்ற 
வேலியோ நின்னைக்கருதிப் போர் 

செய்தற்கு எழுந்திருந்த சூழ்ச்சியில்லாத அறிவை 
யுடையான்பு தல்வர்தோற்பின் நின் து பெரிய செல்வத்தை அவர்க்கொழியயாவர்க் 
1 , குக் கொடுப்பை ;போரை விரும்பியசெல்வ , நீ அவர்க்குத்தோற்பின் பின்னையிதழும் 

பகைவருவப்பப் பழியை உலகத்தேநிறுத்துவை ;ஆதலான் , ஒழிவதாக , நின்னு 
20 டையம றன் ( கடி தின்விரைந்தெழுந்திருப்பாயாக ; நின்னுடைய உள்ளம் வாழ்வ . 

அஞ்சினோர்க்கு அரணாகும் நினதடி நிழல் மயங்காமற் செய்தல் வேண்டும் , நல் 
23 வினையை ; விண்ணோரது பெறுதற்கரிய உலகத்தின் கண் அமைத்தவர் விலாந்த 
விருப்பத்தோடு விருந்தாக ஏற்றுக்கொள்ள ( எ - று .) 

மற்று - அசை . " தில் - விழைவின்கணவந்தது . வானோருலகென்றது , ஒம் 
டன்றி ஒருபெயராய் நின்றது .11 

வேந்தே , நின்மறனொழிக ; ஆன்றவர் விருந்தெதிர்கொளிற்கு நன்று செய்தல் 
வேண்டும் ; ஆதலால் , அதற்கு விரைந்தெழுவாயாக ; நின்னுள்ளம் வாழ்வதாக 
வெனக்கூட்டி வினைமும் 
செய்க .) 

செல்வமும்பழியும் சினை விசைப்பாற்பட்டு முதல்விலை கொண்டன. எஞ்சுதல் - 
இவற்குப்பின்னும்நிற்றில் . தாணிழல்டியங்காதென்புதற்கு நினக்கு ஒருதீங்கும் 
வாராமலென்றதாகக்கொள்க. இனி. அதனா, வன்ன தாதது மறிவோய் என்ற 
தற்கு உயர்ந்தோருலகமெய்துவதுகாரணத்தால் அத்தாயம் அவர்க்கு அப்படியே 
யுரித்து ; அன்னதாதல் நீயறிவையென முற்றாகவும் , அழிந்தோர்க்கு சமமாகுநின் 
ராணிழலென முற்றாக்கி மயங்காது தெளிந்து நின்று , நன்று செய்தல் வேண்டுமெனவு 
முாைப்பாருமுளர் . மாவெங்காட்சியொடு டிறெதிர்ந்தேழுந்தவர் என்று பாட 
மோதுவாருமுளர் . 

(உ க ங 
M. ( உகச் ) செய்குவங் கொல்லோ நல்வினை யெனவே 
* cxiy 2 யைய மறாஅர் கசீ உண்டு காட்சி 

நீங்கா நெஞ்சத்துத் துணிவில் லோரே 
யானை வேட்டுவ னானையும் பெறுமே 
குறும்பூழ் வேட்டுவன் வறுங்கையும் வருமே 
அதனால் , உயர்ந்த வேட்டத் 
தயர்ந்திசினோர்க்குச் 
செய்வினை மருங்கினெய்த லுண்டெனிற் 
நெய்யா வலகத்து நுகர்ச்சியுங் கடுந் 
1 தொய்யா, வலகத்து , நுகர்ச்சி யில்லெனின் 
அ ) மாமிப் பிறப்பினின்மையும் கடும் ! 
// மாறிப் பரவாயினு மிமயத்துக் 
உகோடுயர்ந் தன்ன தம்மிசை நட்டுத் 
13 தீதில் யாக்கையொடு மாய்தந்வத் தலை 
திணை - பொதுவியல் துறை - பொருண்மொழிக்காஞ்சி 
அவன் வடக்கிருந்தான் சொற்றது . 

ள் .)- அறவினையைச்செய்வேமோ அல்லேமோவென்று கருதி ஐயப்பாடு 2 
நீங்கார் , அழுக்குச் செறிந்தகாட்சி நீங்காத உள்ளத்தினையுடைய தெளிவில்லாதோர்; 


" ரீர . 


4 


* cASEE 


2 


கலையே . 


4 


உ.அ 


* 


உடும் ; 


று . 


| 


வை 


214-24 | 

புறநானூறு மூலமும் உரையும் . 
யானை வேட்டைக்குப் போவோன் யானையையும் எளிதாகப் பெறுவன் ;குறும்பூர் 
வேட்டைக்குப்போவோன் அதுபெறாது வறியகையினனாயும் வருவன் ; அதனால் , 
உயர்ந்தவிருப்பத்தையுடைய உயர்ந்தோர்க்குத் தாஞ்செய்யப்பட்ட நல்வினைக்கூற் 
அறிலே அதனை அனுபவித்தலுண்டாமாயின், அவர்க்கு இருவினையும் செய்யப்படாத 
( உம்பருவகத்தின்கண் இன்பமனுபவித்தலுங் கூடும் ; அவ்வுலகத்தின்கண் நுகர்ச்சி 
யில்லையாயின் , மாறிம்பிறத்தலிலேகூடும் பிறப்பின்கண் , இன்மையெழுதவுங்கூ 
மாறிப்பிறவாரென்று சொல்லுவாருவராயின் , இமயமலையின் சிகாம் ஒங்கினார் 
போன்ற தமது புகழை நிலைபெறுத்தி இசையில்லாத உடம்பொடு கூடி நின்றிறத்தல் 
மிகத் தலையாயது ; அதனால், எவ்வாற்றானும் நில்வினை செய்தல் அழகிது.( எ 

உயர்ந்திசினோர்க்கென்றும் நான்காவதன்றியும் உயர்ந்திசினோர் செய்வினை 
மருங்கினெய்தலுண்டெனின் , இவர்க்கு நுகர்ச்சியுங்கூடுமென்றுரைப்பினுமமை 
யும் . , காட்சியொடு நீங்காநெஞ்சத்து என்ப்தூ உம் பாடம் . பிறவாராயினும் 
என்னும் உம்மை - அசைநிலை ; உம்மையின்றியோ துவாருமுளர் . ( உகச ) 
(உகரு . ) கவைக்கதிர்வாகி ன்வைப்புறுவ 

ன்வைப்புறு வாக்கால் ) 
2 நவ 

றாதெரு மறுகிற் போதொடு பொதுளிய 

3 வேளை வெண்பூ வெண்டயிர் கொளீஇ 
" , 

4 யாய்மீகளட்ட வம்புளிமித் 
டுபவரை கொய்யுந ரார மாந்துந் 
6 தென்னம் பொருப்பனன் னாட்டுள்ளும் , 
7. பிசிரோ னென்பவெனுயிரோம்புகனே ! 
சி செல்வக் காலை நிற்பினும் 
9 மல்வுக் காலை நில்லலன் மகனே 

| 
பாடாண்டிணை ; யேன் மொழி , 

* ViXP ) 
கோப்பெருஞ்சோழ்ன் , பிசிராந்தையார் வீரராரென்றசான்றேர்க்கு அவர்வரு 
வாரென்று சொல்லியது . 

1 
- ள்.-- கவர்த்தகதிரினையுடைய வர்கினது , குத்துதலுற்ற வழக்கப்பட்ட 

தி 
SE 
சாற்றையும் தாதாக உதிர்ந்த எருவையுடையதெருவின்கன், போதொடுதழைத்த 
வேளையின வெள் ரியபூவை வெளிய தயிரின் கட்பெய்து இடைமகள் அடப் 
பட்ட , 

அழகிய புளிங் கூட்டியும் , அவரைகொய்வார் , நிறையவுண்ணும் தென்றிக்கின் 
கப் பொதியின்மலையைவுடையபாண்டியனது நல்ல நாட்டினுள்ளும் சேய்த்தாகிய 
பிசிரென்னுமூரிடத்தானெகம் சொல்லுவார் . என்னுயிரைப் பாதுகாப்போனை ; 
அவன் அங்குச் செல்ல முழையகாலத்து நிற்பனும் யாம் இன்னாமையுறுங்காலத்து 
ஆண்டுநில்லான் . (எ - று . 

1 
ன் அசைக்க 

( உகரு ) 
உக்கா.) கேட்டன் மாத்திரை யல்லாதியாவதும் 

காடைலில்லா தியாண்டுபலக் 
கழிய 
கட்டுமெனவும் பிரதிபேதமுண்டு. 
+ காண்டலீயாதென்றும் பாடம் 


V. 


இ 


* 


216 , 217 , 


3 


லகே 


புறநானூறு மூலமும் உரையும் . உ கூ 
வழுவின் பழகிய கிழமையராயினும் 
4. பரிதே தோன்றலதற்புட வொழுகலென் 
ரு றையங் கொள்ளன்மி ஞாறி வாரீர் 
திகழ்வில் னினியதனியாத்த நண்பினன் 

கழ்கெட் வரூஉம் பொய்வேண் 
8 தன்பெயர்,கிளக்குங் காலை யென்பெயா ) 
9 பேதைச் சோழனென்னுஞ் சிறந்த 
க ) காதற் கிழமையு முடைவன தன்றலை 
+ // யின்னதோர் காலைநில்லில் 
மனின்னே வருகுவ னொழிக்கவவற் கிடமே 

வ 
திணையும் துறையும் அவை . 
அவன் வடக்கிருந்தான் பிசிராந்தையார்க்கு இடனெழிக்கவென்றது . 

. , 
ள் . 14 நின்னை அவன் கேட்டிருக்குமளவல்லது , சிறிதுபொழுதும் காண் 
டல்கூடாது ; }(பல்லியாண்டுசெல்லத்தேவறின்றாக மருவிப்போந்த , உரிமையை 
யுடையோராயினும் அரிதே தலைவா அவ்வழுவாதகற்றிலேபடவொழுகுதல் என் 
றுகருதி ஐயப்படாதொழிமின், நிறைந்த , அறிவினையுடையீர் , அவன் என்னை என் 
றும் இகழ்ச்சியிலனாய் இனியகுணங்களை யுடையன் , பிணித்தகட்பினையுடையன் ; 
புகழழியவரூஉம் பொய்மையை விரும்பான் தனது பெயரைப் பிறர்க்குச்சொல்லும் 
பொழுது , என்னுடைய பெயர் பேதைமையையுடைய சோழனென்று எனது பெய 
ரைத் தனக்குப் பெயராகச்சொல்லும் மிக்க அன்புபட்ட உரிமையை முடையன் ; 
அதற்குமேலே இப்படி யான் துயரமுறுங்காலத்து ஆண்டுகில்லான், இப்பொழுதே 
வருவன் ; அவனுக்கு இடமொழிக்க. - எ - று . ) 
அதற்படம் என்பதற்கு , அவ்விருந்துபாட்டி லேபடவேன்மக , 

இகழ்விலன் 
என்பதற்கு இகழப்படுவன குணமிலெனென்றமுரைப்பினுமமையும் . பேதைச் 
சோழனென்றது , தான்றன்னை இழித்துக்கூறியது . - 
( உகஎ. ) நினைக்குக் காலை மருட்கை , புடைத்தே 

யெனைப் பெருஞ் சிறப்பினோ 
தேனி ஆ . மருட்கை, யுடைத்தே பிறனா 
A தோற்றஞ் சான்ற சான்றோன் போற்றி ) 
பிசைமா பாக் நட்புக் கீந்தாக 
வினையதோர் ) காலை யீங்கு வந்தல் 
வருவ னென்ற கோனது பெருமையும் 

பழுதின்றி வந்தவ னறிவும் 
9 வியத்தொறும் வியத்தொறும் வியப்பிறந் தன்றே 

அதனால் , தன் கோலியங்காத் தேய்த் துறையுஞ் 
1 சான்றோனெஞ்சுறப் பெற்ற தொன் றிசை 


அ 


V. 


டீங்கி 


து துணிதல . 
னாட்டு, 


க 


மதுப 


க 0 ) அதனால 
1 


துணிந்து சொல்லிய - வேந்தனது . 


• 21/ - 2/8 : 14 ( 31s 


இக 0 


/ 


லகம் 


புற நானூறு மூலமும் உரையும் . 

v 
12 யன்னோனை யிழந்தவிவ் வுலக 
733 மென்னா வன்கொ லனியது தானே . 
திணை - பொதுவியல் , துறை கையறுநிலை 
அவன்வடக்கிருந்தானுழைச்சென்ற , பிசிராந்தையாரைக்கண்டு , பொத்தியார் 


பாடியது . 


இ - ள் . ) கருதுங்காலத்து வியக்குந்தன்மையையுடைத்து , எத்துணையும் 
பெரிய தலைமையுடனேகூடியும் இவ்விடத்தே இவீன்சிறப்புக்களைக்கைவிட்டுவரத் 
துணிதல் ; இவன் இவ்வாறு துணிந்த அதனினும் வியக்குந் தன்மையையுடைத்து , 

நிவேந்தனது நாட்டின்கண் விளக்கம்மைந்த சான்றோன் பாதுகாத்துப்புகழ் . 
மேம்பாடாத நட்பே . பற்றுக்கோடாக இத்தன்மைத்தாகிய ஓர் இன்னாக்காலத்து 
மிகுதியும் அவன் சொல்லிய சொற் பழுதின்றாக வந்தவனது அறிவும் விய 

வியக்கு 
தோறும் வியக்குந்தோறும் வியப்புக் கைமிக்கது ; ஆதலால் , தன் செங்கோல் செல் 
லாத தேயத்துறையும் அமைந்தோனது நெஞ்சைத் தன்னிடத்தேயுரித்தாகப்பெற்ற 
பழைய புகழையுடைய அப்பெற்றிப்பட்ட பெரியோனையிழந்த இந்தேயம் என்ன 
இரும்பையுறுங்கொல்லோ ! * இதுதான் இரங்கத்தக்கது . --எ - று .) 

இதுவென்பது , அரசனைக்கைவிட்டு , இறந்துபடத்துணிதலென்றுமாம். (உகள்) 
( உக.வு .)/பொன்னுக்கிரு முத்து மன்னிய 

மாமலை பயந்த 
தசாமருகணியும் 
மடைபடச் சேயவா 

ச்சேய் வாயினும், தொடைபுணர்ந் 
4 விலை நன்கல மமைக்குங் காலை 

ரு ) யொருவழித் தோன்றியாங் கென்றுஞ் சான்றோர் 
V சான்றோர்பாலா 

வராம் 
7 சாலார் சாலார் பாலரா குபவே : 

குபவே : 
திணையும் துறையும் அவை . 
7 

- பிசிராந்தையார் வடக்கிருந்தாரைக் கண்டகண்ணகனார் பாடியது 
( இ - ள் .)- பொன்னும் பவளமும் , முத்தும், நிலைபெற்ற பெரியமலைதாப்பட்ட 
விரும்பத்தக்கமணியும், ஒன்றற்கொன்று ,இடைநிலம்படச்செய்கிலத்தினவாயில் 
கோவை பொருந்தி , பாயவிலையினை யுடைய நல்ல அணிகள் 

நல்ல அணிகலங்களைச் செய்யுங்கால் 
த்து ,ஓரிடத்துத் தோன்றினாற்போல,எங்காளும் அமைந்தோர் அமைந்தோர் பக்கத்த 
ராவார் ; அமைதியில்லார் . அமைதியில்லார் பக்கத்தராவார் . 

( எ - று . ) 
சான்றோர் குழுவினைப்பு குழுங்கிருந்தாகலின் ,அவர்க்கேற்ற உவமங்கூறினார் .) 
சாலாதார்க்கும் ஏற்றவுவமம் வருவித்துக்கொள்க. தொடைபுணர்ந்துதோன்றி 
யாங்கென , இயையும் . 

( உகஅ ) 
* கோப்பெருஞ்சோழ்துக்கும் பிசிராந்தையார்க்கும் போல் உணர்ச்சியொப் 
பின் அதவே உடலுயிர் நிற்கும் அமைத்தாயாப் பினைப்படிக்கும் என்பது , திருக் 
தறள் எக - 4 அதிகாரம் கட்டி , ரும் பாட்டு, பரிமேலழகருரை , 

1 பிசிராந்தையாரைக் கண்டாந்தத்தனர் பாடியதென்றும் பிரதிதேமுண்டு. 


6 


5 


பழைய உரை 


( உஉ O ) / பெரு 

2 / 9-2.IO 

புறநானூறு மூலமும் உரையும் . உக்க 
W. உக.) உள்ளாற்றுக் கவலைப் புள்ளி நீழன் ! 에 
taxix . 2 முழுஉவள்ளுர் முனக்கு கள்ள ! 
புலவுதிமாதோ, நீயே 

1 . 
4 பலரா வங்ககின் , தறியிருந்தோரே . ! 
1 திணையும் துறையும் அவை : 
அவன் வடக்கிருந்தானைக் கருவூர்ப் பெருஞ்சதுக்கத்துப் பூதநாதனார் பாடியது . 
( இ - ள் .- யாற்றிடைக்குறையுட் பூள்ளிப்பட்ட மரநிழற்கணிருந்து , உடம் 
பாகிய முழுத்தசையைவாட்டும் வீர், நின்கருத்திற்கேற்ப நின்னோக , வடக்கிருந்தார். 8 
பலராதலான், யான் இதற்கு,உதவாத பிற்படவந்ததிற்கு ,என்னை அவரோடுசோல்லி 
வெறுத்தி நீ . எ - று . ) | 
V யான் பிற்படவந்ததற்கு என்னைப்புலந்து என்னோடு சொல்லாடாதிருந்தாய் , 
நீயென்றும் , இவனுடனே வடக்கிருந்தோர்களும் எதிரேற்றுக்கொள்ளாமைநோக்கி 
நின்குறிப்பிற்கேற்பப் , புலந்தார்பலிசென்று முரைப்பினுமமையும்.- உள்ளாற்றுக் 
கவலை என்பதற்கு வழிக்குள்ளாகிய நாற்றிசையுங்கூடிய இடமென்றுமாம் ; கவாத்த 
வழிக்குள்ளென்றுரைப்பாருமுளர் . அரசு துறந்து வடக்கிருந்து உயிர்நீத்த உள்ள 
மிகுதியான் மள்ளவென்றார் . 

( ஆக்க 
2 பெருங்களிறிழ்ந்த பைதற் பாகம் 
3 எது சேர்ந் தல்கிய வழுங்க மாலை 
4 வெளில்பாழாகக் கண்டுகலுழந் தாங்கு 
ரு ) கலங்கினே னல்லனேயானே பொலந்தார்த் ) 
16 தேர்வண் கிள்ளி போகிய 
7 பேரிசை மூதூர் மன்றங்கண்டே ? 


க 


ம் 


19 1 இணை மடக்கிருந்தா னுறைச் சென்று மீண்டுவந்து உறையூர்கண்டபொத்தியார் 


அழது பாடியது . 

( இ - ள் . பெரியசோற்றையுண்டாக்கிப் பலயாண்பொதுகாத்த பெரியகளி 2 
ற்றையிழந்த வருத்தத்தினையுடையபாகன் அவ்வியானைசேர்ந்து தங்கிய இரக்கத்தைப் 
யுடையகூடத்தின்கட்ட கம்பம்வறிதேநிற்கப் , பார்த்துக் கலங்கினதன்மைபோல் - 
யான் இறந்துபடுதலின்றிக் கலங்கினேனல்லனோ, பொன்னானியன்றமாலையை 
யுடைய 
டய தேர்வண்மையைச் செய்யும் கிள்ளிபோகப்பட்ட பெரிய புகழினையுடைய 

7 
மூதூர்மன்றங்கண்டு கலங்கினேனல்லனோவெனக்கூட்டுக. 
சமன்றம் - ஈண்டுக் கெண்டுவெளி..... அழுங்கல் - முன்புள்ள ஆரவாரமுமாம் . 
இறந்தென்று சொல்லுதல் இன்னாமையால் , போகியென்றா 

4. (உ .20) 
உஉக . பாடுநர்க் கீத்த பல்புகழன்னே - 

2 யாநெக்க் கீத்த போன் பினனே - . 2 
* இப்பாட்டினை , காஞ்சித்திணைக்குரிய மின் அடாது வந்த மன்னைக்காஞ்சிக்கு 
உதாரணமாகக்காட்டினர் நச்சிஜ்ர்க்கினியர் ( தொல் , பொரு , புறத்திணையியல் , 
உச - ம் சூத்திரவுரை ). 

1. 

| 


221. 222 


சு 


2 
. 


ஆ 


4 


) 


அ 


வி 


11. , 


உகஉ புற நானூறு மூலமும் உரையும் . 
3 யற்வோர் புகழ்ந்து வரப்பகோலன்ளே , 

திறவோர் புகழ்ந்த திண்ணண் பினனே. 
மகளிர் சாயன் மைந்தர்க்குழைந்து 
) 
துகள கேள்வியுயர்ந்தோர் 

புக்கில் 
லனைவ னென்னா தத்தக் கோனை 

நினையாக் கூற்ற மின்னுயிருய்த்தன்று 
9 பைத் லொக்கற்ற்ழீஇயதனை ! 
க ) வைகம் வம்மோ வாய்மொழிப் புலவீர் ? 
11 நனந்தலை யுலக மாந்தை , தூங்கக் 
12. கெடுவினல்லிசைசூடி 
3 . 

3.நடுகலாயினன் புர்வல னெனவே . 
திணையும் துறையும் அவை . 
அவன் நடுகற்கண்டு அவர் பாடியது . 
( இ. - ள். -- பாகெர்க்குக்கொடுத்த பலபுகழினையுமுடையன் : உத்தர்க்குக்கொ , 
இக்கப்பட்ட மிக்க அன்பினை யீமுடையன் அறத்திற்முடையோர் புகழப்பட்ட நீதி 
நூற்குத்தக , ஆராய்ந்து நடத்தும் , செங்கோலையுடையன் } | சான்றோர் புகழப்பம் 
திண்ணியாட்பினையுடையன் ; மகளிரிடத்து மென்மையையுடையன் ; வலியோர் 
ரிடத்து மிக்கவலியுடையன் குற்றமற்றகேள்வியையுடைய அந்தணர்க்குப் புக 
விடம் ; ) அத்தன்மையையுடையோனென்று கருதாது , அத்தகுதியையுடையோனை 
அவ்வாறுகருதாத கூற்றம் அவனது இனிய உயிர் கொடுபோயிற்று. அதனால் , 
பையாப்புற்றகம்முடையசுற்றத்தை அணைத்துக்கொண்டு அக்கூற்றத்தை வைவே / 
மாக வாரீர் , மெய்யுரையையுடையபுலவீர் நல்ல இடத்தினையுடையவுலகம் துன்ப 
மிகக் கேடில்லாத கல்லபுகழ்ச்சிமாலையைச்சூடி , நடப்பட்டகல்லாயினான் எம்மை 
பாதுகாப்போனெனச்சொல்லி .--( எ - று .) 

ஈத்தபுகழ் - ஈதலாலுள தாகிய புகழெனவும் , ஈத்தவன்பு - ஈத்தற்கு ஏதுவாகிய 
அன்பெனவுங்கொள்க. 

| 
( வாய்மொழிப்புலவீர், அத்தக்கோனைக் கூற்றம் இன்னுமிருய்த்தது ; அதனால் , 
புரவலன் கல்லாயினானென ஒக்கல் தழீஇ அதனைவைகம் வம்மோவெனக்கூட்டி 
வினை முடிவுசெய்க . 

| 
சாயல் மைந்து புக்கலென்பன ஆகுபெயர். ) புக்கில் - வினைத்தொகை 
. 

. 
V கேடென்பது , கெடுவேனக் குறைந்து நின்றது . 
((உஉஉ . ) அழலவிர் வயங்கிழைப் பொலிந்த மேனி 

2 நிழலினும் போகாதின் வெய்யோள் பயந்கதி 
3 புகழ்சால் புதல்வன் பிறந்தபின் வாடுவன 
4 வென்னிவணை 
ஹழித்த வன்பிலாள / 
பரு ) வெண்ண திருக்குவை யல்லை 11 

பென்னிடம் யாதுமற் றிசைவெய் யோயே , 


. 


( உஉக 


F 


. 


( Cxxiii 


E 


வி 


மற்று - அசை . அழல் போலப் பாடஞ்செய்யு மேனியெனினுமமையும் , 

223.224 . 

புறநானூறு மூலமும் உரையும் . உக்க 
திணையும் துறையும் அவை. 

அவனைத் தன்மகன் பிறந்தபின் பெயர்த்துச்சென்று பொத்தியார் , எனக்கு 
இடந்தாவென்றுசொற்றது . 

இ - ள் .-- தீயால்விளங்கிய ஒளியையுடைய ஆபரணத்தாற்சிறந்த வடிவினை 
யுடையளாய் நின்நிழலினும் ஒரு பொழுது நீங்காத நீவிரும்பத்தக்கமனைவி பெறப் 
3 பட்ட புகழமைந்தபிள்ளையானவன் பிறந்தபின் வாவெனச்சொல்லி என்னை இவ் 
விடத்து நின்றும் போக்கிய என்னோடு , உறவில்லாதவனே .., நின்னோம் . என்னிடை 
நட்பைக் கருதாதிருப்பையல்லை ; புகழைவிரும்புவோய்! நீ எனக்குக்குறித்திட்டம் 
யாது ? சொல்லுவாயாக . எ 

( ) 
உஉ . பலர்க்கு நிழலாகி யுலக மீக் கூறித் 
2 தலைப்போ கன்மையில் சிறுவ 

மயிற் சிறுவழி மடக்கி 
3 நிலைபெறுக்கிக லா கியக் கண்ணும் 
4 மடங்கொடுத்தளிப்ப மன்ற வடம்போ 
து ) டின்னுயிர் விரும்புக் கிழமைத் 

தோன்னட் புடையோர் தம்முழைச் செனே. 
திணையும் துறையும் அவை . 

கல்லாகியும் இடங்கொடுத்தகோப்பெருஞ்சோழனை வடக்கிருந்த பொத்தியார் 
பாடியது . 
( இ - ள் , 

பலர்க்கும் அருளுடைமையான் நிழலையொத்து உலகத்தார் மிகுத் 
துச்செல்ல உலகத்தையாளுந்தன்மை முடியச்செலுத்து தற்கு மறுமையைநினை - 
த்தலால் முடிவுபோகாமையின் வடக்கிருத்தற்குவகாந்த சிறிய இடத்தின்கணிரு 
ந்து உயிர்நீத்தலின் நிலைபெறாடப்பட்ட கல்லானவிடத்தும் இடங்கொடுத்தளிப்பர் , 
- நிச்சயமாக ; உடம்போடு இனியவுயிர் விரும்புமாறுபோல விரும்புமுரிமையையு 
டையி பழையதாகிய நட்பையுமையோர் தம்மிட்டத்தே செல்லின் .- (எ - று .) 

மீக்கூறியென்பது , மீக்கூறவெனத்திரிக்கப்பட்டது ;ஆணைஉறியென்றுமாம். 7 

தொன்னட்புடையோர் தம்முழைச்செலின் , இடங்கொடுத்தளிப்பவெனக்க... 
ட்டி வினை முடிவுசெய்க . 

அவன் நட்பினை வியந்து கூறியது . 
(உஉசி / அருப்பம் பேணா கமர்கடந் தது உந்ம் 
ANY . 2 திணைபுண மாயமொடு தசும்புடன் ரொலைச் / 

3 யிரும்பாணாக்கற் கடும்பு புரந்த தூஉம் 
மறமறக் கண்ட நெறிமா ணவையத்து ) 

. 
முறைந்த கறியுநர் முன்னுறப் புகழ்ந் 

, 
தூவியம் கொள்கைத் துகள்று மகளிரோடு 

பரிதியுருவிற் பல்படைப் புரிகை 
18 

ருவை நுதர்க்க யூப் நெடுந்தூண் 
9 

வீத வேள்வித் தொழின் முடித்தது உம் 


224. 22YLL . & ee 


உகச 


v 


அறிவுடையாளனிறந்தான் 
; மகளிரும் இழைகளைந்தனர் ; இவனையிழந்தவும் 

புறநானூறு மூலமும் உரையும் . 
Moo 

க ) முறிந்தோன் மன்றி வறீவுடை யாளன் - 
/ விறந்தோன் , நானே களித்திவ் வுலகம் ! 
( 12 மருவி மாறி,யஞ்சுவாக் கடுகப் 
13 பெருவற்வு கூர்ந்த வேனிற் காலைப் 1 
44 சித்தவாயத்துப் பயனிரை தருமார் ) , 
கரு ) பூவாட் தேர்வலர் பூவுட்டனுதிரக் 
A கொய்துகட்டழித்த வேங்கையின் ) 
1 பெல்லியன் மகளிரு மிழைகளைந் தனரே. 
திணையும் துறையும் அவை . 
சோழன் கரிகாற்பெருவளத்தானைக் கருங்குழலாதனர் பாடியது ! 
(இ - ள், அரிய அரண்கினப் பாதுகாவாக ,போரைச் செய்தழித்ததுவும்கேது 

துணை 
யாய்க்கூடிய இனத்துடனேயுங்கூட மதுக்குடங்களைச் சேர நுகர்ந்து தெரலைத்துப் 
3 பெரிய பாண்சுற்றமாகிய சுற்றத்தைப் பாதுகாத்ததுவும் அறத்தைத் தெளியவுணர் 

ந்த ஒழுக்கம் மாட்சிமைப்பட்ட அந்தணரது அவைக்களத்தின் கண் வேள்விக்குரிய 
முறைமையை நன்றாகவறியுஞ்சடங்குகள் அம்முறைடிையை முன்னின்றுகாட்டப் 
பலரானும் புகழப்பட்ட தூய இயல்பையுடைத்தாகிய கற்பொழுக்கமாகிய கொள் 
கையையுடைய குற்றந்தீர்ந்த குலமகளிரோடு வட்டமாகியவடிவினையுடைத்தாகிய 
பலபடையாகச் செய்யப்பட்ட மதிலாற்சூழப்பட்ட வேள்விச்சாலையுட் பருந்து விழு 
ங்குவதாகச்செய்யப்பட்டவிடத்து , நாட்டிய பூமமாகிய நெடிய கம்பத்து வேதத் 
தாற்சொல்லப்பட்ட வேள்வியினைச்செய்து முடித்ததுவுமாகிய இவற்றானாய பயனை 
யறிந்தநிச்சயமாக அறிவினையுடையோன் ; அவன்றான் துஞ்சினன் ; ஆதலால் , இனி 
இவ்வுலகம் இரங்கத்தக்கது ; அருவிநீர்மறுத்து உலகத்தாரஞ்சும் பரிசு வெம்மை 
யுற்றுப் பெரிய வற்கடமிக்கவேனிற்காலத்துப் பசித்தஆயமாகியபயன்படும் ஆனி 
னாயை இரக்கித்தல் செய்வாராகக் கூர்மை பொருந்திய கொடுவாளாற் கோவல 
ரானவர்கள் , பூக்களுடனேயுதிரக் கொம்புகளைக்கழித்து , அதன்றழைச்செறிவை 
யழித்த வேங்கையினையொப்ப மெல்லிய இயல்பினையுடைய உரிமைமகளிரும் 
அருங்கலவணிமுதலவாகிய அணிகளை யொழித்தார் . . எ - று .) 

முறைநற்கறியுநர் முன்னுற வேள்வித்தொழின் முடித்ததூஉமெனவியையும் . 
எருவையன்றது , பருந்தாகச்செய்யப்பட்டவடிவினை . 


கம் அளித்தெனக்கூட்டி வினைமுடிவு செய்கி 

YK 
எருவை நுவற்சியென்று பாடமோதுவாருமுளர். 

ஆயத்துப்பயனிரை என் 
தற்கு ஆயத்திற்குப் பயனாகிய இஜாயெனினுமமையும் . 

" ( உஉச ) 
(22.ரு. கலையோர் தங்கின் நஞ்சேது மிசைய 

2 விடையோர் படத்தின் பைங்கனி மாந்தக் 
3 கடையோர் , விடுவாய்ப் பிசிதொடுசுடுகி 

பிசிபொடுசுடு கிழங்கு 
நத் 
4 நில்மலர் வையத்து வலமுறை வளைவு 
வேந்து பீடழித்த வேந்துவேற் றானையொ 


225-226 


- 


- 


V 


M 


4 


வலியெ 


புறநானூறு மூலமும் உரையும் . உக்ரு 
டாற்ற லென்பதன் நோற்றங் கேளினிக் , ( . Paties 
7 கள்ளி போகிய களரியம் பறந்தலை ) - 
8 முள்ளுடை வியன்காட்டதுவே; நன்றுஞ் 
2 சேட் சென்னி நலங்கிள்ளி கேட்குவன் கொல்லென 

வின்னிசைப் பறையொடு வென்றி நுவலத் - 
// தூக்கணங் குரீஇத் தூங்குகூடேய்ப் ) 
12 வொருசிறைக் கொளீஇய திரிவாய் வலம்புரி 
13 ஞாலங் காவலர் கடைத்தலைக் 
14 காலைத் தோன்றினு நோகோ யானே ! 
திணையும் துறையும் அவை . 

கையறுநில் . 
சோழன் நலங்கிள்ளியை ஆலத்தூர்கிழார் பாடியது : 
/ 

.) பனையின்கணுளதாகிய 
தை இனிய செறிவையயில், இடைச் செல்வோர் படித்தனர். செவ்விகனியை / 
3 மிகா, பின்செல்வோர் நீக்கியவாயையுடைய பிசிருடனே சுடப்பட்ட உழல்கினை 

நுகர இப்படி யொழுங்குடைத்தாகி , இடமகன்ற உலகத்து வலமுறையாகச்சூ 
மன்னரை வலிகெடுத்த , மேம்பட்டவேலையுடைய , சேனை புடனேகூடிய 
ன்று சொல்லப்பட்ட வினைவை, இனிக் நேட்பாயாக கள்ளியோக்கியர்களர்நில , " 
மாகிய பாழ்பட்டவிடத்து , அள்ளுடைத்தாகிய பெரிய , புறங்காட்டின்கள் 8 
9. தாயிற்று; பெரிதும் சேட்சென்னிதலங்கிள்ளி கேட்பான் கொல்லோவின் அஞ்சி 
இனிய ஓசையையுடைய முரசுடனே வெற்றியைச் சொல்லாநிற்க முன்பு தூக்க// 
ணங்குதவியினது தூங்கப்பட்ட கட்டையொப்ப ஒருபுக்கத்தேரங்கம் வல 2 

த்திலேபுரிந்தாதிரிந்தவாவியயுடையசங்கம் இப்பொழுது உலகங்காக்கும் அரசரது / 3 
1.வாயிலிடத்தே பள்ளியெழுச்சிக்காலத்தேதோன்றினும் , அதனைக்கேட்டு , இறந்து 
படாது நோமளவினேனாயினேன் . ( எ 

மூன்பு நலங்கிள்ளிசேட்சென்னி கேட்குவன்கொல்லென ஒருசிறைக்கோ 
ளீஇய வலம்புரி இன்றுவென்றி நுவலாநிற்கப் பறையொடு காலைத்தோன்றினும் 
யானேவேனேனக்கூட்டி வினை முடிவுசெய்க .. 

கேளினியென்றது , நெஞ்சினை. வென்றி நுவலாவென்றும் , காலைத்தோன் 
றினவென்றும் பாடமோதுவாருமுளர் . 
(உ உசு .) செற்றன் றாயினுஞ் செயிர்த்தன் றாயிலும் 
1. முற்றன் ம்பினு முய்வின்றும் 

மாதோ / 
பாடுநர் போவுக் கைதொழுதேத்தி 
4 சாந்தன் , நாகல் வேண்டும் பொலந்தார். 
ரு ) மண்டமர் கடக்குந் தானைத் 
6 திண்டேர் வளவம் கொண்ட கற்கே 
திணையும் துறையும் அவை . 
141 சோழன் குளமுற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவளவனை மாறேக்கத்து நப்பசலையார் 

See 34 


- 


8 


XX 


பே 


பாடியது . 


மேல் விளைந்து பயன்படும் விதையைக , குத்தி 


227 . 


பம் : 


இரால்டு : 


* 


all 


. 
உக்கா புறநானூறு மூலமும் உரையும் . 
RIKIR - ன், தன்மனத்துள்ளே கறுவுகொண்டதாயினும் , வெளிப்பீடநின்று வெ 
குண்டதாயினும் , உற்றுநின்று , கையோடுமெய்தீண்டிவருத்திற்றாயினும் , அதற்குப் 
பிழைத்தலுண்டாகாது , பாடுவாரைப் போலத் தோன்றி நின்று கையா ற்றொழுது 
வாழ்த்தி 4 இரந்து உயிர்கொண்டதாகல்வேண்டும் . பொன்னானியுன்றமாலையினை 
யும் மண்டிய போரின்கண் எதிர்நின்றுவெல்லும் படையினையும் திண்ணியதேரி 
னையுமுடைய வளவனைக்கொண்ட காற்று எ - று.) 
பொலந்தார்வளவனெனவியைக் 

| 
கூற்றமிரந்ததாகல் வேண்டும் 

இம்மூன்றினுள் ஒன் 

என்ற 
பின்ஜெனக்கூட்டுக . 

இஃது அவனாண்மைமிகுதியினயும் வண்மையினையும் வியந்து 
கூறியவாறு .. 
(உஉ.எ.) கனிபோதைகேயனில் கற்றும் 

விர்கின்மையின் 
வித்தட்டுண்டனை ; 
இன்னும் கரண்குவை நன் வா யாகுதல் 
லொளிறுவாண் மறவருங்களிறு மாவுங் 
குந்தியக் கு ரூஉப்புனற் பொருகள் தொழிய ) 
6 நாள மானான் கடந்தட் டென்று நின் 
வாடுபசி யருத்திய பழி சாற்றல் 
வின்னோரன்னீபொன்னியர் பெரும்பூண் 
9 வளவ னென்னும் வண்டு மூசு கண்ணி 
க மனையோற் கொண்டனை யாயின் 
4 வினியார் மற்றுநின் பசிதீர்ப் போரே 
திணையும் துறையும் அவை . ( 
அவனை ஆடு துறைமாசாத்தனூர் பாடியது 
( இ - ள்.-- மிகவும் அறிவுடையையல்லை ; ஈரமில்லாத கூற்றமே , நினக் 
யுண்டாய் ; ஆயின் நினக்கு இவ்வாறுசொல்லியவார்த்தை நல்லமெய்யாதல் இன்ன 
முங்காண்பை ;) ஒளிவிளங்கிய வாட்போரைவல்ல வீரரும் யானையும்குதிரையும் 
உதிரமாகிய நிறமுடைய அழகிய நீர் மிக்க போர்க்களத்தின் கண்மாய நாடோறும் 
அமையானாய் - எதிர்நின்றுகொன்று நாடோறும் நினீ துமெய்வாடுதற்சேதுவாகிய 
பசி தீர்த்தற்கு ஊட்டிய வசையற்ற வலியையுடைய கொலைத்தொழிலுக்கு நின்னை 
யொத்த பொன்னனியன் றி போணிகலத்தையுடைய வளவனென்று சொல்லப்படும் 
வண்டுகள் மொய்க்கப்படுங்கண்ணியையுடைய இத்தன்மையினையுடையோனை நீ 
கொண்டாயாயின் இனி நின்பசியைக்கெடுப்போர் யார் சொல்லுவாயாக . + எ - று ) 

கூற்றமே , இத்தன்மையோனைக் கொண்டாயாயின் , நின் பசியைத்தீர்ப்போர் 
இனி யார் ? வீரகின்மையின் வித்தட்டுண்டனை ; நன்வாயாகுதல் இன்னுங்காண் 
குவையெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 
நயம் - நியாயமுமாம் 

( உஉஎ ) 


இ ) 


ப 


ை 


- 


*** 


* 


சாரி க -4 


மனி 


2 


மிருநிலந்திகிரியாப் பெருமலை 
ஆதித்தன் வானகழ்ந்த பொய்யா தநல்லபுகழினையும் , 

228 . 

புற நானூறு மூலமும் உரையும் . 
(உஉ வு.) கலஞ்செய் கோவே கலஞ்செய் கோவே 
CCXXVII .2 திருடிக்கன்ன குரூஉத்திரட்பருஉப்புகை ) 

3 பகலிரு விசும்பி னூன்றுஞ் சூளை 
------... - ஆநனந்தலை தூர்க் கலஞ்செய் கோவே 

இயளியை ேேயயாங்கா குல்வகர் P 

னிலவரை சூட்டிய நீண்டுந் தானைப் 
7. புலவர் புகழ்ந்த பொய்மா கல்லிசை 
விரிகதிர் ஞாயிறு விசும்பிவர்ந் தன்ன ) 

சேண்விளங்குசிறப்பிற் செம்பியர் மருகன் , 
க 0) கொடி நுடங்கு யானை நெமோ வளவன் 
- // றேவருலக மெய்தின னாதலின் 
12 னன்னோற் கவிக்குங் கண்ணகன் மொழி 
13 வனைதல் , வேட்டனை , யாயி னெனைய தூஉம் 
, 

பா 
கடு) மண்ணவனை தாலொல்லுமோகின்க்கே ? 
திணை - அது ; துறை - ஆனந்தப்பையுள் . 

30 
அவனை * ஐயூர்ழடவனர் பாடியது . 

பாடியது . , 

ஆனந்தப்பையுளாவது ? -- 
" விழுமங் கூர,வேய்த்தோ, எரிவை ! 

கொழுநன் வீயக் குழைந்து யங் ,கின்று. 
( இ - ள். அகெலம்வனையும், வேட்கோவே , அகெலம் வனையும் வேட்கோவே , 
உ-இருள் நீங்கி ஓரிடத்தேசெறிந்து நின்றாற் போன்ற நிறமுடைத்தாய்த் திரண்ட மிக்க 
3 புகை அகலிய பெரிய ஆகாயத்தின் கட்சென்றுக்கும் , சூளையையுடைய அகலிய 
4. இடத்தினையுடைய பழையவூரின் கப் கலம்வனையும் வேட்கோவே , இரங்கத்தகுவை 
நீ , என்னவருத்தமுறுவைதான் , நிலவெல்லையின் கண்பரப்பிய மிக்க பெரிய சேனை 

) 
கும் தலைமையையுடைய செம்பியர்மரபினுள்ளான் , கொடிகள் நடக்காநின்ற 10 
யானையினையுடைய மிகப்பெரியவளவன் , அவன் தேவருடையவிண்ணுக்கத்தை // 
12 யடைந்தனாகலான் , அப்பெற்றிப்பட்டோனைக் கவிக்கும் இடமகன்றதாழியை 
13 வனை தலை தீவிரும்பினாயாயின் எப்படியும் பெரியமில் வட்டம் உருளியாக பெரிய/ 4 
மேருமலை மண்ணாக வனைய இயலுமோ இயலாதன்றே நினக்கு . - எ - 10 
// அடுக்கு - விதைவின்கண் வந்தது . 

கலஞ்செய்கோவே , வளவன் தேவருலகமெய்தினனாதலால் , அன்னோற்கவிக் 
கும் தாழிவனை தல் வேட்டனையாயின் இருநிலம் திகிரியாக மாமேரு மண்ணாக வனைத 

-- 
உறையூர் முடவனாரென்றும் பிரதிபேதமுண்டு. 
புறப்பொருள் வெண்பாமாலை , சிறப்பிற் பொதுவியற் படலம் , கங 


2 - தி 


44344 


Tat 


11 


சந்தசுடரி 


Lim . 


229 . 


உகஅ . 


புற்நானூறு மூலமும் உரையும் . 


அச 


, 


லொல்லுமோ ? ஒல்லாமையின் பாங்காகுவை ; நீ இரங்கத்தக்காயெனக்கூட்டி 
வினை முடிவு செய்க . 


இது , சுற்றத்தார் இரங்கிக்கறுதலின் , ஆனந்தப்பையுளாயிற்று . 


உஉ அ 


+ 


(உஉக . ) ஆடிய 
லழற்குட்டித் ) 
2. தாரிருளனாயிரவின் 

முடப்பனையத்து வேர்முகிலாக் 
கடைக்குளத்துக் கயங்காய 
ந ) பங்குனி யுயரழுவத்துத் 
தலைநாண்மீனிலை திரிய 
நிலைகாண் மீதைனெதிசேர்தரத் 
தொன்னாண்மீன் றுறைபடியப் 

பாகச் செல்லா தூசி முன்னா 
க 0) தளக்கர்த்திணை விளக்காகக் 

கனையெரியர்ப்பக் காலதிர்பு பொங்க ! 
12 யொருமீன் விழுந்தன்முல் விசும்பினானே 
8 அதுகண் டியரமும் பிறரும் பல்வேறிரவலர் 
- பறையிசையருவி கன்னாட்டுப் பொருங்கள் 
க்கு கோயில் பின்ன்றுடிற் றில்லென் 
18 வழிந்த நெஞ்சட்டியுளம் பரப்ப 

வஞ்சின மெழுநாள் வந்தன் றின்றே 
அமைந்துடையானை கைவைத் துறங்கவுந் 
டி திண்பிணி முரசங் கண் கிழிக் கருவவும் 
உ ) காவல் வெண் குடை கால் பரிந்துலறவுங் / 
27 காலியற் கலிமாக் கதியின்றி வைகவு ம 
22 மேலோ ருலக மெய்தின னாகலின் 
2 னொண்டொடி மகளிர்க் குறுகனையாகத் 

தன்றுணை யாய மறந்தனன் கொல்லோ ? 
உரு) பகைவர்ப் பிணிக்கு மாற்றான்சைவர்க் 

கலந்துகொடை யறியா வீகை 
17 மணிவரை யன்ன மாஅ யோனே 


திணையும் துறையும் அவை . 


* 


* இப்பாட்டு , பாடாண்டீலைவனது நாண்மீனை வீழ்வீன் நலிந்தமைபற்றிக் 
கூறப்பட்டதென்பர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொரு , புறத்திணையியல் , ஙசு ம் 
சூத்திரவரை ). 


2 24. 230 , 


| 


பட்டவென்றல் - 

புறநானூறு மூலமும் உரையும் . உக்க 
* கோச்சேரமான் , யானைக்கட்சேய் மாந்தரஞ்சேரலிரும்பொறை , இன்னநர் 
ளிற்றுஞ்சுகென அஞ்சி , அவன் துஞ்சியவிடத்துக் கூடலூர்கிழார் பாடியது , . 

இ - ள்.-- மேடவிராசி பொருந்திய கார்த்திகைகாளின்முதற்காலின்கண் நின்ற 
ந்த இருளையுடைய பாதியிரவின்கண் முடப்பனைபோலும்வடிவையுடைய அனு 
நாளின் அடியின் வெள்ளி முதலாகக் கயமாகிய குளவடிவுபோலும் வடிவையுடைய 
புனர்பூசத்துக்கடையின் வெள்ளி எல்லையாகவிளங்கப் பங்குனி மாதத்தினது முதற் 
பதினைந்தின்கண் உச்சமாகிய உத்தரம் அவ்வுச்சியினின்றும் சாய அதற்கு எட்டா 
மீனாகிய மூலம் அதற்கெதிரே எழாநிற்க அந்த உத்தரத்திற்கு முன் செல்லப்பட்ட 
எட்டாமீனாகிய மிருகசீரிடமாகியாக்கத்திரம் துறையிடத்தேதாழக் கீழ்த்திசையிற் 
போகாது வடதிசையிற்போகாது கடலகம் 

சூழப்பட்டபூமிக்கு விளக்காக முழங்கா 
நின்ற தீப்பரக்கக் காற்றாற்பிதிர்ந்துகிளர்ந்து ஒருமீன் வீழ்ந்தது . வானத்தினின்றும்; 
அதனைப்பார்த்து , யாமும் பிறருமாகிய பல்வேறுவகைப்பட்ட இரவலர் எம்முடைய 
பறையொலிபோலும் , ஒலியையுடைய அருவியையுடைய , நல்லமலை நாட்டுக்குவே 
ந்தனாகியவன் நோயையுடையனல்லனாகப்பெறின் அழகிதென இரங்கிர . நெஞ்சித் 
துடனே மடிந்தவுள்ளம் பரப்ப யாம் அஞ்சினேம் அஞ்சினபடியே ஏழாநாள் 
வந்ததாகலின் , இன்று, வலியையுடையயானை , கையை , நிலத்தேயிட்டுவைத்துத் 
துஞ்சவும் திண்ணிய வாராற்பிணிக்கப்பட்ட முரசம் கண்கிழிந்துருளவும் உலகிற்குக் 
காவலாகிய வெண்கொற்றக்குடை, கால்துணிந்து உலறவுங் காற்றுப்போவழியல் 
பையுடைய மனஞ்செருக்கிய குதிரைகள் கதியின்றிக்கிடக்கவும் இப்படிக்கிடக்கத் 
தேவருலகத்தையடைந்தான் ; ஆகையாலே , ஒள்ளியவளையையுடைய மகளிர்க்கு 
மேவப்பட்டதுணையாகித் தனக்குத்துணையாகிய மகளிரையும் மறந்தான் கொல் 
லோ; பகைவரைப்பிணித்துக்கொள்ளும் வலியையும் நச்சியோர்க்கு அளந்துகொடு 
த்தலறியாத வண்மையையுமுடைய லேமலைபோலும் மாயோன் .-- ( எ - று .) 

| மன்னும் , தில்லும் - அசை.| கயத்துக்குளக்கடையென்க, நற்றிசையாகிய 
கிழக்கும் வடக்குஞ்செல்லாது தீத்திசையாகியதெற்கும் மேற்குமாகிய ஒருதிசைக் 
கண் வீழ்ந்ததென்று ஆம் ; அன்றி வடக்குங்கிழக்குஞ்செல்லாதெனவே வடகிழ 
கண் கிழிந்துருளவும் கால்பரிந்துலறவும் கதியின்றி வைகவுமெனத் தகுதிபற்றி கூறப் 


பட்டன 


கன 


மாயோன் மகளிர்க்குறு துணையாகித் தன்றுணையாயம் மறந்தனனோ இல்லை 
யோயாம் மறவாநிலைமையமாயினமென இரங்கிக்கூறியவாறு . 

அஞ்சின மெழுகாள்லந் தன்றின் றென " என்பதூஉம் பாடம் . ( உஉக ) 
(உங . நாராயங் கானத் தல் 

தல்கவும் 
** 

230 
உவெங்கால் வம்பலர் வேண்டுபுலத்துறையவுங். 
* கோச்சோமான் யானைக்கட்சேய் மாந்தாஞ்சேரலிரும்பொெைறயின் 2 
வழி , அரசனென்பதோர்சாதியும் , சேரமானென்பது ஒருகுடியும் , வேழநோக்கினை 
யுடையானென்பதோர்வடிவும் , சேயென்பதோரியற் பெயரும் , மாந்தரஞ்சேரலி 
ரும்பொறையென்பதொருசிறப்புப் பெயரும் என்பது , திருக்குறள் , ங்க - ம் அதி 
காரம், மெய்யுணர்தல் , 6 - ம்பாட்டு பரிமேலழகருாை . .. 


230-23/SA 


) 


220 

புறநானூறு மூலமும் உரையும் . 
3 கள 

களபலி குப்பை தாப்பில வைகவும் , 
4. விலங்குபகை கடிந்த கலங்காச் செங்கோல் 
ரு ) வையகம் புகழ்ந்த வியங்கு வினை யொள்வா 
வாட் 

பொய்யா வெழினி பொருதுகளஞ் சோ 
7 வீன்றே a த்த குழவி போலத் ) 

தன்னமர் சிற்றந்தலைத்தலை யினையக் 
9 கடும்பசி கலக்கிய விடும்பைகூர் நெஞ்சமொடு 
க 0 ) நோயுழந்து வைகிய வுலகினு மிக நனி ) 
// நீயிழந் தனையே யறனில் கூற்றம் ! 
2 வாழ்தலின் வரூஉம் வயல்வள னறியான் 
18 வீழ்குடி யுழவன் வித்துண்டா அங் 
14 கொருவனாருயி ருண்ணாயாயின் . 
கரு ) னே ரார் பல்லுயிர் பருகி 

16 யார்குவை மீன்னோவவனமாடு களத்தே . 
திணை - அது ; துறை - கையறுநிலை . 
அதியமான் தகடூர் பொருது வீழ்ந்த எழினியை அரிசில் கிழார்பாடியது . 

( இ - ள் .) கன்றைமேவிய ஆனிரை மேய்ந்தகாட்டிடத்தே , பிறிதொன்றால் 
2 ஏதமின்றிக்கிடப்பவும் சுரத்தின் நடத்தலால் வெம்மையுற்றகாலினையுடையவழி 

போவார் . தாம்வேண்டியவிடத்தேதங்கவும் களத்தின்கணிறைந்த நெற்பொலி 
4 காவலின்றியே கிடப்பவும் எதிரில்நின்று தடுக்கும்பகையைத்துரந்த நிலங்கலங்காத 
செவ்விய, ஆட்சியினையும் உலகத்தார்புகழ்ந்த, விளங்கியபோரைச்செய்யும் ஒள்ளிய 
வாளினையும் தப்பாதமொழியினையுமுடைய வெழினி பொருது போர்க்களத்தின் 
கண்ணே வீழப் பெற்றதாயாற்கைவிடப்பட்ட உண்ணாதகுழவியையொப்பத் தன் 
னை மேவியகிளை , இடந்தோறுமிடந்தோறும் வருந்தி மிக்கபசிவருத்திய கலக்கமுற்ற 
முதுன்பமிக்க நெஞ்சமோடு அவனையிழந்து வருத்தமுற்றுக்கிடந்த உலகத்து விதனத் 
// தினும் , மிகப்பெரிதாக நீயிழந்தாய் , அறமில்லாதகற்றமே , வாழ்தலேதுவரகவரும் / 
13 வயலிடத்துவிளையும் வருவாயையறியானாய்த் தளர்ந்தகுடியையுடைய உழவன் 
ஆவிதையையுண்டாற்போல இந்த ஒருவன துபெறுதற்கரிய உயிரையுண்டிலையாயிற் 
பகைவருடைய பலவுயிரையும், பருவநிறைவை , அவன் போரிற் பகைவரைக்கொல் 
லும் களத்தின்கண் . எ - று . ) 
சமன் --கழிவின்கண்வந்தது . ---உயிர் உண்ணவும் 

பருகவும் பதிவதன்முயினும் 
அவ்வாறு கூறுதல் , “ அகலிரு விசும்பிற் பாயிருள் பருகிப், பகல்கான் றெழுதரும் . 
பலகதிர்ப் பருதி என்றாற்போல , ஓரணிகுறித்து நின்றது 

எழினி களஞ்சேர ஒருவனாருயிருண்ணாயாயின் , அவன் அமரகெளத்துப் பல் 
லுயிரும் பருகியார்குவை : அதுகழிந்ததேயெனக்கட்டி வினை முடிவுசெய்க . 
கடும்பசிகலங்கியவென்றும் பாடம் . 

( உங 0 ) 
தF 

( உஙக .) எறிபுனக் குறவன் குறைய லன்ன 
CXXX1.2 

கீரிபுற விற்கினிய வொள்ளழற் ) 


| 


toms 


23 / .2: 32 


4 


22 


புறநானூறு மூலமும் உரையும் . உஉக 
3 குறுகினுங் குறுகுக குறுகர்து சென்று 
விசும்புற நீளினு நீள் து பசுங்க திர்த் 

ங்க ளன்ன வெண்குடை 

பொண்ஞாயிறன்னோன் புகழ்மாயீலவே . 
திணையும் துறையும் அவை . 

a- . PE 

Anji 
155 * அதியமானெடுமானஞ்சியை ஔவையார் பாடியது . 
( 
இ - ள் .-- வெட்டிச்சுட்டகொல்லைநிலத்துக் குறவனால் குறிக்கப்பட்ட து 

துகூட 
டம் போன்ற கரிந்தபுறத்தையுடையவிறகால் அடுக்கப்பட்ட ஈமத்தின்கண் எரி 
13 கின்ற ஒள்ளிய அழலின்கண் 23 ல் சுடத் சென்றணுகினும் அணுகுக, அவ்வா 

காது போய் வறிதே ஆகாயத்தையுற ஓங்கினுமோங்குக, குளிர்ந்தசுடரையுடைய 
மதிபோலும் வெண்கொற்றக்குடையையுடைய ஒள்ளிய ஞாயிற்றையொப்போ 
னது புகழ் மாயா. 

யா . - எ - று .) . 
பஈமமென்பது , பிணஞ்சுடுதற்கு அடுக்கும் விறகடுக்கு : இனி , ஈமவோள்ளழல் 
இவனுடல்சிதையாமற் சிறுகினுஞ்சிறுகுக ; அன்றிச் சிதையும்படி சென்று நீளி 
நீளுக ; இவன் புகழ் மாயாவெனினுமமையும் . எரிபுனக்கு றவனென்று பாடமோது 
வாருமுளர் . 

( உஙக ) 
இ 

4A 
உஙஉ . )/ 

இல்லா கியரோ காலை மாலை ! 
24 ல்லா கியர்யான் வாழு நாளே , 
3 நடுகற் பீலி சூட்டிக்ரீரரி 
4 -சிறுகல் த்து குப்பவும், கொள்வன் , கொல்லோ ? 

கோடுயர் , பிறங்குமலை , கெழ் இய 
3 நாடுடன் 

கொடுப்பவும் கொள்ளா, தோனே ?? , 
21 திணையும் துறையும் அவை . 
23 அவனை அவர் பாடியது . 

Lungiya 
இ - ள்.) அவனையின்றிக் கழிகின்ற காலையும் மாலையும் இனி இல்லையாகுக ; 
யான் உயிர்வாழுகளும் எனக்கு ஒர்பயன்படாமையின் அவையல்லவாக கடப் 
பட்டகல்லின்கட் , பீலியைச்சூட்டி , நாராலரிக்கப்பட்டதேறலைச் சிறிய காத்தா 
ப்பவும் , அதனைக்கொள்வனோ, கொள்ளாதே , சிகரமோங்கிய உயர்ந்தமலை பொருக் 
திய, நாடுமுழுவதுங்கொடுப்பவும், கொள்ளாதவன் .-- எ - று 

று . ) 
" நாடுடன் கொடுப்பவும் , கொள்ளாதோன் நாரரி சிறுகலத்துகுப்பவும் கொள்வன் 
கொல்லோவெனக்கூட்டி வினை முடிவுசெய்க . 

(உஙஉ ) 

* 
( உஙக .)/ பொய்யர் கியரோ! பொய்யாத் 

கியரோ 
W 2 பாவடி யானைப் பரிசிலர்க் கருகாச் 

3 சேகொ கொண்டு ள குறைகப் டோன்றிய - 
அவனை அவர்பாடியதென்றும் பிரதிபேதமுண்டு. 
+ திணை - தும்பை ; துறை - பாண்பாட்டென்றும் பிரதிபேதமுண்டு . 


m . 


tills 


உஉஉ 


ரு 


- ஈண்டு 


233-235 . 

புறநானூறு மூலமும் உரையும் . 
44 பொன்புனை திகிரியிற் 

பொய்யா 

யயா ) கியரோ 
விரும்பா ணெக்கம்) தலைவன் பெரும்பூட்ட 
போரடு தானை யெல்வி மார்பின் 
7. வெஃகுறு விழுப்புண் பலவெனி 

வகு விடியர்லியம்பிய தாலே.! 
திணையும் துறையும் அவை . 
வேள் எவ்வியை வெள்ளெருக்கிலையார் பாடியது . 
ள் 

-பொய்யாகுக , பொய்யாகுக பாந்த அடியினை கடையயானையைப் 
பரிசிலர்க்குக் குறைவறக் கொடுக்கும். நீர்மை பொருந்திய வலிய முயற்சியையுடைய 
அகுதையிடத்து உளதாகிய பொன்னாற் செய்யப்பட்ட ஆழிபோலப் பொய்யாகுக ; 
பெரியபாண்சுற்றத்திற்கு முதல்வன் , பேரணிகலத்தினையுடைய போரின் கட்கொ 
1 லும் படையினையுடைய எவ்வியது மார்பின்கண் வேல்தைத்த சிறந்த புண் பலவென 
வைகுதலுற்ற விடியற்காலத்துச்சொல்லிய வார்த்தை .--( எ - று .) 
திகிரியென்றது , திகிரிதைத்ததென்றுபிறந்த வார்த்தையை . 

பொன் 
இரும்பு . அடுக்கு - விரைவின்கண் வந்தது . பெரும்பூண்மார்பென இயையும் . 
இயம்பியதால் பொய்யாகியரெனக்கூட்டுக . 

(உங்க ) 
நாகோயானே தேய்கமா காலை 
டியடி யன்ன சிறுவழி மெழுகித் 
தன்னமர் காதலி புன்மேல் வைத்த 
4 வின் சிறு பிண்டம்யா 

நம் பாங்குண்ட னன்கொல் 
இ ) அலகுபுகத் திறந்த வாயில் 
பலரோடுண்டன் மா இயோனே 

P 

. 
திணையும் துறையும் அவை : 

அவனை அவர் பாடியது . 
/ . ( இ - ள் .-- கோவக்கடவனே, யான் ; என துவாழக்கடவ மிக்க்காள் " மாய்வ் 
உதாக பிடியினது , அடி 

போன்ற சிறிய இடத்தினை மெழுதித் தன்னைமேலப்பட்ட 
காதலி புன்மேல்வைக்கப்பட்ட இனியசிறியபிண்டத்தை எவ்வாறுண்டான் கொல் 
லோ ? உலகத்தார் யாவரும் புகும் பரிசு திறந்தவாயிலையுடைய பலரோடும் கூடி 
உண்டலைமருவியோன் . - எ - று , 

இன்சிறுபிண்டமென்றது , இகழ்ச்சிக்குறிப்பு . 
ww . பலரோடுண்டலைமரீஇயோன் பிண்டம் யாங்குண்டனன்கொலெனக்கூட்டுக . 
(உஙடு. சிறியூகட் பெறினே யெமக்கிய முன்னே , 

2 பெரியகட் பெறினே . 
3. பாம்பாடத்தான் மகிழ்ந்துண்ணு மன்னே 
சிறுசோற்றானு நனிபல கலத்தன் மன்னே. 
பெருஞ்சோற்றானு நீனிபல் , கல்த்தன் மன்னே 


கா 


ஓ 
NG 


* 


6 


LH 


4 


S 
S 


ன்னே . 1 


235 . 


உஉசு. 


1 ! அரிய 

புறநானூறு மூலமும் உரையும் . உஉ 
யென்பொடு தடிப் ெவழியேல்லாம் 
Y மெமக்கீயு மன்னே ) 
ஒய்ம்பொடு வேனுழை வழியெல்லாக் 
9 தானிற்கு மன் 

மன்னே : 
ககா ) நரந்த நாறுந் தன் கையாற் ) 
// புலவுநாறு மென்றவை தைவரு மன்னே ; 
12 யருந் தலை விரும்பாண கன் மண்டைத் தனையுரீஇ , 
3 யிர்ப்போர் கையுளும் போகிப் 2 ) T 
/ 4 பாப்போர் புன்கண் பாவை 
கரு) வஞ்சொனுண் டேர்ச்சிப் புலவர் நரவிற் 
இ சென்று வழ்த் தின்றவி வருகிறது இயங்க வேலே 
174 

யாசா கெந்தை யாண்டுளன் கொல்லோ 
1 வினிப்பா டுகரு மில்லைப் பாடுநர்க் 
196 
கொன்றீதாரு 
மில்லைப் ; 

ப . 
20) பூனித்துறைப் பகன்றை நறைக்கொண் மாமலர் 
27 சூடாது வைகியாங்குப் பிறர்க்கொன் 

22 றீயாது வீயு முயிர்தவப் பலவே ! 
21 திணையும் துறையும் அவை . , 

அதியமான் நெடுமானஞ்சியை ஔவையார் பாடியது . 

இ - ள் சிறிய அளவினையுடைய மதுவைப்பெறின் எங்களுக்குத்தருவன் , 
அதுகழிந்தது ! பெரிய அளவினையுடையம துவைப்பெற்றானாயின் அதனை யா 
முண்பொட எஞ்சியமதுவைத் தான் விரும்பிநுகர்வான் ; அதுகழிந்தது ! சோறு . 
எல்லார்க்கும் பொதுவாதலாற் சிற்றளவினையுடைய சோற்றின் கண்ணும் மிகப்பல 
கலத்தோடுங்கூட உண்பன் ; அதுகழிந்தது ! மிக்க அளவினையுடைய . சோற்றின் , 
தண்ணும் மிகப்பலகலத்தோடுங்கூட உண்பன் ; அதுகழிந்தது ! என் போடுகூடிய 
ஊன்றடியுள தாகிய , இடமுழுதும் எங்களுக்கு அளிப்பன் ; அதுகழிந்தது ! ) அம் 
போடுவேல்தைத்து , உருவுமிடமாகிய போர்க்கள முழுதும் தான் சென்று நிற்பன் ; 
1 அது கழிந்ததே ! தான்காதலிப்பார்க்கு மாலை சூட்டுதலான் , நரந்தப்பூநாறும் , தன்னு 
டையகையால் , நான் அருளுடைமையிற் புலால்காறும் எம்முடையதலையைத்தடவு 
வன் 
டையின் கண் துளையையுருவி இரப்பவர்கையுளும் வைத்துருவித் தன்னாபுரக்கப் 
படும் சுற்றத்தாரது புல்லியகண்ணிற் பாவை , ஒளிமழுங்க அழகிவசொல்லை ஆரா 
யும் நுண்ணிய ஆராய்ச்சியையுடைய அறிவினையுடையோர் நாவின் கண்ணே 

போய் 
வீழ்ந்தது , அவனது அரியமார்பத்தின்கண்தைத்தவேல் . ) எமக்குப் பற்றாகிய எம் 
மிறைவன் எவ்விடத்துள்ளான் கொல்லோ ?[இனிப் பாடுவாருமில்லை ; பாடுவார்க்கு 
19 ஒன் 
ஒன்றீவாருமில்லை ; குளிர்ச்சியையுடைய நீரையுடையதுறையின்கட் பகன்றையி 

னது தேனைப்பொருந்திய , பெரியமலர் , பிறராற்சூடப்படாது கழிந்தாந்போலப் 
22 பிறர்க்கு ஒருபொருளைக்கொடுக்காது மாய்ந்து போமுயிர் மிகப்பல .- (எ - று . 

று ) 


:236.237 . 


* 


L4 


ut fm 


* 


- 


2 


. 


கோடைக் காலத்து 
சன 

/ 


N 


மலையுை 
உஷ்ச புறநானூறு மூலமும் உரையும் . 
V I அவன் நிறத்து உருவியவேல் , அவனுக்கு இறந்துபாட்டைச்செய்தலோடே 
பாணந்முதலாயினார்க்கும் இறந்து 
பாட்டினைச்செய்தலான் ஒருகாலத்தே யாவரிட 
த்தும்தைத்ததென்றாராகக் கொள்க..மன் - கழிவின்கண்வந்த்து . 
(உஙகா.) கலையுணக் கிழிந்த முழவமருள் 

பெரும்பழஞ் 
( : 

சிலைகெழு குறவர்க் 
க்கல்குமி சைவாகும் 
3 மலைகெழு பாடமாவண் பாரி | ! 
4 கலந்த கேண்மைக் கொவ்வாய் ெேயற் 
3) புலந்தனை யாகுவை புரந்து யாண்டே 
6. பெருந்தகு சிறப்பின்ட்பிற் கொல்லா 
7.தொருங்கு வால்விடா அதொழிகெனக் கூறி , 

யினையை யாதலி னினக்கு மற்றியான் 
9 மேயினே னன்மை யானே யாயினும் 

ம்மை போலக் காட்டி யும்மை 
// யிடையில் காட்சி நின்னே 
12 நிட்டுவறை வாக்குக 

வுயர்ந்த பாலே ! 
திணை - அது ; துறை - கையறுநிலை . 

வேள்பாரிதுஞ்சியவழி மகளிரைப் பார்ப்பார்ப்படுத்து வடக்கிருந்தகபிலர் 
பாடியது . 11 

( இ - ள்.- முசுக்கலைகிழித்துண்டலாற்பீறிய முழவுபோலும் பெரியபலாப்பழம் 
3 முணவாம் மலையையுடையநாட்டையுடையோய் , பெரியவண்மையையுடையபாரி,, 
4. நீயும்யானுங்கலந்தாட்பிற்குப் பொருந்த ஒழுகாயாய் நீ என்னை வெறுத்தாயாகக் 

கடவை , நீ எனக்கு உதவிசெய்த யாண்டுகளும் ; பெருமை தக்க தலைமையினை 
17 யுடைய நட்பிற்குப்பொருந்தாமல் , யானும் நின்னோடு கூடப்போது தற்கு இயை 
சியாது நீ ஈண்டுத்தவிர்கவெனச்சொல்லி இப்படி வேறுபட்ட தன்மையையுடையை 
யோதலின் , நினக்கு யான் பொருந்தினேனல்லாமையான் , இங்ஙனீம் பொருந்திரு 
பறிலேனாயினும் இப்பிறப்பின்கண் நீயும் யானுங்கூடி இன்புற்றிருந்தவாறு போலக் 
// காட்டி மறுபிறப்பினும் இடைவிடாத காட்சியினையுடையநின்னோடு கூடி வாழ்தலை / 
உயர்ந்தவிதி கூட்டுவதாக .- (எ - று .) 

உலந்தயாண்டென்றுபாடமாயின் , கழிந்தயாண்டென் க . ப மற்று - அசைநிலை 
( eஉங.எ.) நீடுவாழ் கென்றியா னெடுங்கடை குக்கிப் 
2 பாடி நின்ற பசிநாட் கண்ணே 

பாய்த்த லறியா வரவோன் செவிமுதல் 

த்திய பனுவல் விளைந்தன்று நன்றென , 
( நீச்சி ( யிருந்த நசைபழுதாக 
7. வட்ட குழிசி யழற்பயந் தா அங் 


4 


..e 


5 


237 


உஉ 


கரு 


போக 


, 
புறநானூறு மூலமும் உரையும் . 
சிகளியர் தாமே யார்க வென்னா 

விதனில் கூற்றந் திறனின் று துணிய 
கவெழில்ருப்ப வெருக்கிய 

மகளிர் 
// வாழைப் பூவின் வளைமுறி சிதற .. 
/ 2 முதுவா பொக்கற் பரிசில ரிரங்கக் 
13 கள்ளி போகிய களரியம் பறந்தலை 
/ 4 வெள்வேல் வீட்லை சென்றுமாய்த்தனனே ! 

யாங்தது நோயின் மூக ! வோங்குவரைப் 
பேலிபார்த் தொற்றிய களித்திரை பிழைப்பின் 
17 செலிபார்த் தொற்று தாகு பலி திரைக் 

கடன் மண்டு புனவினிழுகிமனச் சென்ற 
.19 ஈனியுடைப் பரிசித் திருகம் 

( நஞ்சேது 

ணி 
திணையும் துறையும் அவை 

7 
வெளிமானுழைச்சென்றர்க்கு அவன்றுஞ்ச இளவெளிமான் சிறிது கொடுப்பக் 
கொள்ளாது. பெருஞ்சித்திரனார் பாடியது 

(இ - ள் .-- நெடுங்காலம்வாழ்வாயாகவென்று - யான் நெடியவாயிலையணுகப் 
பாடி நின்ற பசியையுடையகாலத்தின்கண்ணே , கோடையாள்வெம்மையுற்றபோ, 
ழுதின்கண் அடைந்தார்க்குக் கொழுவியநிழலையொத்து , யார் கண்ணும் பொய்கறத 
லறியாத அறிவையுடையோனது செவியிடத்து நல்லோர் விதைத்த கேள்வியாகிய 
பயிர் நன்றாககிளைந்ததென நினைத்துப் பரிசிலை விரும்பியிருந்த அவ்விருப்பம் பய 
னில்லையாக , அடப்பட்டபானையினின்றும் சோறின்றி எரி புறப்பட்ட் போல 

அளி 
க்கத்தக்கார் , உண்பாராக வென்று கருதாத அறமில்லா தகூற்றம் உறுபாடின் 
அவனுயிரைக்கொள்ளத்துணிய முறைக்க வெய்காக , மார்பின்கண் அறைந்து 
கொண்டமகளிர் கையிலணிந்த வளைகளின் முறிகள் வாழைப்பூப்போலச் சிதஜ 
முதியவாக்கினையுடைய சுற்றத்தோடு கூடிய பரிசிலரிரங்கக் கள்ளியோங்கிய களர் 
நிலமாகிய பாழ்பட்ட புறங்காட்டின்கண் , வெளிய வேலையுடைய வீரன் மோய் , இற 
உந்து பட்டான் ; சுற்றம் நோயின்றியிருப்பதாக ; உயர்ர் தமலையிடத்துப் புலிபார் 
த்து வீழ்த்த , களிறாகிய , இரைதப்பின், தனக்கு , இஜாயாதற்குப் போதாது எலியைப் 
பார்த்து வீழ்த்தாதாகும் : மிக்க, திரையையுடைய கடலின் கண்மண்டிய ஆற்றுநீர் 
போல விரையப் போய் மிகுதினயயுடைத்தாகியபரிசிலைக்கொடுவருவேயாக , எழுந் 
திராய்நெஞ்சே, தெளிவை முன்னிட்டுக்கொண்டு . -எ - று . ) 

நசைபழுதாக அழிற்பயந்தரங்குக் கூற்றந்துணிய விதலமாய்ந்தனனெனவும் , 
மகளிர்வளை முறி வாழைப்பூவிற்சிதறவெனவும் , துணிபுமுந்துறித்து நெஞ்சமே 
எழுவெனவுங்கூட்டுக. ( 
M 

கோயின்றாக வென்றது , குறிப்பிற்றோதல் . , ஆக்கதுரோயின்றார் என் 
றது , இளவெளிமான் சிறிது கொடுப்ப அதனை , இகழ்ந்து கூறியமென்பாருமுளர் . 
புலிபார்த் தொற்றிய களிற்றிரை பிழைப்பி , னெலிபார்த் தொற்று தாதம் என் 


Aana 


V 


/ எய்து விப்பு என்ன 


-IN 


1 


/ 


விரும்பியவழியேயியங்கும் சுடுகாட்டைத் 

தலைப்பட் 
ல . 

அம்புள்ளும் 
233, 
உ உசு 

புறநானூறு மூலமும் உரையும் . 
பதூஉம் - இவன்பின் கொடுத்தபரிசிலின் சிறுமைநோக்கிநின்றது . ஊழை யுருப்பு 
வெருக்கிய மகளிர் என்றோதி , விதியை வெறுப்ப எருக்கியமகளிரென்றுரைப்பினு 
மமையும் , 

( உஙா ) 
(உ ) கவிசெந்தாழிக் குவிபுறத் திருந்த 

செவிசெஞ்சேவலும் பொகுவலும் வெருவா 

வாய்வன் காக்கையுங் கூகையுங் கூடிப் 
..4 போயாயமொர்பெட் 

பெட்டர்ங்கு வழங்குங் 
ரு ) காடுமுன் னினனே) கட்கர் முறுநன் 

றொடிகழி மகளிரிற் றொல்கவின் வாடிப் 
பாடுநர் கடும்பும் பையென் )மனவே 
* காடுகொண்ட முரசுங் கிழிந்தன 

கண்ணே 
ஆளில் , வரைபோல் யானையு மருப்பிழந் தனவே ; 
கம் , வந்திற் கூற்றம் பெரும்போது மப்ப 
// வெந்தையர்கு தலதற்படலறியேன் ; 
/ 2 னந்தோ வளியேன் வந்தனெ 

வந்தனென்) மன்ற ! 
3 வென்னு குவர்கொலெற் றுன்னி 

மாரியாவின் மாங்கவிழ் பொழுதின் 
கடு) தானருற்ற நெஞ்சமொடோசாங்குக் 

கண்ணின்மன் கடற்பட்டாங்கு 
17 வரையளந் தறியாத் திரையரு நீத்தத் 
18 

மறுகலிற் 
மறவலே நன்று மற் றகு தியு மதுவே 
திணையும் துறையும் அவை . கையறுநனை 
4 வெளிமான் துஞ்சியபின் அவர்பாடியது . 

( இ - ள் . பெண் மிட்டுப் புதைக்கப்பட்ட) கவிக்கப்பட்ட செய்யதமிழியினது. 
2 குவிந்தபுறத்தேயிருந்த சொலிசிவந்த கழுகின் சேவலும் , பொகுவலென்னும் புள்ளும் ! 
3 

தொலைந்து பர்வேராது சுற்றமும் ஒளிமழுங்கின , தொகுதிகொண்ட முரசங்களும் 
கண்கிழிந்தன; யாகர்முதலாயின 

ஆளில்லாத , மலைபோன்ற யானைகளும்மருப்பிழ 
பரந்துவிட்டன . இவ்வாறு வெவ்வியதிறலையுடையகூற்றம் பெரிய இறந்துபாட்டை 
/ 

அவ்விறந்து பாட்டிலே படுதலை அறியேனாய் 
12 /ஐயோ ! அளித்தலையுடையேன் வந்தேன் , நிச்சயமாககன்னதியாமுறுவர்கொல் 
லோ , என்னை யடைந்தசுற்றத்தார் மழையையுடைய இரவின்கண் மரக்கலங்கவி 
ழ்ந்தகாலத்துப் பொறுத்தற்கரியதுன்பமுற்றநெஞ்சுடனே ஒருபெற்றிப்படக் கண் 

தமன் , கடலின்கண் அழுந்தினாற்போல எல்லையளந்தறியப்படாத திரை , 


| 


16 கணணி 


தீவல மறுசு 


N 


uth 


* 


காககை 


- 


பை 


ணில்லா தமன்னா 


A 


239 


னிர்ந்தோர்க்கும் 


- 


புறநானூறு மூலமும் உரையும் . 

| 8 
அரிதாகிய வெள்ளத்தின்கண் , துன்பமாகிம் , மறுசுழியின்கட்பட்டுச் சுழலும்தனில் 19 
இறந்துபடுதலோன்று ; ( நமக்குத் தக்கசெய்கையும் அதுவே .-- எ - று . ) 
* . யான் அதுசெய்யப்பெற்றிலேனென்னும் நினைவிற்று. ) மன் - கழிவின்கண் 
வந்தது , ) வெருவா வழங்குமென இயையும் . V. முரசும் கண்கிழிந்தன யானையும் 
மருப்பிழந்தன என்றகருத்து : அவற்றால் தொழில்கொள்வாரின்மையின் , அவை 
பயனிழந்தனவென்பதாம் . ) 

• (உநஅ ) 
/ 
( உஙக . ) / தொடியுடைய தோண் மீணந்தனன் 

கடிதாவிற் பூச்சூடினன் 
-3மண்கமழுஞ் சாந்து நீவினன் ; 
1 ; செற்றோரை வழிதபுத்தனன 
கு ) னட்டோனா பயர்புகூறினன் ) 
- ( வலியரென வழிமொழியலன் ! 
7 மெலியரென மீக்கூறலன் . 
8 பிறரைத்தா னிசப்பறியலம் 

மறுப்பறியலன் 
கா) வேத்துடை யவையத் தோங்குபுகழ் 

தோற்றினன் 
11 வருபடை யெதிர்தாங்கினன் 
12 பெயர்படை புறங்கண்டனன் 
13 கடும்பரிய மாக்கடவினன் 
னெடுந்தெருவிற் நேர்வழி 

நர்வழங்கினர் 
கருனோங்கியல் களி நூர்ந்தனன் ; 
16 மீஞ்செறி தசும் தொலைச்சினன் 
17பாணுவப்புப் பசி தீர்த்தனன் 

மயக்குடைய மொழவிடுத்தனன் 
19 

செய்ய வெல்லாஞ் சேய்தன நாகலின் 
உனிெடுக வொன்றோகெ வொன்றோ 
2 படுவழிப் படுகவிப் புகழ்வெய்யோன் றலையே . 
திணையும் துறையும் அவை . 
நம்பிநெடுஞ்செழியனைப் பேரெயின்முறுவலார் பாடியது , T 

(இ - ள்.) இளையமகளிரது. வளையணிந்ததோக முயங்கினான் நாவலையுடைய 
இன்மாக்காக்களில் , பூவைச்சூடினான் | குளிர்ந்த மணநாறும் சாதைப்பூசிஞன் ; 
பகைத்தோரைக் கிளையொடுங்கெடுத்தான் ; நட்டோரை மிகுத்துக்கூறினான் ; இவர் 
நம்மில்வலியவரென்று கருதி அவர்க்கு வழிபாடு கூறியறியான் ; (இவர் நம்மில் எளிய 
ரென்று கருதி அவரின் மிகுத்து சொல்லியறியான் ; பிறரைத் தான் ஒன்றீயெனச் 
சொல்லி இரந்தறியான் ; சூழ்ந்து என்று இர்ந்தோர்க்கு யாதும் இல்லையென்று 
மறுத்தலை அறியான் , அரசருடைய , அவைக்களத்தின் கண் தனது , உயர்ந்தபுழை 
வெளிப்பகத்தினன் ; தன்மேல்வரும்புடையைத் தன் எல்லையுட்புகுதாமல் எதிர் 


NAA 


- 


3 


240 , 


உஉ அ 


அடி 


Jio (250./ 


வாடாயாணா நா 


ந 


புறநானூறு மூலமும் உரையும் . 
12 நின்று தடுத்தான் ;} புறக்கொடுத்துப்பெயாப்பட்பு படையினது புறக்கொடை 

கண்டு , அதன்பின் செல்லாதுநின்றான் ; விரைந்தசெலவையுடையகு திரையைத் 

தன்மனத்தினும் விாையச்செலுத்தினான் ; நெடியவீதியின்கண் தேரைச் சூழவில் 
/ 5 க்கினான் ; உயர்ந்தி இயல்பையுடையவாகிய களிற்றைச்செலுத்தினான் | இனிய 

செறிவையுடைத்தாகிய மதுவையுடைய குடங்களைப் , பலர்க்கும் வழங்கித் தொலை 
17 வி 
வித்தான்-; பாணருவப்ப அவர் பசியை மாற்றினான் ; மடுவுநிலைமையில் மயக்குதலை 
யுடைய சொற்களை அந்ததிவு நிலைமையிற்பிழையாதபடி மயக்கந் தீரக்கூறினான் ; 4 
படிச் செய்யத்தகுவன வெல்லாம் செய்தானாதலான் , இப்புகழை விரும்புவோனது 
தலையை வாளான் அறுத்து போடினும் போக்கே ; அன்றிச் சுடினும்சுகே ; பட்ட 
படி படுக ,எ - று .) 
V. நட்டோலாயூயர்புக்யினன் என்றது , தான் உயர்த்துக் யாவரும் 
உயர்த்துக்கூறுவரென்பதால் மயக்குடைய மொழிவிடுத்தனன் என்பதற்கு உலக 
வொழுக்கத்தில் மயக்கமுடைய சொற்கள் , தன்னிடைப்புகுதாமல் விடுத்தகனென் 
றும் , பொருண்மயங்கினோற்களைத் தன்னிடத்துப்புகுதாமல் விடுத்தானென்று 
முலாப்பினுமமையும் . ஒரோவென்பது , எண்ணிடைச்சொல் : ( உஙக ) 
(உச0.)/ ஆடுநடைப் புவியுங்களிறுந்தேரும் 
வாடா மூரும் 

his gift . 
3 பாடுகர்க் கருகா வா அ பண்டிரன் ) 
4 கோடேந்தல்கும் குறுந்தொடி மகளிரொடு 

பாடு, 
கோல னென்னும் கண்ணிலியப்ப 
6 மேலோருலக மெய்தினி னெனாஅப் 
7 பொத்தவறையுட் போழ்வாய்க் கூகை 

சுட்டுத் தவியெனச் செத்தோர்ப் பயிருங் 
9 கள்ளியப் புறந்தலை பொருசிறை யில்கி , 

இரு வகைப்பவுடம்பு பாய்ந்தது 
பா புல்லென் கண்ணர் பரவலாக் காணாது 

ல்லென் சுற்றமொடு கையழிந்து புலவர் 
13 வாடிய ப்சிய பாகிப்பிறர் 

-14 நாடுபடு செலவின பாயின கனியே . 
24 திணையும் துறையும் அவை. 
ஆயைக் குட்டுவன் கீரனர் பாடியது . 

இ - ள் ) களத்திற்கேற்ப நடக்கும் அசைந்தநடையையுடைய குதிரைகளும் 
யானைகளும் தேர்களும் அழியரிதபுதுவருவாயையுடைய நாடும் ஊர்களும் பாடுவார் ! 
க்குக்குறையறக்கொடுக்கும் ஆயாகிய அண்டிரன் 4 கோடேந்திய அல்குலினையும் 
குறியகைவளைகளையுமுடைய உரிமைமகளிரோடுகாலனென்று சொல்லப்படாநின்ற 
சண்ணோட்டமில்லாதவன் கொண்டுபோகத் தேவருலகத்தையடைந்தானாகக்கொ 
ண்டு பொந்தாகிய தான்வாழுமிடத்துப் போழ்ந்தாற்போலும், வாயலகையுடைய 
போந்தை கட்டுக்குவியென்று , செத்தாரை, அழைப்பது போலக்கூவும் 

கள்ளியை 


4 


சு 


கல 


உ உக 


* 


42 


Y 


5 . 


5 


வே 


ள 


து 


உசக ) 
24 / 248 

புறநானூறு மூலமும் உரையும் . 
டய பாழிடமாகிய புறங்காட்டுள் ஒருபுடையிலே தங்கி ஒள்ளியம்பட உடம்பு : 
வந்துவிட்டது . பொலிவழிந்தகண்ணினையுடையராய்த் தம்மைப்பாதுகாப்போ 

MIJIX ) 
காணாது ) ஆரவாரிக்குங்கிளையுடனே செயலற்று அறிவுடையோர் தம்மெய் 1 , 

கியபசியையுடைய நாய்ப் பிறருடைய நாட்டின்தண் தலைப்படும் போக்கை 
முலையராயினார் இப்பொழுது ; இஃதோர் நிலை இருந்தவாறென்னை 

. ( a) * 
மேலோ ருலக மெய்தின் னென்வே எனவும் , ஒள்ளெரி நைப்பு வுடம்பு 
தன்னென எனவும் பாட்மோதுவாருமுளர் . 

(உச O ) . 
சேக.) திண்டே ரிரவலர்க் கத்தி தண்டார் 

2 ண்டிரன் வருட மென்ன வொண்டும் 
KN 3 வச்சிரத் தடக்கை நெடி 

கைநெடியோன் கோயிலுட் ) 
4 போய் 
போர்ப்புறு முரசிங்க 

கதிங்க 
ரு ) வார்ப்பெயூர் 

தன்றால விசும்பி 

பி 
னே . 
திணையும் துறையும் ஆவை . 
அவனை உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் பாடியது 

திண்ணிய தேரை இரவலர்க்கீத்த குளிர்ந்தமாலையையுடைய ஆய் 
வருகிறானென்று ஒள்ளிய தொடியினையும் 

வச்சிராயுதத்தையுமுடைய விசாலமாகிய 
தையயுடைய இந்திரனது கோயிலுள்ளே போர்த்தலுற்றமுரசமுழங்க வானத் 

ண் ஓசைதோன்றிற்று .( எ - று.) 
இப்பெற்றிப்பட்ட வள்ளியோனை வானோர் எதிர்கோடல் தப்பாதென்றவாறு , Sumes 
இது, தற்குறிப்பேற்றமென்பதோரணிப்பொருட்பாய்கின்றது . 
( 212 ) இளையோர் சூடார் வளையோர்கொய்யார் ) 
CONLI , கல்லியாழ், மருப்பின் மெல்ல வாங்கிப் 
M பாணன்) சூடான், பாடினி யணியாள் , 
4 சாண்மை தோன்ற வாட்வர்க் கடந்த 
இ) வல்வேற் கர்த்தன் மாய்ந்த பின்றை 
6 

முல்லையும் முதற்போர்வெல்வையூர் நாட்டே ! 
திணையும் துறையும் அவை . 
ஒல்லையூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனைக் குடவாயில் நல்லாதனார் பாடியது 
( இ - ள் , - இளையவீரர் சூடார், வளையணித்த இளையமகளிர் பறியார் , நல்ல 
யாழ்க்கோட்டின் மேல்லவளைத்துப் பாணன் பறித்துச் சூடிக்கொள்ளான் , பாணி 
ச்சி சூடாள் , தன்னுடைய ஆண்மைப்பாடுதோன்ற யாவர்க்கும் வெளிப்பட்டவீர 
ாை எதிர்நின்றுகொன்றுவென்ற வலியவேலையுடையுசாத்தன்! இறந்துபட்டபின்பு 
முல்லையாயநீயும் பூக்கக்கடவையோ ! அவனது ஒல்லையூர் காட்டின்கண் --எ - ம் .) 

அவனையிழந்து கொடி யேனாய் வாழ்கின்ற யானேயன்றி , நீயும் கொடியை 
யாய்ப் பூக்கின்றாயோவென எச்சவும்மையாய் நின்றது . 

என்றது , பூச்சூடி நுகர்வாரின்மையிற் பயனில்லை யென்றதாம் . (உசஉ ) 


| 


sa 


. 


243 . 


244 


உங 0 


V 


W 


111 


canh 


3 


Whappy 


SS 


புற நானூறு மூலமும் உரையும் . 

. 
( உசங .,/ இனிகினைத் திரக்க மாகின்று திணிமண 

ற் 
செய்வுறு பாவைக்குச்கொய்பூத்தை 
தண்கய மாடு மகளிரோடு கைபிணைந்து 

ழுவுவழித் தழீஇத் * தூங்குவழித் தூங்கி 
நி ) மறையென வறியா மாயமிலாயமொ 
தி இயர்சினை வருதத் துறையுறத் தாழ்ந்து 

7. நீர்நணிப் படிகோடேறிச் சீர்மிகக் 
11X 

கரையவர் மருளத் திரையகம் பிதிர 
கெடு நீர்க் கட்டத்துத் திடுமெனப் பாய்ந்து 
க 0 ) குளித்துமணற் கொண்ட கல்லா வின்மை 
// பனிதோதானே 
யாண்டுண்டு கொல்லோ 

லா ,? 
12 தொடித்தலை விழுத்தண் நன்றி எடுக்கும் 

இருமிடை மிடைந்த சில சொற் 
14 பெருமூ தாளரே மாகிய வெமக்கே 
திணையும் துறையும் அவை . 
அவனைத் தொடித்தலை விழத்தண்டினார் பாடியது . 
இ - ள் . இப்பொழுது நினைந்து . இருக்கமாகாநின்றது ; செறிந்தமண 

விட 
துச்செய்யப்பட்ட வண்டற்பாவைக்குப் பறிக்கப்பட்டபூவைப் பறித்துச்சூடிக்குளி 
ர்ந்தபொய்கையின் கண் விளையாடும் , மகளிரோடுகைகோத்து அவர் தழுவினவிடத்தே 
தழுவி ... 

யசைந்து ஒளித்துச்செய்யுமஃது அறியாத வஞ்சனையில்லாத இள 
மைந்தருடனேகூட உயர்ந்தகோடுகளையுடைய ஒருதினது , துறையிலேவந்து உறத் 
தாழ்ந்து நீர்க்கு அண்ணிதாகப்படிந்த கொம்பிலேயேறி அழகுமிகக் கேள் 

ஐரயில் 
நிற்போர்வியப்பத் திரையிடத்துத் திவலையெழ ஆழத்தாழினடிய நீாையடையாம் 
வின்கண் துமேன் றொலிப்பக்குதித்து மூழ்கி மணலைமுகந்து காட்டிய கல்வியில் 
லாத இளமை இரங்கத்தக்கது ; அவ்விளமை எவ்விடத்துண்டு கொல்கா ,ஆன 
செறிந்த தலையையுடைய பரிய தண்டுக்கோவையன்றிக் கவர்ந்து இருமல் இடையே 
நெருங்கின. சிலவார்த்தையையுடைய பெரிய முதுமையையுடையேமாயே எங்க 
ளுக்கு .--( எ - று ) 
HEA ) எமக்கு இளமை யாண்ண்ேடுகொல்லோ ? அதுதான் இரங்கத்தக்க மொனக் 

இளமைகழிந்து இரங்கிக் கூறுதலான் இதுவும் கையறுநிலையாயிற்று . 
யெனவறியா என்று பாடமோதுவாருமுளர் . 

( உசங ) 
(உசசுபாண 

பாணர் சென்னியும் வண்டுசெல் 
2. விறலியர் முன்கையுந் தொடியிற் பொவியா 

விரவன் மாக்களு 
* தங்குவழித்தங்கியென்றும் பாடம் . 
நீர்க்கணிப்படிந்தவென்றும் பாடம் . 


A 


ண 


படுக . 


ப 


மறை 


றூதா 


Liv 


246 , 


(உச 


களவாயி . 

உங்க 
இ 

யானு 

நாய 


Ads 


6 


244 . 

245 . 

புறநானூறு மூலமும் உரையும் . 
ள் . 
....- 

முசுக்கலையினீக்குதற்கு இரலையென விசேடித்தனர் 
சாதலெவது இன்னாதாதலிற் பெரும் பிறிதாயின்றோவென்றான் .. 
தானுறுகின்ற துன்பத்தைக் கலைமேல்வைத்துக்கூறியவாறு 
( உசரு . பாங்குப் பெரிதாப்பினும் நோயன் வெனை 

2 புயிர்செகுக் கல்லா மதுகைத் தன்மையிற் 
3 கள்ளி போகிய களரியம் பறந்தலை... 
4 வெள்ளிடைப் பொத்திய விளை விறகடத் 

ரு ) தொள்ளழது பள்ளிப் பாடல் சேர்த்தி 
- 

ஞாங்கா மாயந்தனண மடநதை 
7 பின்னும் வாழ்வு லென்னிதன் பண்பே 
திணையும் துறையும் அவை . 
சேர்மான் கோட்டம்பலத்துத்துஞ்சியமாக்கோதை தன் பெருங்கோப்பு 
ண்டு துஞ்சியகாலைச் சொல்லிய பாட்டு , 
இது என்னுயிரைப்போக்கமாட்டாத இவியையடைத்தல்லாமையால் , கள்ளிவள 
ரப்பட்ட புறங்காட்டு வெள்ளிடையின் மூட்டிய தீயைவிளைக்கும் , சிறியவற்கை 
யுடைய படுக்கையின் கண் ," ஒள்ளிய , அழலாகியபாயலின்கண்ணே பொருந்தப் 
பண்ணி , மேலுலகத்தேபோயினாள் , மடவாள அவள்மாயவும் இன்னமும் உயிரிரு 
ந்துவாழ்வேன் ; இக்கலகியற்கையிருந்தவாறு என்னோ.- (எ - று .) 

எனைத்தென்றது , உயிாைப்போக்கமாட்டாமையின் நோயை இகழ்ந்து கூறிய , 
வாறு . பாவை சேர்த்தி என்போதி அவளுடம்பை , அழகுபடப் பள்ளியுட்கிடத்தி 
யென் வரைப்பாருமுளர். ) உயிர்செகுக்கலாமைக்குக்காரணம் மதுதையுடைத்தல் 
லாமையெனவுணர்க. 

பாயல்சேர்த்தி இன்னும் வாழ்வலெனவியையும் , சேர்த்தவெனத் திரிப்பினு 
மமையும் . ஞாங்கர்மாய்ந்தனள் , என்பதற்கு என்னை நீத்து , முன்னே , இறந்தா 
ளென்றுமாம் . !! 
( உசசு . / பல்சான் றீசோபல்சான் 

றீரே 

றீடு 
CCKLVI- 2 செல்கெனச் சொல்லா, 

தெ மிய டி விலக்கும். 
3 பொல்லாத சூழ்ச்சிப் பல் கான் மீதே 

பணில்வர்க் கொடுங்காய் வாள் போழ்ந் திட்ட 
கு ) பானல்விளர் நறுநெய் தீண்டாய் 
* தடையிடைக் கடந்து கைப்பிழி பிண்ட 

வெள்ளைப் சாந்தெரடு புளிப் பெயர் 
8 வேளை வெந்தை வல்சி யாகப் 
* அடகிடைமிடைந்தவென்றும் பாடம் . | 

8 


( உசரு ) , 


கன் 


4 
ரு ) காழ் 


sle 


தட் 


கூஉ 


V 


ஆனந்தப்பையுவாவது , 


8 44.247 . * 

புறநானூறு மூலமும் 
உரையும் . 
9. பரற்பெய் பள்ளிப் பாயின்று வதியும் 
, க0) முய்வற் பெண்டிரே பல்லே மாதோ 
// பெருங்காட்டும் பண்ணிய கருங்கோட் டீம் 
12 நுமக்கரி தாடுவதில்ல வெமக்கெம் 
13 பெருந்தோட்டவைன் மாடித்தென் கரும்பற ) 2 
14 வள்ளிதழவழ்ந்ததாமரை 

MA 

V. 
கந ) கள்ளிரும் பொய்கையும்தீயமோ மற்றே 
ணை - அது ; துறை - ஆனந்தப்பையுள். 
பூதபாண்டியன்தேவி , பெருங்கோப்பெண்டு, தீப்பாய்வாள் , சொல்லியது. 

7 
எந்தப்பை 

- 
விழுமங் கூர வேய்த்தோ ளிரிவை 

கொழுநன் வீயக் குழைந்துயங் கின்று . 
( இ - ள் .) பலசான்றவியே பலசான்றவிரே, நின் தலைவனோடி றப்ப போ 
வென்றுகூறாது , அதனைத் தவிர்கவென்றுசொல்லிவிலக்கும் போல்லா தவிசாரத்தை 
யுடைய பலசான்றவிரே , 4 அணிலின துவரிபோலும்வரியையுடைய வளைந்த வெள் 
வரிக்கான அரிவாளால் அரிந்திடப்பட்ட விதை போன் 

. நல்ல வெள்ளிய குறிய 
நெய்தீண்டாமல் ,இலை இடையேபயின்ற, கையாற்றிழிந்துகொள்ளப்பட்ட நீர்ச் 
சோற்றுத்திரளுடனே / வெள்ளிய எள்ளலாத்திவிழுதுடனே , புளிகூட்டி அடப் 
பட்ட வேளையிலை வெந்த வேவையுமாகிய , இவை உணவாகக்கொண்டு பருக்கைக 

ற்படுக்கப்பட்ட படுக்கையின் கண் பாயுமின்றிக்கிடக்கும் கைம்மைபோன்பால் 
வருந்தும் பெண்டிருள்ளேமல்லேம் , யாம்,, புறங்காட்டின்கண் உண்டாக்கப்பட்ட 
கரிய முருட்டால் , அடுக்கப்பட்டபிணப்படுக்கை உங்களுக்கு அரிதாவதாகும் ; எம் . 
க்கு எம்முடைய பெரிய தோளையுடையனாகிய கொழுநன் இறந்துபட்டானாக , முகை 
யில்லையாகவளவிய இதழ்மலர்ந்த தாமரையையுடைய நீர் செறிந்த பெரிய பொய்கை 
யும் தீயும் ஒருதன்மைத்து , அஎ - று ) 

தில் , - விழைவின்கண்வந்தது . 
எமக்குப் பொய்கையும் ஆயும் ஒருதன்மைத்த மேக்கு , அதோகுகவெனக் 
(( உசஎ . ) யானை தந்த முளிடர் விற்கிற 

2 கானவர் பொத்திய எருவிதி விளக்கத்து 
3 மீடமான் பெருநிறைவைகு தும் லெயோ 

மந்தி சீக்கு மணங்குடை முன்றினை 
கு) வீர்வார் கந்தனரும் புறக்காழப் 
6 போஞர்க் கண்ணன் பெருங்காவநோக்கித் 
7 தெருமரு மாடி தானே தன் கொழுநன் 
8 முழவுகண் யிெலாக் கடியுடை வியனகர்ச் 


-MANI 


வ 


த 


அ 


கடைந்து கொள்ளப்பட் 


ப்பட்ட எரிய 


247- 249 

புறநானூறு மூலமும் உரையும் . உஙங 
9 சிறுநனி தமியளாயினும் 
க )) மின் ஜ்யிர், கடுங்குந்தனின்மைபுறங் கொடுத் 
திணையும் துறையும் அவை . 
அவள் தீப்பாய்வாளைக்கண்டு மதுரைப் பேராலவாயார் சொல்லியது. 

இ - ள். யானை கொண்டுவரப்பட்ட உலர்ந் தமாத்த விறகால் வேடர் மூட்டப் 
பட் 

எரியாகிய விளக்கினது ஒளியையுடைத்தாகிய 
மடவியமானாகிய பெரிய நிரை வைகிய உறக்கத்தையெழுப்பிமந்திதூக்கும் , அணங் 
குடைத்தேவிமையடைய முற்றத்து நீர்வடிந்த மயிர் மிக்க புறத்தில் வீழப் பெரிய 
துன்பமேலியகண்ணையுடையனாய்ப் புறங்காட்டைப்பார்த்துத்தான் சுழலும் , தன் 
தலைவன் முழவின துகண் , மார்ச்சனையுலராதிகாவிலையுடைய அக்லிய கோயிலுள் மிகச் 
| சிறிது பொழுது தனித்திருப்பினும் இனியவுயிர்தளரும் தன் இளமைபுறங்கொடு 
த்து .--(எ - று . ) 

யானவற்கு அஞ்சி நடுங்குதல் 
அம்ம - அசை . 
இளமைபுறங் கொடுத்துப் பெருங்காடு நோக்கித் தான் தெருமருமெனக்கூட்டுக . 
( சவு.)/ அளிய தாமே சிறுவெள் ளாம்பல் , 
Vil . 

விளைய மாகத் தழையா) யினவே 
3 இனியே பெருவளக் கொழுக்ன மாய்க்தெனப்பொழுதும்றுத் 

ன்னாவைக லுண்ணு 
மல்லிப் படூஉம் புல்லரி யினவே. 

+ 
அது ; துறை - தாபதநிலை . 
* எக்கூர்மாசாத்தனார் பாடியது . 

| தாயதநிலையாவது , 
" குருந்தலர், கண்ணிக் கொழுநன் மாய்ந்தெனக் 
கருந்தடங் கண்ணி கைம்மை கூறின் 

. 
இ - ள் .) 

-இரங்கத்தக்கன , சிறிய வெளியூ ஆம்பல் ; அவைதாம் , யாம் இளையே 
மாயிருக்க முற்காலத்துத் தழையாயு தவின ; இக்காலத்துப் பெரிய செல்வத்தை 
யுடைய தலைவன் இறந்தானாக , உண்ணுங்காலமாறி இன்னாத , வைகும் பொழுதின் 
கண் உண்ணும் தம் அல்லியிடத்துண்டாம் புல்லரிசியாயு தவின .--(எ - று . ) 
* தாமின் புறுங்கால 

ஐ 2. துன்புறுங்காலத்தும் துணையாயுதவினவாதலான் , 
அளியவாயினவென் ஆம்பலைநோக்கிக்கூறியவாறாயிற்று . 
= நெல்லலாவுண்டவல்லாம் புல்லென்றல் மாய .. 

( உசஅ ) 
( உசகா.) க்திர்மூக் காரல் கீழ்ச்சேற் றொளிப்பக் 
1 . 2 கணைக்கோட்டு வாளை மீ நீர்ப் பிறழ 
* நீங்குமென்றும் பிரதிபேதமுண்டு க்ரென்றும் பிரதிபேதமுண்டு. 
+ புறப்பொருள் வெண்பாமாலை , சிறப்பிற் பொதுவியற்படலம் , - 


2 


4 


$ ணை : அது ; துரை 


CN 


1 


249 260. 


நதை 


க 


உகூச புறநானீறு மூலமும் உரையும் .. 

3. வெரிப்பூம் பழன நெரித்துடன் வலை 
4 சரிக்கு பாயின் யாமை இரைப் 
ரு ) பனை துகும் பன்ன, சினை முதிர் , வராலோ 

நிறழ்வேலன்ன ) வொண்கயன் முகக்கும் 
7 மகனாட்டண்ணல், புகவே நெருகைப் = 

பகலிடங் கண்ணிப் பல்ரொடுங் கூடி 
* யொருவ 

யாருவழிப் பட்டன்று மன்னேயின் 
கயடக்கிய கற்பினாய்து தன் மடந்ை 
// யூயர் இலை யுலக மவன் பகவ 

க மவன் பகவாறு) 
12 டுசுளகிற் சிறிய நீக்கி 
13 மழுதலானால் கண்ணண் ! 
14 மெழுகு மாப்பிகண் , கலுழ் ரோனே : 
திணையும் துறையும் அவை . 

தும்பிசோகீரனார் பாடியது . 
இ - ள்.-- கதிர்நுனை போலும் , மூக்கையுடைய ஆரில்மீன் சேற்றின் கீழே செரு 
கத் திரண்ட [ மிசையாகிய ) கோட்டையுடையவாளை மீன் , நீர்மேலே பிறழ 
போலுநிறத்தபூவையுடைய பொய்கைகளை நெருங்கி உடனே வலைஞரானவர், ஒலி 
நரம்பால் ஓசையையுடையகிணையினது முகமேபோலும் பாமைபிழப்பூனையினது 
நுகும்பையொத்த சினைமுற்றியவராலோடு மாறுபடும் வேல் போன்ற ஒள்ளியகயலை 
முகந்துகொள்ளும் முன்னகன்றகாட்டையுடைய குரிசிலது ! உணவு | கருகலைநா . 
ளாற் 

ரற் பகுத்த இடத்தைக்கருதிப் பலருடனே இயைந்து ஒருவழிப்பட்டது , அது 
கழிந்தது ; இன்று , தன்கண்ணே யடங்கியகற்பினையும் சிறியது தலினையுமுடைய 
மடந்தை உயர்ந்தநிலைமையையுடைய விண்ணுலகத்தே அவன் சென்றுபுக அவனு 
க்கு உணவு கொடுத்தல்வேண்டிச் சுளகு போலீச் சிறியவிடத்தைத்துடைத்து அழுத 
லமையாதகண்ணையுடையனாய்த் தன் கண்கவழ்கின்றபோலே சரிகைத்தைக்கொ 
ண்டு மெழுகுமளவிலேபட்டது.-- 

மெழுகுமளவாயிற்றென்றது பொருளெனவுனாக்க. மன் - கழிவின்கண் 
வந்தது . 

இது , கண்டார் நிலையாமைகூறி இரங்கியவா 
(உரு .) 

குய்குமன் , மாந்த கொழுந்தவை, டிசில் ) தாபத்தி 
உயிர்வலர்த் 

த் தடுத்த வாயிற் பாவலர் 
கண்ணீர்த்தடுத்த தண்ணறும் 
பந்தர்க 
ND , கூந்தல் பொய் ஆகும் தொடிக்கிற 

பில்லி, யுண்வின் மனைவியோ டினியே 
6 புல்லென் மனையால் வளங்கெழு திருநகர் 
7 வான்சோறு கொண்டு தீம்பால் வேண்டும் 


வாறு , 


நு 


3 


யெனினுமமை 


ள் 


தயுடைய புதல்வர் 

1 


ள் . - ஓவியம் போலும் அழா 
200 , 25 / 

புறநானூறு மூலமும் உரையும் . 
ELA8 பனித்தலைப்புதல்வர் தந்தை 

9 தனித்தலைப் பெருங்காடு முன்னிய பின்னே 
திணையும் துறையும் அவை . 

தாயங்கண்ணியார் பாடியது . 
இ - ள்.உதாளிப்போகைமிக்க கொழுவியதுவையோடுகூடிய அடிசில் 
வலரைத் தன்கண்ணே தகைத்தவாயிலினையும் தன்னாற்புரக்கப்படுவோர் கண்ணீரை 
மாற்றிய குளிர்ந்த கறிய பந்தரினையுமுடையமனையிடத்து மயிரைக்குறைத்துக் 
குறியவளையைக்காந்து அல்லியரிசியாகிய உணவையுடையமனையாளுடனே இப் 
பொழுது பொலிவழிந்தாய் , செல்வம் பொருந்திய அழகாகியாகரோ/வான்சோம் . 
றைக்கொண்டு இனியபாலைவேண்டும் வெறுப்பைத் தம்மிடத்தேயுடைய 
தந்தை தனியிடத்தையுடைய புறங்காட்டை அடைந்தபின் , (எ - று .) 

கொய்து நீக்கியென்னும் வினையெச்சங்களை உணவினையுடையவென்னுக்குறி 
ப்புவினையோடு முடிக்க , 
நகரே , நீ புதல்வர்தந்தை காடுமுன்னியபின் புல்லேன்றனையெனக்க ட்டுது 

( உரு} 
( உருக .) ஓவத் தன்ன விடனுடைவமைப்பிற் 

2 
உபாவை யன்ன குறுந்தொடி மகளிர 
3 ஏழைகில் நெகிழ்த்து கள்ளம் கண்டிகும் 
4 கழைக்க ணெடுவரை யருவி யாடிக் 
கான யானை தக்க விற் 

ந்த விற்கிற் ) 
கடுந்தெறற் செந்திவேட்டுப் 
7 புறந்தாழ் புரிசடை புவர்த்து வோனே . 

வாகை ; துறை - தாகதவாகை . 

மாற்பித்தியார் பாடியது . 
கொல்லிப்பாவை போன்றவடிவினையுடைய சிறியவளையணிந்தமகளிருடைய அணி 
கலங்களை அவைநிற்குநிலையினின்றும் கழலும் வகை ஆதரஞ்செய்தவனைக்கண் டேம் ; 
மூங்கிலிடத்தையுடைய நெடியமயிடத்து அருவிைேரயாடிக் காட்டியானை கொ 
ண்டுவரப்பட்ட விறகால் மிக்கவெம்மையையுடைய செந்தியை வேட்டு , முதுகின் 
கண்ணே தாழ்ந்த , புரிந்தசடையைப்புலர்த்துவோன் . -எ - ) 

ஆடிவேட்டுப் புலர்த்து வோனென இயையும் 
1. முன்பு , இழைநெகிழ்த்தமிள்ளற்கண்டேம் , அவன் இப்பொழுதா புறத்தாழ் 
புரிசடை புலர்த்தாநின்றோனென அவனைக்கண்டு வியந்து கூறியவாறும் 

/ பாவையென்றது , பிறிது எவ்வுணர்வுமின்றிக் காமவேட்கையாகிய ஒருகுறிப் 
பினை. கானயானை தந்தவிற்கென்றது , இவன் தவமிகுதியான் அதுவும் ஏவல்செ 
ய்தல் . 


you 


- 


திணை 


262 , 263 


உங்க புறநானூறு மூலமும் உரையும் . 

5 
(உருஉ . / கறங்குவெள் ளருவியேற்றலினிறம் பெயர்ந்து 
ட . 2 தில்லையன்ன பல்லென் சடையோர் 

3 உள்ளிவைத் தாளி தொய்யு மோனே . 

4 சில்வழ்ங்கு மடமயில் பணிக்குஞ்) 
** டு) சொல்வலை வேட்டுவ குயினன் முன்னே.! 

திணையும் துறையும் அவை . 
அவனை அவர் பாடியது . 
இ 

ஒலிக்கும்வெள்ளிய , அருவிநீனர ஏற்றலாம் பழையநிறம் மாறித் 
தில்லந்தளிர் போன்ற புற்கென்றசடையோடுகூடி நின்று செறிந்த இலையையுடைய 
தர்ளியைப் பறிப்போன் , மனையின் கணியங்கும் மடப்பத்தையுடையமயிலை , அகப் 
படுத்திக்கொள்ளும் சொல்லாகிய வலையையுடைய வேட்டைக்காரனாயினான்மு 
ன்பு .-- எ - று . ) 
இதுவும் அவன் நிலைமையைக்கண்டு வியந்து கூறியது . 

(உரு உ ) 
* 
(உருக .) என்றிறத் தவலங் கொள்ள லினியே ! ! 

2 வல்லார் கண்ணி யிளையர் திளைப்ப , 
3 * கா அலென் வந்த மாறே யெழாமல் 

ம பொதிகளைத் தன்ன விவர்ப்பின் 
ரு , வளையில் வறுங்கை யோச்சிக் 
கிளையு ளோய்வவேர் கூறுநின் னுரையே 

ou ! 
திணை - பொதுவியல் ; துறை - முதுபாலை . 
t குளம்பாதாயனர் பாடியது . 

முதுபாலையாவது , 
+ காம்புயர் கடத்திடைக் கணவனை யிழந்த 

பூங்கொடி யரிவை புலம்புரைத் தன்று . ” 

நின்னைப் பிரிந்து ஆற்றேனாகின்றேன் ; என்னுடையதிறத்து வருத் 
தங்கொள்ளாதொழிவாயாக , இப்பொழுது ; சுற்றப்பட்ட கண்ணியையுடைய நின் 

டி ) விளையாடப்பேர்ந்த , இளையோர் விளையாடாநிற்ப அவரோடு நகுகின் 
றிலேனென்றுகருதவந்த பின் , இறந்து பாட்டை நெல் எழாத பசிய மூங்கில் பட்டை 
யொழித்தாற்போன்ற வெளுத்திருந்தவளையில்லா தவறிய கையைத் , தலைமேலே 
யேற்றிக்கொண்டு , நின் சுற்றத்திடத்தேசெலுத்தச் செல்லுவேனோ இன்னும் , இற 
ந்துபடினல்லது . நின் வார்த்தையை எனக்குச்சொல்லுவாயாக . எ - று . 

V அவலமென்றது , பிரிந்தவழி ஆற்றேனென்றுவருந்தும் அவலத்தை . கூறு 
• நின்னுாையென அவன் சொற்கேட்டவிருப்பினால் கூறுவாலி போன்று , மயங்கிக் 
கூறியவாறு . 


- 


னோக்கூடி ) 


> 


(உருக ) 


* நகாரெனவந்தவென்றும் பாடம் . 

குளம்பா தயானாரென்றும் பிரதிபேதமுண்டு . 
* புறப்பொருள் வெண்பாமாலை , சிறப்பிற்பொதுவியற் படலம் , க . 


264. 2 





பாலம் 


- 


1 


ன 


புறநானூறு மூலமும் உரையும் . 

உஎ 
- (உடுச . )/இளையரு முதியரும் வேறுபலம் படா ) 

2 

வேடுப்ப வெழாஅய் மார்பகண் டல்ல 
3 விடை 

டைச்சுரத் திறுத்த மள்ள விளர்த்த ) 
4 வளையில் வழங்கை யோச்சிக் 
கிளைகள் 

ன்னனாயின னிளையோ னெ 
3 நின்னுரை * செல்லுமாயின் மற்று 

முன்னூர்ப் பழுனிய கோளியாலத்துப் 
8 புள்ளார் யாணர்த் தற்றே யென்மகன் ) 
9 வளனுஞ் செம்மலு மெழக்கென நாளும் 
கயானாது புழு மன்னை 

ர் யாங்கா குவள் கொலளியட் .! 
திணையும் துறையும் அவை . 

கயமனார் பாடியது . 

இளையோரும் முதியோரும் வேற்றுநிலத்தே , விலங்கிப் போக யான் 
எடுப்பவும் நீ எழுந்திராயாய் , நினதுமார்பம் நிலத்தைப் பொருந்தச் சுரத்திடை 
மேம்பட வீழ்ந்த இளையோய் , வெளுத்தவளையில்லாத வறியகையைத் தலைமேலே 
வைத்துச் சுற்றத்தின்கண் இத்தன்மையனாயினான் இளையனென்று யான் சொல்ல 
நின் இறந்து பாடு கூடியவார்த்தை செல்லுமாயின் , ஊர்முன்னர்ப்பழுத்த கோளி 
யாகிய ஆலமரத்தின்கட் 

புள்ளுக்கள் மிகும் புதுவருவாயையுடையூ.அத்தன்மைத்து , 
என்னுடையமகனது செல்வமும் தலைமையும் எமக்கென்று நாடோறும் அமையாது 
புகழும் நின்னுடையமாதா , எவ்வாறாவாள் கொல் ! அவள் இரங்கத்தக்கவள் தான் .- 
( எ - று . 

" வளனும் செம்மலும் புள்ளார்யாணர்த்தற்றென்றது , புள்ளெல்லாஞ்சென்றணுக 
ஆலமரம் பயன்பட்டுநின்றாற்போல , இவனும் தன் சுற்றத்தாரும் பிறரும் நாட்டாரும் 
நுகரும்படி நின் றமைதோன்றிநின்றது . ( நின்னுரை செல்லுமாயின் யாங்காகு 
வள்கொல் என்றகருத்து : யான் இறந்துபட்டவாறு சொல்லினன்றே அவள் வருத்த 
முறுவா ; அது யான் மாட்டேனென்பதாம் . ( முன்னூர் முன்மொழிநிலையல் . 
மற்று - அசைநிலை . 
(உரு .)/ஜ்யோவெனின்யான் புலியுஞ் சுவலே ! 
V. 2 பயணத்தனன் கொளினேயகன்மார் பெடுக்க வல்லேன் ! 
3 சென்போற் பெருவிதர்ப்புங்க நின்னை 

ன்னா தற்ற வறனில் கூற்றே 
"ருங்கைவளை முன்கை பற்றி , 

6 வரைகழ் சேர்க்கடத்திசிற் சிந்தே 
திணையும் துறையும் அவை . 

வன்பரணர் பாடியது . 
V * சொல்லுமர்யினென்றும் பாடம் . 

எடுத்தனன் கொளினென்றும் பாடம் . 


| 


. 


256. 257. 


وے 
ان 


இ 


| 


புறநானூறு மூலமும் உரையும் . 

- ஐயோவென்று அாற்றுவேனாயின் அவ்வுரைவழியேவந்து மின் உடம் : 
பாயினும் யான் காணப்பெறாமல் எதஞ்செய்யுமோவென்று புலியையஞ்சுவேன் ; 
இவ்விடத்தினின்றும் எடுத்துக்கொண்டு போவேனென்றுநினைப்பின் நினது அகலிய 
மார்பை எடுக்கமாட்டேன் ; - என்னையொப்பப் பெரிய நடுக்கத்தை உருவதாக , 
உன்னை, இறந்துபடும் பரிசுவந்து தாக்கிய அறமில்லாத கூற்றே; யாம் மலையினது 
நிழற்கண்ணே அடைவேமாக ; எனது நிரைத்த வளையையுடைய முன்கையைப் 
பிடித்து மெல்லகடப்பாயாக.- ஏ - . 

1 நடவாயென்னும் முன்னிலை வினைச்சொல் சின்னென்னும் இடைச்சொல் 
லான் அசைக்கப்பட்டு நின் 

( உருரு ) 
* உருசு கலஞ்செய் கோவே கலஞ்செய் கோவே 

பச்சுடைச் சர்காட்டாரம் பொருந்திய 
சிறுவெண் பல்லி போலத் தன்னொடு 
சுரம்பல வந்த வெமக்கு மருளி 
வியன்மல ரகின்பொழி லீமத் தாழி 
பெக்லி தாக வனைமோட் 
7 

நனந்தலை மூதூர்க் கலஞ்செய் கோடு . 
திணையும் துறையும் அவை . 


றது 


-- 


7 


4 


5 


வனைகவெனக்கூட்டுக . 


எ உகலம் வனையும் வேட்கோர்வே , கலம்வனையும் வேட்கோவே , சகடஞ் 
செலுத்தும் உருளின்கண் ஆரத்தைப்பொருந்திவந்த சிறிய வெளியபல்லிபோல் 
4 நெருநலைநாளாற் பலசுரமும் " தன்னோகெழிந்துவந்த எமக்கும் அருள் பண்ணி ) 
யானும் அவனோடேகூடியிருக்கும்படி பெரியபாப்பினையுடைய அகலியபூமியிடத் 
துக் காட்டின்கண் முதுமக்கட்டாழியை இடமுடைத்தாக வனைவாயாக , பெரிய 
இடத்தினையுடைய பழைய ஊரின்கட் சலம்வனையும் வேட்கோவே .--எ - 1 ) 

‘ எமக்கும் என்றது , பன்மையும் தலைமையுங்கருதாது மயங்கக்கூறிநின்றது . 
a கோவே ,கோவே , மூதூர்க்கலஞ்செய்கோவே, எமிக்கும் அருளி )அகீலிதாக 
அடுக்கு வினாவின் கண்வந்தது . 

(உருகா ) 
( கு ) செருப்பிடைச் சிறுபாலன்னன் 
கணைக்கால் 

2 லவ்வயிற் றகன்றம் 
3 குச்சின்னாத்த குரூஉமயிர் மோவாய் , 
4 செவியிறந்து தாழ்தருங் கவுளன் வில் 
நீ ) யோக்கொலோவளியன் 

மானே தேரின் 
னூர்பெரி திகந்தன்று மில்னே யாணனக் , 
காடுகொண் டன்று மிலனே; காலைப் 
8 

புல்லா) ரின் நினா செல்புற நோக்கிக் 
9 கையிற் சுட்டிப் பையென வெண்ணிச் 


/ 


* 


மார்பிற்பைங்கட் 


ออก 


உங்க 


பார் 


257>22.8 

புறநானூறு மூலமும் உரையும் . 
Li. 

க 0 )சிலையின் மாற்றி யோனே யவை நாம் ) 
// மிகப்பல வாயினு மென்னாமழனைத்தும் 
, 2 வெண்கோ டோன்றுக் குழிசிபொடு | 
3 நாளுறை தேதொலி கேளாதோனே. 


نوم 


திணை வெட்சி ; துறை - உண்டாட்டு 


. 


T 


ள் . 


உண்டாட்டாவது , 
* தொட்டிமிழுங் கழன்மறவர் 
டுண்டு மகிழ்தூங்கின்று . 

திரண்ட காலையும் அழகிய வயிற்றினையும் பரந்த 
மார்பினையும், பசியகண்ணினையும் சூச்சிற்புல் நிரைத்தாற்போன்ற நிறம் பொருந்திய 3 
மயிரினையுடையதாடியினையும் செவியிறந்து முன்னே தாழ்ந்த கதுப்பினையுமுடைய 

ய் வில்லுடனே யார்தான் இவ்வளிக்கத்தக்கான்றான் ? ஆராயின் ஊரைப் பெரி 
தும் நீங்கினதுமிலன் ; தனக்கு அரணெனக்கருதிக் காட்டைக் கொண்டதுமிலன் ; 17 
இற்றைநாட்காலையே பொருந்தாரது இனமாகியநிரைபோகின்ற இடத்தைப் பார் 
9 த்துத் தன்கையாற்குறித்து , மெல்ல எண்ணிக் கரந்தையார்செய்யும் பூசலைமாற்றிய 
வில்லாலேகொடுபோந்தனன் ; அந்நிலாதாம் மிகப்பலவேயாயினும் , என்னபயன் . 
படும் எத்தன்மைத்தும் , பால்முதலியன பெய்யப்படாமையிற் , சிறிதும் வெள்ளிய 12 
முகந்தோன்றா தயானையைக்காண்டலுடனே நாட்காலத்து உறைதெறிப்பக்கடை 13 
யும் மத்தினொலியைக் கேளாதபடி பிறருக்கு நேராகக் கொடுத்தல் வல்லனாயினான் , 
அவனுக்கு .-- எ - று .) 

பகைவர் மேல்நடக்கவொட்டாது எதிரினின்றுவிலக்கு தலின் , செருப்பி 
* டைச் சிறுபர லன்னன் எனப்பட்டது. * அன்ன என்று பாடமோதி , செருப்பி 
டைச் சிறுபரலோசை போல நெடிய ஓசையையுடைய காலென்றுரைப்பாருமுளர் . ) 
போர்வெலென்றது , அறியான்வினாதலன்றி, வியப்பின் கணவந்தது. ஊர்பெரி 

) 
திகந்தன்றுமிலனே என்பது , நிலா கோட்கடுமை . 

சிறுபரலன்னன் கவளனாகிய அளியனானவன்றான் யார் கொல்லோ தேரின் 
பார் வில்லோடு ,ஊர்பெரிது இகந்தன்றுமிலனாய்க் காடுதைக்கொண்ட துமிலனாய் கோ 

எண்ணி மாற்றினான் மாற்றிக் குழிசி காண்டலோடு மத்தொலி கேளாதோனாயி 
னவனுக்கு அவைதாம் மிகப் பலவாயினும் , என்னாமெனக்கூட்டுக . 
கேளாதோற்கென உருபுவிரித்துரைப்பிழைமையும் ! 

( உருது) 
V ( உருபு . மூட்காற் கானா, முதுபழ னேய்ப்பத் 
" LVii. 2 தெறிப்ப , விளைந்த தீங்கர் , தாரம் 

3 நிறுத்த வாயந் தலைச்சென் றுண் 
4 பச்சூன், றின்று பைந்நிணம் , பெருத்த 
ரு வெச்சி லீரங்கை விற்புறந் திமிரி 
* புறப்பொருள் வெண்டாமாலை , வெட்சிப்படலம் , சரு . 


டு 


1 


உல 


viit .. 


VS 


4 


258 259 , 

புறநானூறு மூலமும் உரையும் . 
சி புலம்புக் கனனே புல்லணத் 

( காளை 
யொருமுறையுண்ணலளவைப் 

வளவைப் பெருநிரை 
யூர்ப்பு நிறையத் தருகுவன் யார்க்குந் 

தொடுத லோமிபும்தி முதுகட் சாடி 
சயொத்தாக் கழுமிய துகளன் - 
// காய்தலு முண்டக்கள்வெய்யோனே . 
திணையும் துறையும் அவை . 
உலோச்சனார் பாடியது . 

2 
( இ - ள். முட்டாளையுடைய கானாயினது முதிர்ந்தபழத்தையொப்ப முற்ற 
விளைந்த ) இனிய , கறிதாரமென்னும் பெயரையுடைய மதுவையுடைய வேற்றுப்புல 

தான் கொண்டுவந்து நிறுத்தினநிரையைக் கள்விலைக்கு நேராகக்கொடுத்து 
உண்டு செவ்வித்தசையைத்தின்று செவ்வி நிணமிக்க எச்சிலாகிய ஈரமுடையகை 
யை வில்லின் துபுறத்தேதிமிர்ந்து வேற்றுநாட்டின்கட்புக்கானே , புல்லிய தாடியை 
யுடையகாளை ; இவ்விருந்தமறவர் ஒருகாலுண்பதன் முன்னே பெரிய ஆனிரையை 
இவ்வூர்ப்புறமெல்லாம் நிற்பக் கொடுத்தருகுவன் ; யாவர்க்கும் வாராது அதற்பொரு 
ட்டுத் தொடுதலைப் பாதுகாத்து வைப்பாயாக , முதிர்ந்தமதுவையுடைய சாடியை 
10 ஆவைக்கொண்டுவரக் கலந்ததூளியையுடையனாய் அம்மதுவை விரும்புவோன் 
விடாய்த்தலுமுண்டாம் .--( எ. - ஜி .) 

தலைச்சென்றென்பது , தலைச்செலவீனத்திரிக்கப்பட்டது . இதுக்குக் கள் 
விலையாட்டியிடத்தேசெல்லவென்றுமாம் . தீங்கட்டாரமென்றோதிக் கள்ளாகிய 
இனியபண்டமெனினுமமையும் . காய்தலுமுண்டென்பதற்குக் கள்வெய்யோனாக 
லின் , நின்னை வெகுளவுங்கூடுமென்பாருமுளர் . இவன்நிரைகொள்ளச் செல்கின் 
றமைகண்டார் கள்விலையாட்டிக்குக்கூறியது . 

( உருது ) - 
. ( உருக . ) எட்டைப் பெருகிலார் பெயர் தாப் பெயரா) 

2 திலைபுதை பெருங்காட்டுத் தலை கரந் திருந்தி 
3 வல்வின் , மறவ, ரொடுக்கங் காணாய் , 
4 செல்லல் செல்லல் சிறக்கநின் னுள்ள 

ம் ! 
முருகுமெய்ப் பட்டி டலத்தி போலத் 
தாம்பு தெறிக்குமான்மேல் ) 
7 புடையிலங் கொள்வாட் புனைகழி லோயே . ! 
திணை - காந்தை ; துறை - செருமலைதல் , பிள்ளைப் பெயர்ச்சியுமாம் . 
3...கோடைபாடிய பெரும்பூதனார் பாடியது . 

( செருமலைதலாவது , 
* வெட்சியாரைக் கண்ணுற்றுவளை ) 

யுட்குவரத்தாக்கியுளர் செருப்புரிந்தன்று . 
* புறப்பொருள் வெண்பாமாலை , கரந்தைப்படலம் , ச 


Ambrush 


ந 


- 


சி 


of4 


2002 : 


உசங்க 


> 


வனக்கூட்டுக . 


புறநானூறு மூலமும் உரையும் . 
இ - ள் தாங்கொள்ளப்பட்ட , ஏற்றையுடைய பெரிய ஆனினா மூன்னே 
போக மீட்க்கிருவானாக்குறித்து , அந்நிரையோடு , தாம்போகாது தழையால் மூடிய 
பெரியகாட்டின்கண் , அலேகரந்திருந்த வலியவில்லையுடையம் றவரது ஓஇங்கியநிலை 
யைக்கருதாய் அபோகாதெரழி போகாதொழி , கினது மேற்கோள் திறப்பதாக , 
தெய்வம் , மெய்யின்கணேறிய புலைமகளையொப்பத் தாவித்துள்ளும் ஆனிரை போல் 
மருங்கிலேவினங்காகின்ற, ஒள்ளிய 
மருங்கிலேவியரங்காநின்ற ஒள்ளிய வாளினையும் . வீரக்கழலினையுமுடையோய் 
( எ - று .) 
m புனை கழலோய் , காணாய் ; செல்லல் , செல்லல் ; நின்னுள்ளம் , சிறப்பதாக 
Vசெல்லலென்றது. அவரைக்கண்டு பொருது கொன்றன்றிச் செல்லலென்ப 
தாம் . 

உருக ) 
* ( உ +0 . வளரத் தொழினும் வௌவுபு திரிந்து 
2 வின்ரியும் 

தருந் தீந்தொடை நினையாத், 
3 தன் நெஞ்சந்தலைஇ , மனையோள் 
4 * வருங் , கூந்த 

கூந்த நோக்கிக்களா 
ரு ) கள்ளி, நீழற் கடவுள் வாழ்த்திப் , 
சிபடு மருங்குலை, கசிபுகை தொழாஅக் ) 
காணலென் , கொல்லென்,வின்வினை, வீரூஉம் 
பாண கேண்மதி யாணரது 
புரவுத்தொடுத்து ஆண்குலையாபினு மிரவெழுச் 
சும ) தெவ்வங் கொள்குவை யாயினு மிரண்டுங் 
// கையுள் போலுங் கடிதண் மையவே . - 
/ 2 முன்னூர்ப் பூசலிற் போன்றித் தின் லூர் 
13 நெடுநிறை கழீஇய, மீளி யாளர் ) 
14 விடுதணை நீத்தக் கூடியணை யாக 
கரு) வென்றி தத்து கொன் அகோள் விடுத்து , 
/ வையகம் புலம்புரவளை இய பாம்பின் ) , 
17. வையெயிற் றுய்ந்தமதியின், மறவர் ) 
18 கையகத்திய்ந்த கன் அடைப் பல்லான் 
மூ விரையொடு வந்து வுரையனாக , 
20) யூரிகளை பாவ மானத் 
தானே 
2 / பரிதுசெலுலகிற் சென்றன னுடம்பே 
22 ற்றியாற் றருங்கரைக் - கா லுற்றுக் 
23 கீப்பமொடு துளங்கியு விலங்கு போல் 
24 வம்பொடு துவங்கி யாண்டொழிக் கன்றே 
உரு) பயரிசை வெறுப்பத் தோன் 

தான்றி பொரே 
* காலுறவென்றும் பாடம் + இலக்கம்போலவென்றும் பாடம் . 


10 


கானகச 


வட 


. 


. 


ஊா 


260.26 
உசஉ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
26 மடஞ்சான் மஞ்ஜையழையர் சூட்டி ) 
27 படம்பிறர் கொள்ளாக் சிறுவழிப் 
சி பட்ஞ்செய் பந்தந்த கன்மிசையதுவே. 
திணை - அது ; துறை - கையறுநிலை ; பாடாண்பாட்டுமாம் . 

மோதங்கிழார்பாடியது . 
( இ - ள். --ஓசைமிகவேண்டுமென்று அறையினும் ஓசையை உள் வாங்கி வேறு 
பட்டு இரங்கற்பண்ணாகிய விளரியைச்சென்றுறுகின்ற இனிய நரப்புத்தொடையில் 
னது தீங்கைநினைந்து நடுங்குநெஞ்சத்தைத் தலைப்பட்டுப் புறப்பட்டவளவின் நிமித்த 
வழியாக ஒருமனைவி விரித்துவருகின்ற மயிரைப்பார்த்துக் களர்நிலத்துள்ள கள்ளி 
மரத்தின் நிழற்கணுண்டாகிய தெய்வத்தையேத்திப் பசிதங்கிய வயிற்றையுடை 
யையாய் இதிங்கிக் கையாற்றொழுது நங்குரிசிலைக் காணமாட்டேன் கொல்லோ 
வென்று எதிர்வருவாரைப்பார்த்துக் கேட்டுஎருகின் பாண , கேட்பாயாக, நழது 
செல்வம்பட்டநிலைமை | இனி நீ அவன் நமக்குவிட்ட விளை நிலங்களைக்கைப்பற்றி 
உண்பாயாயினும் , அன்றி அவனோடு கூடி இன்புற்றிருந்தவிடத்து அவனையின்றி 
உயிர்வாழ்தற்பொருட்டு , இரக்கக்கடவோமென்றெழுந்திருந்து வரும் தங்கொள்வா 
யாயினும் இரண்டும் நினது கையகத்துள்ளன மிக்க அணுமையையுடைய . 
முன்னாகச் செய்யப்பட்ட பூசலின் கட்டோன்றித் தன்னுடைய ஊரின் கண் மிக்க 
நிரையைக்கொண்ட மறத்தினையுடையவீரர் எய்யப்பட்ட அப்புவெள்ளத்தைத் தன் 
துடியே , புணையாகவேன் | புகைவரைக்கொன்று , அவர் கொண்ட்திரையை மீட்டு 
| உலகம் தனிப்புச் , சூழ்ந்துகொண்ட பாம்பினது கரியபல்லினின்றும் அழைத்துப் 
போந்த திங்களைப்போல மறவருடைய கையினின்றும் பிழைத்துப்போந்த கன்றை 
யுடைய பலவாகிய ஆனிசையுடனேவந்த, சொல்டியுடையனாய்த் தோலுரித்த 
பாம்புபோலத் தானொருவனு மேயாக அரிதாகச்செல்லப்படும் தேவருலகத்தின் 
கட்போயினான் ; அவனதுடம்பு ,( காட்டுட் சிற்றியாற்றினது அரியகளையிடத்துக் 
காலும் நின்று கடுக்கத்தோசோய்ந்த விலங்கினையொப்பு அம்பாற்சவித்து அவ்விட 
த்து வீழ்ந்தது உயர்த்தகீர்த்தி மிகவுந்தோன்றிய மறவன் பெயர் மேன் கையமைந்த 
மயிலினது அழகியமயிராகிய பீலியைச்சூட்டப் பிறர் இடங்கொள்ளப்படாத சிறிய 
விடத்துப் புடைவையாற்செய்யப்பட்டபந்தர்க்கீழ் கட்ட கன்மேலது .-- - . ) 

சூட்டியென்பது, குட்டவெனத் திரிக்கப்பட்டது ; சூட்டப்பட்டெனினுமமை 
யும் . ‘மனையோள்கூந்த்னோக்கி என்பதற்குப் பாண் என்மலை வியது சரியூம் மயி 
ாைநோக்கியெனவும், புரவுத்தொடுத்து என்பதற்கு அன்று உம்ழைப்புாந்தபரி 
சைப்பாடியெனவுமுரைப்பாருமுளர் . 

( உசு 0 } 
( உசுக .) அந்தோ! வெந்தை யடையாப் பேரில் 
2 வண்டுபவ நற்விற் மண்டா மண்டையொது 

வரையாப் பெருந்சேர்த்து முரிவாய் முற்றம், 
4 வெற்றியாம் தம்பியின்ற்றற் றாக்கி 
இ ) கண்ட்னென் மீன்ற சோர்கவென் கண்ணே ! 

வையங் காவலர் வளங்கெழு திருநகர் ) 
7 மையல் யானை வயாவுயிர்த் தன்ன 


23 


உசங 


க்கள் 


( U 


புறநானூறு மூலமும் உரையும் . 
நெய்யுலே சொரிந்தமையூனோசை 
9 புது 
துக்கண் மாக்கள் 

செதுக்கணாப் 
க ) பயத்தின் மன்னான் முன்னீேயினியே 
// பல்லர்த் தழ் இயகல்லா வல்வில . 
12 லுழைக்கு 

லுழைக்குரற் கூகை யழைப்ப வாட்டி 
43 நர்குமூலை யன்ன நறும்பூங் கரந்தை 
14 விரகறியாளர் மாபிற் சூட்ட 
கரு) நிறையிவட் டந்து நடுகலாகிய 
16 வென்வேல் விடலை யின்மையிற் புலம்பிக் 
17 கொய்ம்மழித் தலையொடு கைம்மையுறக் கலங்கிய 
18 கழிகல மக்கு உப் போலப் 
- 19 புல்லென் மனையாற் பல்லணி யிழந்தே. 
திணையும் துறையும் அவை . 

ஆவூர்ழலங்கிழார் பாடியது . 
( இ - ள். -அந்தோ ! என்னிறைவனது அடையாத பெரிய , இல்லே , வண்டு 
கள்படியும் மதுவினால் ஒழியாதமண்டையுடனே யாவர்க்கும் வரையாமல்வழங்கும் 
மிக்க சோற்றையுடைய முரிந்த குறட்டையுடைத்தாகிய முற்றம் நீரற்றயாற்றினே 
டம் எத்தன்மைத்து அத்தன்மைத்தாகக்கண்டேன் , நிச்சயமாக ; 
சோர்ந்துவீ 

ழ்வனவாக உலகத்தைக்காக்கும் வேந்தருடைய செல்வமிக்க திருக்க 

மதத்தான் மயங்கியயானை உயங்குதலான் நெட்டுயிர்ப்புக்கொண்டாற் 
போன்ற கெங்காய்கின்ற உலையின்கண் சொரியப்பட்ட ஆட்டிறைச்சியினது , ஓசை 
யையுடைய பொரியலைப் புதுமாந்தருடைய ஒளிமழுங்கினகண்கள்நிறையுண் 
டாக்கினாய் , முன்பு ; அதகழிந்தது ; இப்பொழுது பல ஆனிாையைக்கைக்கொ 
ண்ட கற்கவேண்டாத வலிய வீழ்படையைத் தன்னிடத்தே காலைமிகவுடைம் 
கூகை தன் இனத்தையழைக்கும்படி அலைத்து நாகின து முலைபோன்ற நறியபூவை 
புடைகரந்தையை அறிவுடையோர் சூட்டு முறைமையிலேசூட்ட நிலை இவ் 
வூரின்கண் மீட்டுத்தந்து நடப்பட்ட கல்லாகிய வென்றி வேலையுடைய இறைவனில் 
லாமையால் தனித்துக் கொய்யப்பட்ட மட்டையாகியதலையுடனே கைம்மை நோ 
ன்பு மிகக் கலக்கமுற்ற ஒழிக்கப்பட்ட அணிகலத்தையுடைய அவன் மனைவியை 
பொப்பப் பரவிவழிக்கனை , 

பொலிவழிந்தனை , பல அழகுமிழந்து . - எ - று .) 
அம்பியினேன்புழி , இன் - அசைநிலை, 4 - அம்பியினற்றாக என்று பாடமோது 
வாருமுளர் . எமன் - கழிவின்கண்வந்தது . 
ன் கண்வந்தது . கண் - அசை 

. 
" எந்தையேரில்லே ! செதுக்கணாப்பழந்தனைமூன் ; இனி, மகஆேப்போலப் 
பல அணியுமிழந்து புல்லென்றனை பாய் அம்பியற்றாகக்கண்டேன்; கண்ட என்கண் 
சோர்கவெனக்கூட்டுக . - 

ஓசையென்றது , ஆகுபெயரான் ஓசையையுடையகறியை ; இஃது ஓர்திசைச் 
சொல் . “ செதுக்கணா என்பதற்குச் செதுகின குடர் நிறைய வென்றுமாம் ; கைம் 
மிஞ்சவென்றுமாம் . 


என்கண்மணி 


ரின்கண் 


( உ சுக ) 


2 :52.- 26 


IX 


புறநானூறு மூலமும் உரையும் . 
( உ.உ.,) நறவுத் தொடுமீன் விடையும் கீழ்மின் 

1 பாசுவிலிட்ட புன்காற்பந்தர்ப் 
3 

புன்றரு மிளமணிவிறையப் பெய்ம்மின் - 
4. வென்னார் முன்னிலை முருக்கிப் பின்னின் 
ரு ) நிரையொடு வரூஉமென்னைக் 

தழையோர் ) தின்னினும் பெருஞ்சாயலரே ! 
3 | திணை - வெட்சி ,துறை - உண்டாட்டுத் தலைத் தோற்றழ்மாம் . 

மதுரைப்பேராலவாயார் பாடியது . 

தலைத்தோற்றமாவது , 
உரவெய்யோ னினந்தழீது 

| வரவுணர்ந்து கிளைமகிழ்ந்தன்று .” 
( இ - ள் .) --மதுவையும் அலைத்துண்ணும்படி பிழிமின் ; ஆட்டுவிடையையும் 
பதமின் ; பசிய தழையாலேவேயப்பட்ட புல்லிய காலையுடைய பந்தரின்கண்நீர் 
கொழித்துக் கொடுவரப்பட்ட இளையமணலை நிரம்பப்பரப்புமின் ; பகைவரது 
தூசிப்படையை முறித்துப் பெயர்ந்து போதுகிற தனது படைக்குப்பின்னே நின் 
நிாையுடனே வருகின்ற , என்னின்றவனுக்குப் பக்கம றவாராய் நிலாகொண்டுவரு 
வோர் அவன்றன்னினும் பெரிய இளைப்பையுடையர். -ஏ - று . ) 

Vாயல் - விடாயாலுண்டானமென்மை . 
orm . என்னைக்கு ,உழையோர் , தன்னிலும் , பெருஞ்சாயலர் . அவர்க்கு நறவும்தொடு 
மின் ; விடையும் வீழ்மின் ; பெய்ம்மினெனக்கூட்டுக . 

(உசு உ ) 
( டிக்க.) பெருங்களிற் றடியில் மேன் அமொ நகண் 
2 விரும்பறை பிரவல் , சேறியா 
மெமாகனை கழிதலோம்பும் தவழாது ) , 
வண்டுமேம் படூஉமிவ் வறநிலை யாறே ! 
இ ) பல்லாத் திரணிரை பெயர் தாப் பெயர் தந்து , 
6 கல்லா வினையர் நீங்கி நீங்கான் 
7 வில்லுமிழ் கடுங்கணை மூழ்கக் 

8 கொல்புன்ம் சிறையின் விலங்கியோன் கல்லே : | 
திணை - கரந்தை ; துறை 


மறு 


4 வன் 


F 


கையறுநிலை . 


1 . 


( இ - ள்.-- பேரியகளிற்றின் அடி போலத்தோன்றும் ) ஒருகண்ணினை யுடைக் 
தாகிய பெரிய பறையினையுடைய இரவ்லனே, நீபோகின்றாயாவின் தொழாயாய்ப் 

* புறப்பொருள் வெண்பாமாலை , வெட்சிப்படலம் , கஉ . . 

1 இது முதலிய மூன்றுபாட்டுக்களின் உரையும் , உசுசும் பாட்டும் அதனுரை 
யும் மீதிலைப்பட்டி அழகிய சிற்றம்பலக்கவிராயரவர்கள் வீட்டுப் பிரதியில் மட்டு 
மிருந்தன . 


போ.தலைப்பரிகரிப்பாயாக ; த 

/ 


263-265 


உசாரு 


1 


Bogor 


புறநானூறு மூலமும் உரையும் 

A 
கொடியவழி , பல ஆக்களாகிய திரண்டநிரை மீண்டு தன்னோடுமோதரப்போந்து ! 
இயல்பாகிய போர்த்தொழிலையுடையவீரர் . ஓரிந்தோடத் தான் போகானாம் வில் 7 . 
லுமிழப்பட்ட விரைந்த அம்புகுளிப்பக்கரையைக் கொல்லும் ,புனலின்கண் அணை 
வோல எதிர்நின்றுவிலக்கியவன துகல்லை.-- :-) 

புனற்சிறையின் விலங்கியோன் கல்லைத் தொழாதனைகழிதலை ஓம்பு ; தொழவே 
அவ்வ நிலையாறுவண்டிமேம்பம்மெனக்கூட்டுக . . 

தொழுதுபோகவே சொங்கானம் மழைபெய்தலாற்குளிருமென் பான் , காரிய 
மாகியவண்டுமேன்படுதலைக்கூறினான் . வண்டென்பது , மறவருளொருசாதியென்பா 
ருமுளர் .1 ஆறு வண்டுமேம்படூஉமென் இடத்து கெழ்பொருளின் றொழில் இடத்து 
மேலேறிநின்றது . 

( உகாங ) 
உசுச.) பாலுடை மருங்கிற் பதுக்கை சேர்த்தி 

2 மால்வதுந்து தொடுத்த செம்பூ கண்ணியொ! 
3 டணிமயிற்கலி சூட்டிப் பெயர் பொறித் 
4 தனிகட்டனரே கல் லுங்கன் 
ரு ) கற்வை தந்து பகைவ ரோட்டிய , 
6 

நடுந்தகை கழிந்தமை யறியா ! 
7 இன்றும் வருங்கொல் பாணாது 

கடும்பே ! 
திணையும் துறையும் அவை .. 
* உறையூர் இளம் பொன் வாணிகனார் பாடியது 

..! 
ள் . பருக்கைகளையுடையவிடத்துத் திட்டையைச் சேர்த்தி ஆண்டுள்ள 2 
மாலைக்கீறித்தொடுக்கப்பட்ட சிவந்தபூவையுடைய கண்ணியுடனே, அழகியமயிலி 
னது பீலியைச்சூட்டிப் பெயரையெழுதி இப்பொழுது நட்டார் , கல்லையும் ; கன் 
றுடனே பறவையையுமீட்டுக்கொண்டுவந்து மறவரையோட்டி நோக்கிய நெடுந் 
தகை பட்டமையறியாக இன்றும்எருள்கொல்லோ பாணரது சுற்றும்.- எ - 1 ) 

V பட்டஜம்யறிந்துவாராதொழியுமோ ( அறியாது வருமோவென ஐயமாக்குக . 
பதுக்கை சேர்த்தலேயன்றிக் கல்லும் கட்டனரென, உம்மை எஞ்சி நின்றது (உசுச ) 
( உசுடு.) ஊர்நனி மறந்த பார்முதிர் பறந்தலை 

- போக்குகில் ,வேங்கை கொள்ளினர் கருதிப் 
3 போந்தையக் தோட்டிப் புனைந்தனர், தொடுத்துப் , 
4. பல்லான் கோவலர் படலை சூட்டக் 
இ) கல்லா பனையேர்க்மோன் றோன்றல் ! 
வானேறு பூனாயுநின் றாணிழல் வாழ்க்கை 
கைப் 
பரிசிலர் செல்வ மன்றியும் விரிதார்க் 
கடும்பகட் டியானை வேந்தர் 
டி கொடுங்கா-வென்றிய இன்னொரு செல்லே 

ன்சாத்தங்கொற்றனார் பாடியதென்றும் பிரதிபேதமுண்டு 


L 


உச சு 


(உசுரு ) 


4 


ப 


கொள்236 . 

புறநானூறு மூலமும் உடையும் . 
திணையும் துறையும் அவை . 

கையலூர்ச் சிறுகருந்தும் பியார் பாடியது . 
இ - ள் .--ஊரைமிகவுங் கடந்த மூாம்புலெமாகியமுதிர்ந்த பறந்தலையிடத்து 
உயர்ந்தநிலையையுடைய வேப்கையினது ஒள்ளிய கொத்தாகிய நறியபூவைப் புனை 
யோலையாலலங்கரித்துத்தொடுத்து 
உசு.சு.) பயங்கெழு மாமழை பெய்யாது மாறிக் + 
2 கயங்களி( முளியுங் கோலை 

கோடை யாயினும் ) , 
8 புழற்காலாம்பலகலடை மேற்கு 

கதிர்க்கோடு நந்தின் சுரிமுக வேற்றை 
ரு நாள் வளை பொடு பகன் மணம் புகூஉம் 

நீர்திகழ் கழனி நாடுகெழு பெருவிரல் 
7 வான்றோய் நீள் குடை வயமான் சென்னி ! 

சான்நேரிருந்த வவையத் திற்றோன் 
- சைர கென்னும் பூசல் போல 
க ) வல்லேகளைமதி யத்தை யுள்ளிய 
// விருந்து கண் டொளிக்குந் திருந்தா வாழ்க்கைப் 
12 பொறிப்புண நடம்பிற் றோன்றியென் 
/ 3 

அறிவுகெட்டபின் பகல் கூர்பையே! -- 
திணை பாடாண்டிணை துறை - பரிசில் கடாநிலை . 
சோழன் உருவப் பஃறேரிளஞ்சேட்சென்னியைப் பெருங்குன்ஜார் கிழார் பாடி 
( இ - ள். பயன்பொருத்திய பெரியமுகில் பெய்யாதொழிதலால் நீர்நிலைகள் 
களியாய்முளியம் கோடைக்காலமாயினும் தன் பொருந்திய தாளையுடைய ஆம்பலி 
னது அகலிய இலையினிழற்கண் கதிர்போலுங் கோட்டையுடையி நத்தையினது 
சுரிமுகத்தையுடைய ஏற்றை நாகாகிய இளையசங்குடனே பகற்காலத்தேமணங் 
கூடும் நீர்விளங்கும் , வயனை படைத்தாகிய நாட்டையுடைய பெரிய வென்றியை 
யுடையோய் , ஆகாயத்தைப் பொருந்தும் நெடியகுடையினையும் வலியகுதிரையினை 
யுமுடைய , சென்னி , அறிவானமைச்தோர்,தொக்கிருந்த அவையின் கண் , சென்ற 
பொருந்தினானொருவன் யானுற்ற அன்பத்திந்தத்துணையாய் எனக்கு நீர் பற்குக 
வேண்டுமென்னும் ஆரவாரத்தை அவர் விரையத்தீர்க்குமாறுபோல விரையத் தீர்ப் , 
பாயாக , என்னைக் கருதிவருப்பட்ட விருந்தினரைக்கண்டுவைந்து அவர்க்கு விருந் 
தாற்றமாட்டாமல் , ஒளிக்கும் ( என்மையில்லாத ) இல்வாழ்க்கையையுடைய | ஐம் 
பொறியும் குறைவின்றிப் பொருத்திய எனது யாக்கையன் நட்டோன்றி அவற்றா 

அ 
V மதியும் அத்ரையும்- அசைநிலை . 
* இப்பாட்டு , புறத்திரட்டிலுங் காணப்பட்டது . 


யது . 


266-270 


உசஎ 


ண 


பாட 


( உது 


மயங்கிப்பு: 

புறநானூறு மூலமும் உரையும் . 
பொறை , சென்னி , சான்தேரிருந்த அவையத்துற்றோன் பூலே , 
வி 

பயக்களைந்தாற்போலானது நல்கூர்மையை வல்லேகளே கென்க்கூட்டி வினை 
முடிவு செய்க . 
நந்து வெையாடு பக்மேணம் புகூஉமென்றகிருந்து அவை தம் செருக்கினால் 

, 
மிகுதி கூறியவாறு . நாகிளந் தவளையொடு பகன்மணம் புகூஉம் என்று 
மோதி , நந்தினேற்றை நாகிளந்தவளையுடனே தத்தம் இனத்தொர் , மணம்புகூஉ 
மென்றுரைப்பினுமமையும், 

ஆசான் என்பதனை இரங்கற்குறிப்புப்பெேமாழியென் 
யாருமுளர் . பெருவிரலையுடைய வயமான் சென்னியெனினுமாம். பொழிப்புண 
ருடம்பிற் றோன்றி , என்பதற்குப் பானைபோலும் வடிவுமாத்திரையே தேரயன்றித் 
தோன்றியபயன் கொள்ளாமையால் , என் அறிவு கெடநின்ற நல்கூர்மையென்றும் , 
விருந்துகண் டொளிக்கும் , என்பதற்கு வறுமைகண்டு வந்த விருந்து தோம். அது 
காணமாட்டாது . ஒளிக்குமென்றும் , உரைப்பாருமுளர் . மாறியென்பது , மாற 
வெனத்திரிக்கப்பட்டது . 

சு ) 
* ( உ க எ .) ....... 
* ( உசுவு. ) ...... 
( 8உசுக .) குயில்வா யன்ன கர்முகை யதிரல் 

2 பயிலா தல்கிய ... 
3 மையிரும் பித்தையை 

பதலியச் கட்டிப் 
புத்தகம் கொண்ட புவிக்கண் வெப்பு 
வான் திரு முறையிருந் 

துண்ட பின்றை 
லைக் கண்ணித் துடியன் வந்தெனப் 
7 பிழிக்கிழ் வல்சி வேண்ட மற்றிது 

கொள்ளா னென்பு கள்ளின் வாழ்த்திக் 
9. கரந்தை நீடிய வறிந்துமாறு செருவிற் 
க பல்லானின் நிரை தழீஇயர்வில்லோர்க் 

கொடுஞ்சிறைக்கு ரூஉப்பருந் தார்ப்பத் 
12. தடிந்துமாறு பெயர்த்தவிக் கருங்கை வர்ளே . 
ணை - வேட்சி 
வேட்சி , துறை 
துறை - உண்டாட்டு . 

, (உசுக ) 
உஎ . ) பன்மீனிமைக்கு மாக வீசும்பிப் 
அரங்கு முரசினின் ஞசால் யானை 

- 
* இவ்வெண்களுக்குரிய பாட்டுக்கள், கிடைத்த கையெழுத்துப்பிரதிகளுள் 
ஒன்றிலும் காணப்படவில்லை. 

1 இதுமுதலிய எல்லாப்பாட்டிற்கும் உரை அகப்படவில்லை, மூலங்களும், 
இடையிடையே சிதைந்தும் பொருளினுண்மைகாணக்கூடாதவண்ணம் பிதழ் 
தும் போயிருக்கின்றன . 


தாழமாலை 


( 5 


த 


க 


ஔவையார் . 


லமுதற கலங்க 


270 - 272 


gP 의 


சி 


புறநானூறு மூலமும் உரையும் . 
4. நிலந்தவ வருட்டிய நேம் யோருஞ் 
5 

சமங்கண் கூடித் தாம்வேட் பல்வே 
ந ) நறுவிரை துறந்த நாடு கரைத்தலைச் 

அவர் தீர்யே பேரிற் பெண்டே ! - 
7 நோகோயானே போக்குமதி நீயே ! 
மறப்படை நுவலு மரிக்குரற் றண்ணுமை 

மின்னிசை கேட்பு துன்னரு மறவர்! 
சி ) வென்றிதரு வேட்கையர் மன்றங் கொண்மார் , 
// போழருழந்த வெருவரு பறந்தலை ) 
/ 2 விழுவி மாய்ந்த மரத்தின் ) 

வாண்மிசைக் கடந்த வாண்மையோன் றிறத்தே . 
திணை - காந்தை ; துறை - கையறுநிலை . 
கண்டார் தாய்க்குச்சொல்லியது .- 


) 


43 


கழாத்தலையார் . 


உ 70 ) 


SK 


ரவை 


றியாதி 
கருங்குரனொச்சிக் கண்ணார் குவவுத்தழை 
3 மெல்லிழை மகளின் தகவல்கும் 
4 றொடலையாகவுங் கண்டன மனயோ 
ரு ) வெருவரு குருதியொடு மயங்கி யூருவுக்ரந் 
தெற்றுவாய்ப் பட்ட தெரியலூரன் ! 
செத்துப் பருந் துண் வேப்பயாங் கண்டனம் 
8 மறம்புகன் மைத்தின் மலைந்த மாறே . - 
திணை - நொச்சி ; துறை - செருவிடைவீழ்தல் . 

வெறிபாடிய காமக்கண்ணியார் . 
( உஎஉ . )மணி துணர்க் தின்னமாக்கு நெச்சி ! 
2 பே 

போது விரி பன் மீர ஜீள்ளுஞ் சிறந்த ) 
3 காதன்ன் மர நீற்றிசினே - 
4 கடியுடை வியனகர்க் காண்வரப் பொலிந் 
ரு ) தொடியுடை மகளியல்குலுங் கடத்தி ) 

காப்புடைப் புரிசை புக்குமா மழித்தலின் 
7 னார்ப்புறங் கொடாஅ நெடுந்தகை 
சிகெழு சென்னிக் 

கழு சென்னிக் கிழமையு மின்தே . !! 
திணையும் துறையும் அவை . 
மோசிசாத்தனர் . 


H 


( உ.எக ) 


( உ.எஉ.) 


273--276 


உசாக 


- 


7 


! 


(உஎங ) 


டைப 


படைக்குநோயெல்வாந் தானதி 
உலோச்சனார் . 
திணை - அது ; துறை - தானைநிலை 
மதுரைப்பூதனிளநாகனார் 


புறநானூறு மூலமும் உரையும் , 
( உஎங .) மாவாராதே மாவா)சாதே ? 

2 யெல்லார் மாவும் வந்தன வெம்மிற்கு 
.3 புல்லுளைக் குடும்ப் புதல்வர் நந்த 

1 
செல்வனூரு மாவா ராதே 
ந) மருபோ யாற்று வொருபெருங் கட 
& விலங்கிடு பெருமாம் போல . 

வலந் தின்று கொல்லவன் மலைந்த மாவே ! 
இணை - தும்பை ; துறை - குதிரைமறம். 

எருமை வெளியனார் . 
( உ.எசு . நீலக் கச்சைப் வாரா ன் 

2 பிலிக் கண்ணிப் பெருந்ததை மகள் ) - 
3 மேல்வருங் களிற்றொடு வோரந் தினியே 
4 தன்னுந் தர்க்குவன் போவமொன்னல 
ந எஃகு 

குடை வலத்தர் மாவொடு பரத்தாக் 
கையின் வாங்கித் தழீஇ 
7 மொய்ம்பினூக்கி 
மெய்க்கொண்டனனே. 
திணை - அது ; துறை 

அது ; துறை - எருமைமறம் 
(உஎடு. ) கோட்டக்கண்ணியுங் கொடுந்திரையாடையும் 
ஆ சொல்லி வேந்தனைத் 

தொடுத்தலும் 
மொத்தன்று மாதோ விவற்கே செற்றிய 
திணிகிலை யலறக் கூறை போழ்ந்து தன் 
ந ) வடிமா ஒணஃகக்கடி முகத்தோதி , 
6 யோம்பும் சோம்புமினிவ்ணென் வோம்பாது 
தொடர்கொள் பணயர் குட்சிகா 

மமர் கறவை மான 
முன் சமத் தொழிந்ததன் மேழற்கு வருமே ! 
திணையும் துறையும் அவை . 
ஒருஉத்தனர் . 
உ கொ 

நறுவிரை துறந்த நரைவெண் கூந்த 

நீகா ழன்ன திரங்குகண்வ 
வறும் 
3 செம்முது பெண்டின் காதிலஞ் சிறாஅன் 
குடப்பாற் சில்லுறை போலப் 


( உ எசு ) 


ஓேட்டதும் 


T 


க . 


7 தொ. 


* 


( உஎரு ) 


முலைச் 


னனே 


நி 


( உஎசு ) 


உரு . 


P . 


4 


த 


அஎன ) 


we 


வன் 


7 


277-2 
2 

புறநானூறு மூலமும் உரையும் . 
உ 

................. என 
வானரைக் கந்தன் முதியோள் சிறுவன் 
களிறெறிந்து பட்புன னென்னு முவகை 
பன்ற ஞான் நினும் பெரிதே . கண்ணீர் 
கு ) கொன்கழை துயல்வரும் வெதி 

ங்கிய சிதரினும் பலவே . 
திணை - அது ; துறை உவகைக்கலுழ்ச்சி . 

பூங்கணுத்திரையார் . 
(உஎ.வு. / நர்ம்பெழும் அலறியமார்பா மென் றோன் 

முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் 
3 

படையாக 
து கறின் னென்று பலர் கூற 
4 

மண்டமர்க் குடைந்தன னாயினுணி 
நி முலையறுத் திடுவென் யானெனச்சினை 
இக் 
6 கொண்ட வாளொடு படுபினம் பெயராக் 

செங்களந் துழவுவோள் சிதைந்துவேறாகிய 
படுமகன் திடக் 

கதை காணாஉ 
வின்ற ஞான்றிலும் பெரிதுவந் தனளே ! 
திணையும் துறையும் அவை . 
காக்கைபாடினியார் * சீசென்னையார் 
(உஎசு .) கெடுக சிந்தை கடிதில் குணில் 

மூதின் மகளிராதிறகு 
மேனாளுற்ற செரு விற்கவடன்னை 

னை யெறிந்து களத்தொழிந் தனனே 
நெருக லுற்றடுத்து விற்கிவள் கொழுநக 
பெருங்றை விலங்கியாண்டுப்புப் பனனே 
இன்றும், செருப்பறை கேட்ட விருப்பத்து மயங்கி 
வேல்கைக் கொடுத்து வெளிது விரிந்து உ இப் 
போறுமயிர்க் குடுமி பெண்ணெய் 

நீவி 
கன யொருமக னல்ல தில்வோள் 
V / செருழுக் கோக்கிச் செல் கென் விடு 

விடுமே 
திணை வாகை , துறை - மூதின் முல்லை 
ஒக்கூர் மாசாத்தியார் 
( 240 ) என்னை மார்பிற் புண்ணும் வெய்ய 

நடுநாள் வந்து தும்பியுந் துவைக்கு 
நச்செள்ளையாரென்றும் , நச்செளையாரென்றும் பிரதிபேதமுண்டு . 


(உஎ அ ) 


சார் 


1 


( உ எக ) 


க்கும் 


* 80 ~ 2.8 


. 


உருக 


. 


புறநானூறு மூலமும் உரையும் . 
3 நெடுநகர் வரைப்பின் விளக்கு எல்லா 
4 துஞ்சாக் கண்ணே துயிலும் வேட்டு 

மஞ்சுவரு குரா அங் குரலுந் தாற் 
6 நென்னீர்ரெறிந்து விரிச்சி யோர்க்குஞ்) 1 
7 செம்முது பெண்டின் சொல்லுங்கம்பா ! 

துடியபாண பாவெல் விறல் 
9 யென்னா குவிர்கொளியர் தமக் 
க 0) வறுறை வாழ்க்கையேர் வரிதே யானு 
1 / மண்ணுறு மழித்தலைத் தெண்ணீர் வர 
12 தொன்று நாமு 

முடுத்த வம்பகைத் தெரியற் 
13 சிறுவெள் ளாம் 1 லல்லியுண்ணுங் . 
4 கழிகல மகளிர் போல் 
கரு வழிநினைந் திருத்த லதனினுமதே 
திணை - பொதுவியல ; துறை ஆனந்தப்பையுள் . 
மாறே கீகத்து நப்பசலையார் . 

( 240 ) 
( 2.வுக .)*( க) தீங்கனி யிர்மொடு வேம்பு ( உ ) மனைச்செரீஇ 

( ந )வாங்கு மருப் பியாழொதபல்லியங் கறங்கப் 
( ச ) பையப் பெயர்த்து ( ந ) மைவிழு 

இ) மைவிழு திழுகி , 
யையுவி தெறியாம்புலூதி , 
நயிசைமணி இயூஜிந்து காஞ்சிபயாடி ,, 
5 நெடுநகர் வரைப்பிற் கடிதறை புகை 
(சு )காக்க வம்மோக்கம் தோழி 

வேந்துறு விழும தாங்கிய 
9 பூழ்பொறியுடைப் நேடுந்தகை புண்ணே 

. 
திணை - ( காஞ் ) சி ; துறை - பேய்க்காஞ்சி . 
அரிசில்கிழார் . 

* ( உஅக ) 
க . தீங்கினியிரமொடு , ஈ . யாங்குமருப்பு . 

காக்கம்வம் மோ . 
பசங்கனியி நவமொடு , ச . கைபயப் பெயர்த்து 
உ . மனைச்செரீஇய . ரு . மையிழுதிழுகி . 
( உ.உ.)/ எஃகுளங் கழிய விருநில 

மருங்கின் 
கனருக்கட னிறுத்த பெருஞ்செ யாளனை 
3 யாண்டுள னோவென 

வினவுதிய 

தியாயில் 


* 


* இதுமுதலாக- மூலத்தில் இயைபிலிசைக்குறிக்குட்பட்ட எண்களுக்குச் 
சரியாக அவ்வப்பர்ட்டின் கீழே எழுதப்பட்டுள்ள குறிப்புக்கள், பிரதிபேதங்களி 
லுள்ள பாடபேதங்களெனக்கொள்க . 


விருஉ 


சிலம் 


மெர்ே 


உ கழறிய . 


மாறு 


283 

புறநானூறு மூலமும் உரையும் . 
5 . வருபடை தாங்கிய கார்தாசிகல 
Lo 

ஒருங்கடலிமோர் (கவயவ மாறிய , 
7 வடம்பு தோன்ற வயிர்கெப்டன்றோ 

மலையகர் மடக்கிமாகிறதிர் ( உ )கழியத் 
10 யல்கை ந போகிச்சிதைத்துவேசிய 
If பலகை யல்லது 

களத்தொழி 
உசேண் விளங்கு மல்லிகை கிறீம் 
18 

நாநவில் புலவர் வாயு ளானே 
திணை 
பாலைபாடிய பெருங்கடுங்கோ. 

( உ அ 2 ) 
1. வாயரெறிய, 

* 

போகச . 
( 2 அக . ) ஒண்செங் குரலித் தண்கயங் கலங்கிக், (க் ) களை நீராகாய காளினா 
2 பெறூஉம் பௌவவுறையளவா 

விமயக்கி 
கொளமுதலையொடூழ்மாறுபெயரு , மழிமபிலனடாங்கா 
4 கையுமென்றும் வலம்புரி கொசரவைக்கள் த்தானு மனறுளென் 
பெதுதெட ...... 

செபாக்கு 

ஐ 
| 

கதிராசூழகுறட்டினவெனிறத் திங்களூயிர் புறப்படாஇளவைத் 
7. தெறுவா தெற்றிப்பாவை தினிமலையரு மென்மோண்ட 

ஈண்டபாசிலைக் கட்டி பிந்தும்பை 
9 
நுதலசைத்தேரனே ! 
திணை - தும்பை ; துறை 
அணநெடுங்க .... 

(உ அங ] 
களையுளானே ..... 

விமயக்கி மாறுகொளமுதலையொழேம்பு நீர் 
சாய்நாளிரைபெறூஉமயௌவு வவுறையள்வர் .... 

பானெபாங்கற்கதிர் 
பெயருமழிம்பிலணடங்காறகையுமென்றுமவலம்புரிகோசாவைக்களத்தானுமனறு 
ளென்பது கெட ......... சூழ்குறட்டினவேனிறத்திங்கணாயிறுபுறப்படாவளவை 
(உ.ச .)/வருகதில் வல்லே 
வருகதில் வல்லை 

2 வேந்துவிடு விழுத்தூ தாங்காங்கிசைப் 
3 நூலரி மாலை (க ) சூடிக் காலிற் 
4 மியன் வந்த மூதிலாள்ன் 
ந) வருஞ்சமத் தாங்கி முன்னினி தெறிந்த 
6 வொருகை விரும்பிணத் தெயிறு ( உ )மிறையாகத் 
* இப்பாட்டு , பொருள் விளங்காமையால் ஏட்டிலுள்ளவாறே பதிப்பிக்கப் 
பட்டது . பின்னும் இப்படியே பலவிடத்தும் பதிப்பிக்கப்படும் . 

, 


பாண்மகளிர் 


நனறுப 


- 


பாடாண்பாட்டு 


யார் 


" 1 


க . 


ப 


224 


ன் 


P 


2351 
புந்தானூறு மூலமும் உரையும் உருங 
( ங )திரிந்த வாய்வா டிருத்தாத் 

ச )தனக்கிரிங் தானைப் பெயர்புற மகுமே. 
திணையும் துறையும் அவை . 
ஓரம்போகியார் . 

( உ.அ ) 
க , சூட்டி , 

பிறையாக . 

ந . திருந்த , ச . தனக்கிருந்தானை . 
( உ வுரு.) பாசறை யீரே பாசறையீரே ! 
( 2 துடியன் கையது லேலேயே டிபுணர் 
3 வாங்கிரு மருப்பிற் றீந்தொடைச் சீறியா 
4 பாணன் கையது தோலே காண்வரத் 
ரு ) கடுந்தெற்று மூடையின் .... 
6 வர்டிய மாலை மலைந்த சென்னியன் 

வேந்து தொழிலயரு மருந்தலைச் சுற்றமொடு 

நெடுநகர் வந்தென விடுகணை யொசித்த 
9 (க ) மூரிவெண்டோள் 
க 0) சேறுப்டு குருதிச் செம்மலுக்கோடி ! 
// ( உ ) மாறுசெறு நெடுவேன் மார்புளம் போக 

! 
12 நிணம்பொதி கழலொடு நீலஞ்சேர்ந்தனனே | 
13 அதுகண்டு , (கூ )பரீந்தோ ரெல்லாம் புகழத்தலைபணிக் 
14 திறைஞ்சி யோனே குரிசில் 

பிறங்குகதி 
கடு ) தலமருங் கழனித் கண்ண்டை யொழிய , 
16 (சவிலம்பா டொக்கற் தலைவற்கோர் 
17 காம்பைச் சீரார் கல்கின னெனவே. ! 
திணை - வாகை ; துறை - ......... முல்லை 
அரிசில் கிழார் . 

( உ அரு ) 
க . மூரிவெண்டோல் . உ . மாறுபடுநெடு . நா . பார்த்தோர் . வலம்பாடு , 
அக .) வெள்ளை வெள், யாட்டுச் செச்சை போலத் 
12 தன்னோரன்ன விளையாரிருப்பப் 
3 பலர் மீது நீட்டிய மண்டை (கயென் சிறுவனைக் 
4 கால்கழி கட்டிலிற் கிட்ப்பித் . 

ரு) துவெள் ள றுவை (உ ) போர்ப்பித் திலதே, 
திணை - தும்பை , துறை - வேத்தியல் . 
ஔவையார் 

( உ அசு ) 
2. போர்ப்பித்திலவே . 

போர்ப்பித்திலனே. 


- 


1 


எண் . 


287--28 


1 பரு 
உருச 

1 

மண்ணநன்று . 
ட 

ன 


( உ அஎ) 


புறநானூறு மூலமும் உரையும் . 
(உ.எ.) அடியெறியும்புலைய 

2 வெற்கோல்கொள்ளு மழிசின் 
3. கால மாரியி னம்பு தைப்பினும் 
1 வயற்கெண்டையின் வேல்பிற்றினும் ) : 
ரு ) பொலம்புனையோடை யண்ணல் யானை 
* ஒலங்குவாள் க்குப்பி திம்பத் தன்றினும் 
7. நோடல் செல்லாப் படுடை யாளர் !! 

நெடுநீர்ப் பொய்கைப் பிதழிய வாளை , 
9 நெல்லுடை நெடுங்கர்க் கட்டுமுதற் (ச)யாளும் 
க ) கண்ணடை பெறுதல்) யாவது படினே 
/ மாசின் மகளிர் ( உ ) மன்ற னன்றும் 
/2 ஆயர்நிலை யுலகத்து நகர்புவதனால், 
13 வம்ப வேந்தன் இனை / 
14 யிம்பர் , நின்றுங் காண்டிரோ வசவே . 
திணை - கரந்தை ; துறை - நீண்மொழி . 
சாத்தந்தையார் . 
| க . பிறழும் . . 

-- 
(உவு.) மண்கொ 

மண் கொசு வரிந்தவைத்து 
தி மருப்பி 
2 எண்ண னல்வே றிரண்டுடன் படுத்து 
3 வென்றதன் பச்சை வாது போர்த்த 

திண்பிணி சமிடைப்புலத்| திரங்க 
இ ) வரரமர் மயங்கிய காட்பிற் றெதுவர் 
6 கல்வேல் பாய்ந்த காணுடை நெஞ்சத் 
7 (க )தருகுகை 
சி தியொடு துயல்வருமார்பின் 

: 
f 
திணை - தும்பை , துறை - முதின்ழல் 2 . 

1 
கழாத்தலையார் . 

க . தருகுறை 
( உ ப .) ஈரச் செவ்வியு .: 

2 

" 
3 நல்லேருது நோக்கி வீறு 
4 வேறல் வாயு முழவன் போலப் 
இ ) பாடுபெறு தொல்குடிப் 

பாடுபல தாங்கிய 


மன்ற 


க 


நாகளைனா 


V 


உருரு 


290- Z42 

புறதானூறு மூலமும் உரையும் . 
6 முதலானருள் காதலித் 
7 றனக்குமுகங் தேந்தியப..... 
8 

னு , மதுவுமன் றிசினே 
9 கேட்டியேர் வாழி பாண பாசறைவு 
10 - க்கோளின்றென் றாையு 
// மடிவாய்த் தண்ணுமை பிழிசினன் குரலே . 
திணை 

துறை ....... முல்லை 
கழாத்தலையார் . 

V. 
( உ 
உ கூ 0 . ) இவற்கீதி துண்மதி கள்போசினப்போர் 

எனக்களிற்றியானை வியறேர்க் தரிசி 

ஐந்தை தந்தைக் இவன்றத்தை தந்தை | 
4 யெடுத்தெறி, ஞாட்பி , னிமையான் பச்சன் 
கு ) பேத்தெறி சூழட்டினின்றுமாய்க்) தனனே ! 
6 மறப்புகழ் நிறைந்தமைந்தினோ னிவனும் 
7 முறைப்புழி ( யோலை போல ப 

8 மறைத்தவன் பொருமல், குறித்துவரு ( வேனே 
திணை - கரந்தை ; துறை - குடிநிலை யுரைத்தல்: 


உஅக ) 


V 


( உக ) 


ஒளவையார் . 


யானும் 


((உக ) சிம் அர் கடியர் பாடுவன் மக 

ன் மகா அர்! 
2 தூவெள்ளறவை மாயோற் குறுதி ) 

(க )யிரும்பட்சலேம்புமின், யா 
4 விளரிக்கொட்டின் வெண்ணரி கடிகுவெ 
ந ) இனம்போற்பெருவிதுப் புறுதி வேந்ே 

கொன்னுஞ் சாதல் வெய்யோற்குத் தன்றலை 
7 மணிமருண் மாலை கட்டி யவன்றலை 
8 பொருகாழ் , மாலை, சான் மலைக், தனனே ! 
திணை - கீரந்தை , " துறை - வேத்தியல் . 
நேடுங்கழுத்துப்பாணர் . 

க . இரும்பூட்பூசல், 
( உ.உ. ) வேந்தர்க் கேந்திய நீந்தண்டு என ......! 

2 ./ , தனக்குமுறை வளாவுவி 
3 வாய்வாள் பற்றிகின்றனனென்று 
1. சினவ லோம்புமின் சிம்புல லாளர் 
ரு நீண் போல வேண்டுவானாயின் 


(உகக ) 


ணணமை 


( உகந ) 


292-295 

புறநானூறு மூலமும் உரையும் . 
4.னென் முறை வருக வென்னான் கம்மென 
2 , வெழுதரு பெரும்படைவிலக்கி ) 

யாண்டு நிற்கு மாண்டகை யன்னே. 
ணை - வஞ்சி ; துறை - பெருஞ்சோற்றுநிலை . 
விரிச்சியூர் நன்னாகனார் . 

( உ கூஉ ) 
உங 
கந . ) / ( க் ) நிற்பபுட கொலளையானை மெலொன 

2 குறும்பறிகெறியு மொவற்ற 
3 நாணுடைமாக்கட்கரங்குமாயின் 
4 ( உ ) னெம்பிறு பேரெழிலழிந்து விலையெனப் 
6) பிறர்மனை புகுவர் கொல்வோ ? 

ளிய டானே பூவிலைப் பெண்டே.. 
திணை - காஞ்சி ; துறை - பூக்கோடகாஞ்சி . 

நொச்சிநியமங்கிழார் . 
க . நிறப்புடகொலளை மெலொனதுவம பறகெறியு . 

நதெறியு . 

உ . னெம்பிநும் . 
( உ.ச . ) / வெண்குபை மதிய மேனிலாத் திகழ்தரக் 

2 ( க ) கண்க டியாந்த கடன் மகள் பாசறைக் 
3 குமரிப்படை ( உ ) தழ் இய கூற்று வினை உவர் 
4 தமர்பிம் (ஈ )ரறியாவமர்மயங்க 
இ) திறையும் பெயருத் தோற்றினுமருள் 

ணாண் முறை தபுத்தீர் வம்மினீங்கெனப் 
போர்மலைக் (ச ) தொருசிதை பற்றியாவரு 

மணியிற் குறுகார் 
9 ( ஈ) கிலாதார் மார்பினின் கேள்வனைப்பறரே . 
திணை - தும்பை ; துறை : தானைமறம் . 
பெருந்தலைச்சாத்தனர் . 

( உசுசு ) 
கண்கூடிறுத்த . ங .. அறியா தமர் . 3. நிரைகாழ்மாலையெங் 
உ . தழீஇக் ச . ஒருதிறமிற்ப . 

கேள்வனை . 
( உகரு . ) கடல் கிளர்ந் தன்ன கட்டூர் காப்பண் ! 

2 " வேந்துவாய் மடித்து வேறலைப் ( க)பெயரித் 
3 (உ ) தோடுகைத் தெழுத்ருக் (ஈ ) தரந்தெறி ஞாட்பின் 
4 வருபடை போழ்ந்து வாய்ப்பட விலங்கி 
ந ) விடைப்படை யழுவத்துச் சிதைந்துவேராகிய 
6 சிறப்புடை யாளன் மாண்புகண் டருளி , 


V 


* 


295 - 298 . 


உருள் 


-- 


15 


JT 


கதை தேரே 


திணை 


புறநானூறு மூலமும் உரையும் . 
வாடுமுலை யூறிச் சுரந்தன 

வோடாப் பூட்கை விடலை காய்க்கே . 
திணை - தும்பை ; துறை - உவகைக்கலுழ்ச்சி 

- . 3 ) 
ஔவையார் . 
பெயர்த் . உ , தொழுகைத் 

மதூர்க்குதறி 
( உக.சு. வேம்புசினை பொடிப்பவுங் காஞ்சி பாடவு 

2 நெய்யுடைக் கைய ணயவி புகைப்பவும் 

செல்லா மனையுங் கல்லென் 
றனவே , 
4 வேந்துடன் பெறிவான் கொல்லோ ? 
நெடிதுவந் தன்றா னெடுந்தகை 

வாகை ; துறை - ஏறண்ழல்லை 
வெள்ளைமாளர் . 

( உகசு ) 
(உக.எ. பெருநீர்ஏவற் றண்ணபை பெருமை | 

2 அருமருப் புறழு கெமோ ( க) ணெற்றின் 
3 பைம்பாந் திர்த்து தோதின் கொல்ணைக் 
4 கன்றுடை மரையா துஞ்சுஞ் சீறூர்க் 
கோளிவண் வேண்டேன் புரவே (2) 

உ காரரி 
(ங ) கனை முதிர் சாடி, நறவின் வாழ்த்தித் ) 
7 துறைகனி கெழீஇக் கம்புளினுந் ) 

பெறுதலு மூரித்தே ( ச) வைத்துதி 
9. நெடுவேல் பாய்ந்த மார்பின் 
க )மடல்வீன்) போந்தையினிங்கு மோர்க்கே . 
திணை வேசி ; துறை 

(உக எ ) 
க . நெற்றின் . 

உ . நாரி . ந . நிறைமுதிர் 
( உக.வு. எமக்கே கலங்க வருமே தானே 

22 றேலுண்ணு மன்னே என்றும் 
3. மின்னை கன்ஜ் வேந்தே யிரியே, 
4 ேேராராரேயின் முற்றி வாய்மடித் 

நீ முந் தெனவே 
திணை - கரந்தை ; துறை - நெடுமொழி . 
* ஆலியார் . 

(உக அ ) 
* ஆனீயாரென்றும் பிரதிபேதமுண்டு., 


தணணடை 


ன 


உண்டாட்டு . 


வைந் நுனை . 


ந் 


ரு 


299-34 . 


. 


னமண 


( உ க க ) 


உ , 


கலங்கொடா 


உடு அ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
(உ.க.)பருத்தி வேலிச்சயார்மன்ன என் 
( க)வழுத்ததி ருண்ட போய்கடைப் புவி 

தி தோணியிற் படைமுகம் 
நெய்ம்மி தியரும் திய கொய்சுவ லெருத்திற் 
ரு ) றண்ணடை மன்னர் தாருடைப் பாவி 

யணங்குடை முருகன் கோட்டத்துக் 
T (உ )கலந்தொடரமகளிரினிகழ்ந் தமின் மவ்வே. 
திண் - நொச்சி , துறை - குதிரை மறம் . 
பொன்ழடியார் . 

க . உழுததரூண 
(moo?) தொறாஅ தொறாஅவென்றி தோலொடு 

மறுகன் மறையினு முங்குவை போலாய் 
வாதகனை நீயேறித்தோன்ற 

ஜாமிழே, 
கற்பெய் குன்றியிற் சுழலுங் கண்ணன் 
பேரூராட்டக்கள்ளில் - 

8. (க) கோரிற் கோரிற் றேருமானின்னே. 
திணை - தும்பை ; துறை - தானைமறம் . 
அரிசில்கிழார். 

கோரிற்கோயிற் . 

- தேரில் போயின் 
50 க. / புல்சான் , பேபல்சான்றீரே 

குமரி மகளிர் கூந்தல் புனாய 
வமரினிட்ட வருமுள் வேலிக் 
4 கல்லேன் பாசறைப் பல்சான் றீரே ! 
முரசுமுழங்கு (தி) தானைது காசு மோம்புமின் 

னொளிறேந்து பருப்பினுங் களிறும் , போற்றுமின் 
7 னெனை நாட் ( உ )டங்கு நும் போரே யனைநா 

ளெறியா ( ங ) ரெறிதல் , பாவண (ச ) தெறிந்தோ 
9. ரெதிர்சென் ஜெஜிதலுஞ்ரு ) செல்வா னித 
லெறிந்தோர், யாரவன் கண்ணிய பொருளே 
// பலமென் 

றிகழ்தலோம்புமி ஐதிக்காண 

ளப் பன்ன நில்லாக் குறுநெறி 
- பரிப்பாவிப் பண்புபாராட்டி 

யெல்லிடைப் படந்தந் தோனே கல்லென 
கரு ) வேந்தூர் யானைக் கல்ல 

தேந்துவன். ( கூ ) போலான்றினிலங்கிலை 
வேலே . 


( poo )) 


( 


5 


ஓ 


12 ணிளனளப் 


302-3.4. 


புறநானூறு மூலமும் உரையும் . 


உரு 


* 


ஊக்கு. 


வேலினிட் 


க . தாவுவுகளு. 


திணையும் துறையும் அவை . 
-ஆவூர்மூலங்கிழார் . 

( ந 0 க } 
பானையு . க . அறிதல் . 

ரு . செல்லாது . 
தானு . 

அறிந்தோன் . | போலானி. 
(602. ) வெடிவேய் கொள்வது போலி 

வோடித் 
2 ( க)தாவு புகளுமாவே பூவே 
3 விளங்கிழை மகளிர் கூந்தற் கொண்ட 
4 நஈந்தப் பல்காழ்க் கோதை (உ )சுற்றிய 
ரு ) வைதமை பாணி வணர்கோட்டுச் சீறியாழ்க் 
6. கைவார் நம்பின் பாணர்க் கோக்கிய 
சேம்பாவியல்பிற் காம்பைச் சீர் 
நோக்கினர்ச் செருக்குங் காளை ( - )யூக்கி 
9. (ச )வேலி னட்ட களிறுபெயர்த் தெண்ணின் 
க ) விண்ணிவர் விசும்பின் மீனுந் 
// தண்பெய ) வறையு ) முறையா முவே ப 
திணை - அது , துறை - குதிரைமறம் ) 
வெறிபாடிய காமக்கண்ணியார் . - 

( 402 ) 
உ . சுற்றியைதீமை . 
( ந m .)/ நிலம் பிறக்கடுவது போற்குளம்பு கடையூ 

வுள்ள மொழிக்குங் கொட்பின் மான்மே 
3 வெள்ளுநர்ச் செருக்குங் காளை கூர்த்த 
4 வெந்திற லெஃக நெஞ்சுவடு விளைப்ப | 
ரு ) வாட்டிக் காணியுவருமே நெருகை ! 
யுனாசால் சிறப்பின் (க)வேந்தர் முன்னர்க் 
7 கரைபொரு முன்னர்த் (உ ) திாையிற் போழ்ந்தவர் 1 
2 கயந்தலை மடப்பிடி புலம்ப 

1.விலங்குமருப் பியானை யேறிந்த வெற்கே ! 
திணையும் துறையும் அவை . 
எருமை வெளியனார் . 

( நலங 
க. வேந்தன் 

12 திழவிற் . 
( ஙச.) கொடுங்குழை களிர் கோதை சூடி 

நடுங்கு (கபினிக்களை இயர் நாரரிபுருகி || 
வளிதொழி லொழிக்கும் வண்தரிப்புரிய 

பண்ணற்கு விரைதி நீயே நெருகை 
இ ) யெம்முற் றப்பியோன், றம்பியொ டொராங்கு 


7 


N 


12 


304- 3 


உக 


. 


புறநானூறு மூலமும் உரையும் . 
6 மரேசசெய்கு மையெனக் கழிப் 
( உ )யன் வயி , ஒருத்தலும் செல்வன் ( ஈ ) பன்மான் 
கடவு மென்ப பெரிதோயது கேட்டு ! 
9.வலம்படு முரசின் வெல்போர்வேந்தன் 
க 0 ) னிலங்கிரும் பாசறை நடுங்கின் 

if றிரண்டா கரிதவன் கூறிய தெனவே . 
திணையூம் துறையும் அவை . 

அரிசில்கிழார் . 
க . பனிக்கரா அய் . 

புன்மையிற ... 

பனகா 
( mOG.) வயலைக் கொடியின் வடிய ) 

( கமருங்குல் 
2. மாயவ ) ஜார்திப்ப்புப் பார்ப்பான் 
3 எல்லி வந்து நில்லாது புக்குச் 
4 சொல்லிய சொல்லோ சிலவே,பதற்கே 
கு) யேணியுஞ் சீப்பு மாற்றி 
மாண்வினை யானையு மணி( உ களைந் 

தனவே. 
திணை - வாகை ; துறை 

துறை - பார்ப்பனவாகை 


(ஙச ) 


பனமான , 


மதுரை வேளாசான் . 


( குரு ) 


களைந்தனனே . 


வந்தனொடு 


க . மருங்கின் . 
( ந.சு.) களிறுபொரக் கலங்கு )(க) கழன்முள் வேலி ) 

2 மீரிதுண் தவலங்குடிச் சமார் 
3 வாலமென் கந்தலொண்ணு திலரிவை 
4 கெற்கைதொழுது பரவு மொடியாது 
ஈ ) விருந்தெதிர் பொகலியானேயென்வையு 
.. . 

, 
27 நாடுதரு விழுப்பகை யெய்துக வெனவே . 
திணை - அது ; துறை - முதின்முல்லை . ) 
அள்ளூர் நன்ழல்லையார் . 

கன்முள் வேலி . 
(60எ.)/ ஆசா கெந்தை யார 

களிரொடு பட்டோன் வம்பலன் போல 
தோன் முதுக்காண் வொனில் வரியணில் 
4 வரீலத் தன்ன தான் ஆகின் ] 
ரு ) கழன்றுகு தேவியரி 1.... 

1..... ல்லும்யா( தி ) துமண 
யாருமி லொருசிறை முடத்தொடு இறந்தான் 


( 60 


( 


3 


11 


7 
, 


30.7- 310At - )\ e 


உ கூக் 


- 


நன்மைநிலை 
மன்ற . 
7 


5 


7 


புறநானூறு மூலமும் உரையும் . 
8 வரழா வன்பக டேய்ப்பது ( 2 தெறுவர் ! 
9 ( ஈ ) பேருயிர் கொள்ளு மாதோ வதிகளத் 
க தெஞ்சலிற் சிறந்தது 

பிறிதொன் வில்லெனப் 
// பண்கொளற் கருமை நோக்கி 
12 கெஞ்சற வீழ்ந்த புனரமை யோனே . 
திணை - தும்பை ; துறை 1 .... -- 

( B0 எ ) 
உ தெறுவாப . 

பெருயிர்க்கொ 
( ஈவு.) பொன்வார் தன்ன புரியடக்கு நரம்பின் ( 

4 - சீறூர் மன்னன் சிறியிலை யெஃகம் 
ரு ) வேந்தூர் யானை யோது முகத்ததுவே 
6 வேந்துடன் றெறிந்த வேலே யென்னை 

சாந்தாரக்ல முளங்கழிந் தன்றே ! -- 
தளங்கழி சுடர்ப்படை யேந்தியும் பெருவிறல் 
உலோச்சினன் பரந்து காலை மற்றவன் 
க ) புன்றலை மீடப்பிடி காண்க 

குஞ்சர மெல்லாம் புறக்கொடுத்தனவே ! 
திணை 

வீரகை ; துறை - முதின்ழல்லை . 
கோவூர் கிழார் . 

- (ங ( அ ) 
(ஙகூ ) இரும்புமுகஞ் சிதைய நூறி யொன்னார் 

உருஞ்சமங் கடத்தலேனோர்க்கு மெளிதே 
53 நல்லராவுரையும் புற்றம் போலவும் , 
4 கொல்லேறு திரிதரு மன்றம் போலவும் , 
கு ) மாற்றருக் தப்பின் மாற்றோர் பாசறை 

யுேளனென வரூஉ மோரொளி 
X வலனுயர் நெடுவே லென்னைகண் ணதுவே . 
திணை - தும்பை , துறை - நூழிலாட்டு . 
முதுவாயிளங்கண்ணிக்கௌசிகனார் . 

* ( ந 0 க 
( ங 50 .) பால்கொண்டு மதிப்பவு) முண்ணுனாகலிற் 

செறா தோச்சிய சிறுகோலஞ்சியோ 
இயவொடு , மனனே 

யினியே 
புகர் நிறங் கொண்ட களிவிட்டானன் 
டூ ) முன்னாள் வீழ்ந்த வரிவோர் மகனே 


பபர்பட்ட 


angat 


உசு உ 


- 


( ஙக ) 


( ங 
ஙகக 


3 /0-3A 

புறநானூறு மூலமும் உரையும் . 
6 யுன்னில னென்னும் புண்ணொன் ஜீம்பு 
7 மானுளை 
யன்ன குதிமித் ) / 

| 
தோன்மிசைக் கடந்த புல்லணலோனே ! 
திணையும் துறையும் அவை . 
| பொன்ழடியார். 
நக்க. களர்ப்படு கவத் நோண்டிநாளும் 1 

புலைத்தி கழி இய தூவெள் எறுவை 
தாதெரு மறுகின் மாசுண விருந்து 
பலர்குறை செய்த மலரீதா பண்ணற் 
தி ) கொருவர் இல்லை மர்தோ செருவத்துச் 

சிறப்புடைச் செங்கண் புகையவோர் + 
7 தோல்கொண்டு மறைக்குஞ் சால்புடை யோனே . 
திணை - அது ; துறை - பாடாண்பாட்டு . 

ஒளவையார் .. 
( நகஉ .) ஈன்று புறக்கருத் லென்றலைக் கடனே !! 

2 சான்றோனாக்குத றந்தைக்குக் கடனே ! 
3 வேல்வடித்துக் கொடுத்தல் கொல்லற்குக் கடனே 
4 நன்னடை நல்கல் வேந்தற்குக் கடலே 
நி) யொளிறுவா ளருஞ்சம் முருக்கிக் 

களிறெறிந்து பெயர் தல காளைக்குக் கடனே. 
திணை - வாகை ; துறை - பதின்ழல்லை . 

பொன்முடியார் . - 
(ஈகங .. சுத்த நண்ணியஈடுகெழு பெருவிறல் A 

2 கைப்பொருள் யாதொன்று மிஷனே கச்சித் 
3 காணிய சென்று விரவன் மாக்கள் / 
4 களிற்றொடு நெடுந்தேர் வேண்டினுங் கடல 
ந) வுப்போய் சாகாட் நிமணர் காட்ட- 

கழிமுரி குன்றத் )தற்றே 
7 யெள்ளமைவின் றவனுள்ளிய பொருளே . 
திணை - அது ; துறை - வல்லாண்ழல்லை . 
மாங்குடி கிழார் . 
(நகச .) மனைக்குவிளக்காகிய வாணுதல் கணவன் 

. 
2 முனைக்கு வரபோகிய வென்வே னெடுந்தகை 

த்தனை 
3 நடுகற் பிறங்கியவுவவிடு பறந்தலைப் 
- புன்காழ் கெல்லி வன்புலச் சேர்க் ) 


கு 


1 


( ஙகஉ ) 


( நகரு ) 


-ணயும் துறையும் அவை . 
மதுரைக்கள்ளிற்க 


உசாங .. 


A 


6 ( 5) 
1 


( 55 ) 


life ! 


( ஙகடு ) . 


314-317 , 

புறநானூறு மூலமும் உரையும் . 
ரு ) குடியு மன்னுங் தானே கொடியெடுத்து | 

( எ)நிறையழிந் தெழுதருக்கானைக்குச் 
- 

சிறையுந்தானே தன் னிறைவி ழுமுறினே . 
திணையும் துறையும் இவை . 
ஐயூர் முடவனார் . 

நிறையறிந்து , 
(ஙகரு . ) உடைய யை னுண்ணவும் இல்லன் || 

2 கடவர் மீது கிரிப்போர்க்கியும் , 
3 

மடவர் மகிழ் துணை நிக்கிறான் கதி 
4 கல்லிறைச் சொழிய ஞெலிகோல் போல 
ரு ) தோன்றா திருக்கவும் வல்லன் ......) 
6 

னை தியரி போலத் 
7 தோன்றவும் வல்லன்றான் தோன்றுங்காலே . 
திணையும் துறையும் அவை . 
நெடுமானஞ் சியை ஔவையார். 
(கூகசு. கள்ளின் வாழ்த்திக்கள்ளின் தாழ்த்திக் 

காட்டொடு மிடைந்த சீயா முன்றி ! 
3 நாட்செருக் (4)கனத்தந்த் துரிசு வோனே 
4 யவனெம்மிறைவன் ) யாழவன் பாணர் ) . 
ந ) நெருகை வந்த விருந்திற்கு மற்றுத்தன் 
6 விரும்புடைப் பழ்வாள் வைத்தனனின்றிக் ) 
7 கருங்கோட்டுச் சீறியாழி பணையமுதுகொன் 
8 டீவதி 1லாள னென்னாது நீயும் 
2 வள்ளிமருங்குல் மயங்கிழையணியக் 
கர் கள்ளுடைக் கலத்தோயாமமிழ் கால்கச் 
11 (உ) சென் றுவாய் சிவந்துமேல் வரும் 
12 சிறுகண் யானை வேந்துவிழு முறவே . 

க . கல் 
• களந்தரத்துஞ்சு . 1 உ . செறுவர்சிவந்து . 

செறுநர்சியந்து . 
(ஙக்எ. ) வெ . ... 

. 
2 முன்றிற் கிடந்த பெருங்களி 

யாளர்க் 
3 கதளுண்டாயினும் பாயுண் டாயினும் ) 
யாதுண் டாயினுங் கொடுமின் வல்லே 

! 


டை 


ர் 


( ஙகசு ) 


15 


வெ .... 


A 


உசுச 


( ங்கா ) 


விழு முறினே . 


3 / 3,319. 

புறநானூறு மூலமும் 
உரையும் . 
இ ) வேட்கை மீனப.................! | 
5 .... ! ... 

1 கு மெமக்கும் 
7 பிறர்க்கும் யார்க்கு மீய்ந்துயிலெறபினன 
திணையும் துறையும் அவை . 
வேம்பற்றூர்க் குமரனர் . 
( நக .) கொய்யடது வாடத் தருவிற் குணம் 

2 மயிலஞ்சாயன் மாஅயோளொடு 
பசித்தன் றம்ம பெருந்ததையூரோ!! 
மனையுறை குரீஇக்கறையணம் சேவல் 
ரு பாணர்க) நரம்பிசை நீரொடு வயமான 
குரசை பீலியி னிளமை(டி ) மூத்த குடம்பைப் 
பெருஞ்செய் நெல்லினரிசியார்ந்து தன் 
புன்புறப் பெடையொடு வதியும் ) { 
டி யாணர்த் தாகும் வேந்து விழுமு 
திணையும் துறையும் அவை . 
பெருங்குன்றூர் கிழார் . 
நரம்பின்சகிசொடு .. 

| 
(ஙகக . ) பூவறி படுவிற் கூவற் (கறோண்டிய 

டிய 
2 செங்கட்சின்னீர் பெய்த சீறின் 
3 முன்றிலிருந்த முதுவாய்ச்சாடி 
4 (உ) யாங்கஃணெடென வறிதுமா சின்று 
ரு ) 

படலை முன்றிற் சிறுதினை யுணங்கள் 
6 புறவு , மீதலு , மறவு முண்கொப் 
பெய்தற் கெல்லின் பொழுதேயதனான் )1 
முயல்கட்ட வாயினுந் தருகு வேம் ( ஈ )புகுக் 
9 தீங்கிருக் தீமே முதுவாய்ப் பாண ! 
க கொடுங்கோட்டடாமா னதங்குதலைக் குழவிர் 
// புன்றலைச் கிறாஅர்கன்றெனப் பூட்டுஞ் 
18 சீறூர் மன்ன னெருகை ஞாங்கர் 
13 வேந்துவின் தொழிலொடு சென்றனன் விந்துநின் 
4 பாடினி மாலை யணிய 

வாடாத் தாமரை சூட்டுவனினக்கே 
திணையும் துறையும் அவை . 
ஆலங்குடி வங்கனூர் . 
க . றொடிய . உ பாறுஃணே . ! ந. குகரீகிரு 


( நகஅ ) 


க . 


உ . பூத்த. 


8 


|| 


க 


. 


( ஙகக ) 


க் ) செருவெங் 


உசுரு 


3 


3.20- 321. 

புறநானூறு மூலமும் உரையும் . 
(ஈ ) ஒன்றின் முஞ்ஞெயொடு முசுண்டை பம்பிப் 

கார் வேண்டாப் பலர் தங்குழற் 1 . 
3 கெடமான் வேட்டுவன் கனை துயின் மடிந்தெனப் 
4 பார்வை மட்டபிணை தழிஇப் பிறிதோர் ! 

பாதொழிற்மனிக்கலை திளைத்து விளையாட 
வின்புறு புணர்நிலை கண்ட மனையோள் 

கணவ னெழுதலு மஞ்சிக்கலையே ) 
8 

பிஜைனவயிற் தீர்தலுகஞ்சி யாவதும் ) 
மில்வழங்காமையிற் கல்லென வொலித்து 
க ) மான்கட் பெய்தவுணங்கு தினை வல்சி 
. கானக் கோழியொ டீதல்கவர்த் துண்டென 
12 வார 

ரா நெருப்பின் சானாறத் 
13 தடிவார்க் திட்ட முழுவவிவரம் 
14 விரும்பேரொக்கலொ டொருங்கனி திருத்தித் 
கரு சங்கினை சென்மோ பாண தங்காது 
/ வேந்துதரு விழுக்கூழ் பரிசிலர்க் கென்றும் 
17 முருகா நீயும் வண்மை 

சிமுரைசா னெடுந்தகை யோம்பு ஒரே. 
திணையும் துறையும் அவை . 
வீரை வெளியனார் . 
(க - க.) பொரிப்புறப் பழின் 
போர்வல்(த சேவன் 
3. மேந்தோல் கலைந்த திக்கொள் வெள்ளெட் , 
கள கிடை, புணங்கள் செவ்வி கொண்டென ! 
வேனிற் கோங்கின் பக்பொகுட் டன்ன 

குடந்தையன் செவிய பொட்டெலி யாட்டக 
6 கலியார் வரகின் பிறங்கு பி ரொளிக்கும் 
3 
7 வன்புல வைப்பினதுவே சென்று 
தின் பழம் பசி 

னனே பாணை 

/ 
9 வாள்வீக விளக்கிய சென்னிச் 
திணையும் துறையும் அவை . 
உறையூர் மருத்துவன் தாமோதரனார் . 

க . , செலவன் ., 
( -22 . ) (க)உழு..... ..... 1. ! .... ன ! 

கவைமுடி கள்ளிப் பொரியாைப் பொருந்திப் 


( 520 ) 


0 


( கூஉக ) 


रमाका 


.... 


முடைய 


பணை 


. 


( நஉஉ ) 


ஒழு . 


322-3.24 . 

புறநானூறு மூலமும் உரையும் . 
3.புதுவா கரிகாற் கருப்பை யெய்த 
4 புன்றலைச் சிறாஅர் வில்லெடுத் தார்ப்பிற் 
* முன்றிற் பாயும் வன் புலத்ததுவே 
7 கரும்பினேத்தஞ் சிலைப்பிரினயலிற் 
8 பெருஞ்சுவல் வாளை பிறழு மாங்கட் 
.... 

.... 
கம் ) யாவேலோ...... 
திணையும் துறையும் அவை , 
ஆவூர்கிழார் . 

ஒழு . 
( ந ..) புலிப்பாற்பட்ட சமான் குழவிக்குச் 

2 சினங்கழி மூதாக்கன் மமடுத்துட்டுங் 
3 கா ........ 
4 உதள்ளியது சர்க்கு மோம்புர வீகை 
ரு ) வெள்வே லாவ மாயி னொள் வாட் 
) 

கறையடி , யானைக் கல்ல 
7 துறைகழியாவேலொனனூ 

** ....... 
................ பார் கிழார் . 
( ஈ.உ.ச. வருந்தவிடை என்ன வெருக்குத் தயக் கணப்பு 

புளகுன்றின் | புல்வு நாறுக்கயுவர் 
3 வள்வாய் (க)வேட்டுவர் வீழ்திணைர்மகாஅர் 
4. சிறியிலை மடையன் கனாயுவைவண்டும் 

ஸ்க நண்கோம் செறிந்த வம்பின் , 
6 வலா 

வலா அர் வில்விற் குலாவரக்கோலிப் 
7 பருத்தி வேலிக் கருப்பை பார்க்கும் ) 
8 புன்புலந்தழீஇய வங்குடிச்சிறூர்க் 
இண்டடுவன்ளை - பகுவாய் 

பெயர்த்த 
க ) வெண்காழ் ( க )தாய)(ச ) வண்காற் பந்தர் 

ரிடையன் பொத்திய சிறுதி விளக்கத்துப் 
12 பாண்ரொடிருந்த நாணுடை நெடுந்தகை 
13 வலம்படு தானை வேந்தற் 
14 குலக் கழியுல்க்கு 
கஞ்சவிடக்கரையே. 


( உங ) . 


( 


உசுஎ 


வேட்டுவன் . 


* 


" 


காய . 


ன் 


32-12625 

புறநானூறு மூலமும் உரையும் . 
திணையும் துறையும் அவை . 
ஆலத்தூர் கிழார் . 

( ஙச ) 
உ . ) மறுகுவாய் , 

வன் காழ்ப்பந்தர் ! 
மறுவாய் , 
( ங உடு . ) களிறு நீ நடிய வித்தில் கருங்கின் 
2 வம்பப் பெரும்பெயல் வரைந்து சொரிந் திறந்தெனக் 

குழிகொள் என் கீரீர்ததா லுண்டல் 
4 சேறு கனைத் திட்ட கலுழ்கண்ணூத 
இ ) முறையி னுண்ணு நிறையா வாழ்க்கை | 
6 முளவுமா 
தொடைச்சிய முழுச்சொலாம் 

நம்புழு தறுத்த (க) வொ ங்ேகாழ்ப் படலைச் 
. சிறின் முன் நிற்க செய் திமோர்ட் 
9. கொள்ளி வைத்த கொழுநிண நாற்ற 
க மறுகுடன் கமழு மதுகை மன்றத் 
// திலந்தலை பிரத்தியலங்குப்படு ) நீழ்ற் 
12 கயந்தலைச் சிறாஅர் கணை விளையாடும் 
18 (உ மருமுனை யிருக்கையதுவே வென் வேல் 
14 வேந்துதலை வரிந் தாங்கும் 
கடு) தரங்கா விதைஒடுந்தகை யூரே . 
உறையூர், முதுகண்ணன் சாத்தனர். 

( ஈ.உரு ) 

உ . அருமிளை . 
( உ.உ.சு.) ஸ்ர் பூ அவேலிப் பார்கடை வெருதின 

2 விருட்பகை வெரீஇயநாகிள்ம் தே 
3 யுயர் நடுக் குற்றுப் புலா விட்டு ,யாற்றச் 
4 சிறையுஞ் செற்றையும் 

படையு ளெழுந்த 
கு ) பருத்திப் பெண்டின் சிறு விளக்கத்துக்கு 
கதிர்ப்பூ நெற்றிச் சேவ்லிம் மணியு , 
மருமுனையிருக்கையதுவ மனைவியும் 
8 வேட்டச்சிற அர் சேப்புலம்படராது . 
9 படமடைக் கொண்ட குறுந்தாளுடும்பின் 
so) விழுக்கு நிணம் பெய்த தயிர்க்கன் விதவை 
// யாணக் கல்லவையாண்ரொ 
பெர்ாங்கு 
12 வருவிருந் தயரும் விருப்பினள்) கிழவனும் 
- மருஞ்சமக் கதையத் தாக்கிப் பொருஞ்சமத் ) 


திணையும் துறையும் அவை . 


கொடுங்காழ் . 


32/829 


- 


( ஈஉசு ) 


உசு அ 

புறநானூறு மூலமும் உரையும் . 
" 14 திண்ணல் யானை யணிந்த 
கரு பொன்செயோடைப் பெரு 

பபெரும்பரிசிலனே. 
திணையும் துறையும் அவை . 
* தங்கால் பூட்கோவலஞர். 
( கூஉ எ.)/ எருது காலுறுதிளைஞர் கொன்ற 

12 (க )சில்விளை வாகின் புல்லென் குப்பை 
& தொடுத்து சடவர்க்குக் கொடுத்த மிச்சில் 
4 பசித்த பாணிருண்டுகடை தீப்பலின் 
கு ) நெக்க லொற்கஞ் கொலியத் தன்னூர்ச் 
சிறுபுல்லாளர் முகத்தவை கூறி 
(உ )வாகுக்டானிரக்கு நெடுந்தகை ) 
இமாசுவரிற்க்கும் வல்லாளன்னே . 
திணையும் துறையும் அவை . 


( ஙஉள் ) 


! 


க . 


சில்வினை . 


வ 


வாகு கட்னீர்க்கு . 
( ங sq .)) .... டைழுதற்புமவுசேர்ந் திருந்த 

2 புன்புலச்சீறூர், செல்விளை யாதே , 
3 வரகு , தினையு முள்ளவையெல்லாம் 
4 திரவன் மாக்களுக்கியத் தொலைந்தன , 
கு ) 

டமைந் தனனே 
பன்ன , னாயிலும் ,பாண ! என்றும் ) 
7 
3 வெள்ளத் தரும்பாலுள்ளுறை தொட ..... 
களவுப் புணியன்ன விளை 
9 

வா டூன்குறை 
க0) கொய்தா லரிசியொடு நெய்பெய் தட்டுத் 
// துடுப்பொடு சிவணியர்களிக்கொள் வெண்சோ 
12 றுண்டினி,திருந்த பின் 

T 
13 

குவன் மாதோ 
14 தாளிமுத னீடிய சிறு நறு முஞ்ஞை 
கரு ) முயல்வந்து கறிக்கு முன்றிற் 
- சீமர் மன்னனைப் பாடினை செலினே . 

திணையும் துறையும் அவை : 
( ஈ.க.) இல்லன் கள்ளீன் சில்குடிச் சி றூர்ப் 

புடை நடுகல்லினாட்ப்லியூட்டி 
* தங்கால் தாட்கோவலனாரென்றும் பிரதிபேதமுண்டு. 


) 


V 


வ 


(கூஉ . ) 


329-331. 


உ சுக 


புறநானூறு மூலமும் உரையும் . 
3 (க)சன்னீராட்டி செய்க் கறைக் கொள்லு , 
4 மங்குன் மாப்புகை,மறு குடின், கமழு 
மருமுனை யிருக்கைத் தாயினும் 

வரிமிடம் 
உர வதைபற்றத் தற்றேகாளும் T 
7 . புரவலர் புன்கணோக்கர் திரவலர்க் 

திருகா ) தீயும் வண்மை 
அரைசரனெடுந்தகையோம்பு மூரே 
திணையும் துறையும் அவை . 
மதுரை,அறுவைவாணிகனிளவேட்டனார் . 


PG 


( ஙஉக ) 


க . பின்னராட்டி . t 


( கலை ) 


ங ங O ) வேந்துடைத் தானை முனைகொ நெரிதலின் 

2 னேந்துவாள் வலத்த னொருவனாகித் 1 
3 தன்னிறந்து வாராமை விலக்கலிற் பெருங்கடற் 
4 காழியனையன் மாதோ வென்றும் , 
நி ) பாடிச் சென்றோர்க்கன்றியும் வாரிப் 
புரவிற் காற்றாச் சீறூர்த் 

தொன்மை சுட்டிய வன்மையேகனே . 
திணையும் துறையும், அவை . 
மதுரைக்கணக்காயனாள் . 
ங ஙக.) கல்லறுத் தியற்றிய வல்லுவர்க் கூவல் 

2 வில்லேர் வாழ்க்கைச் சீறூர் மீதவலி 
3 நனிநல் கூர்ந்தனானாயினும் பனிமிகப் 
4 பூல்லென் மாலைச் சிறுதிஞெலியுங் 
கு) கல்லா விடையன் போலக் குறிப்பின் 

வில்லது படைக்கவும் வல்ல னுள்ளது. 
தவச்சிறி தாயினமிகப்பல சென்னை 
8 (கணிணெடும் ) 

(ம )பந்த பூண்முறை யூட்டு 
2 மற்பொலி மக்உேப் போலச் சிற்சில ! 
க 0 ) வரிகையின்ளிக்கவும் வல்ல னுரிதினிற் 
வ / காவன் மன்னர் கடை முக்த் து 
-2 போகுபலி வெண்சோறு போலத் 
13 அல்லும்கடவன் கவுல், கலே. 
திணையும் துறையும் அவை . 
உறையூர் முதுகூத்தனர் . 
V க . னீண்டு . 

2. பந்தருண் . 


கக்கும் ) 


அப் 


* ஙங்க 


3.32, 333 . 


லா 


| 


யாழெடுத்தியம்ப 


நீரு. 


. 
இரும்பை . 


1 கி யிவ்வூர் 
கபாணி 
நெடுந்தேர் வலவ ரோடூர 
உஎ 0 | 

புறநானூறு மூலமும் உரையும் . 
2 மறவன் வேலோ பெருந்தகை யுடைத்தே ! 
3 ( க) யிருப்பு (2 ) மோடிக் ( க ) கல்த்திடைக் 
4 குரம்பைக் கூரைக் கடக்கினும் கீட்க்கும் 
மங்கல மகளிரொடு மாலை சூட்டி 
பின்கு (ரி ) லிகும்பை ( ரு) யா ழொடுத்ததும்பத் 
தெண்ணீர் படுவிலும் தெருவினுந் திரிந்து 
மண் 

முழு தழுங்கச் செல்லிலுஞ் ( சு ) செல்லுமாங் 
9.கிருங்கடற் றானை வேந்தர் ! 
கம்) பெருங்களிற்று முகத்தினுஞ் செலவானாதே ! 
திணையும் துறையும் அவை 
விரியூர்நக்கனர் : - 

( நஈடி 
5. இரும்பு கூ . கலத்திடை 

செல்லுங்கண்ணுறின் . 
( கூ ... ) நீரூட்,பட்ட மாரிப் பேருரை, 

என்ன பொகுட்டுவிழிக்கண்ண 
3 கரும்பிடர்த் தயை ,பெருஞ்தெங்குதமுயல் , 
4 இன் ரூர்க் குறும்புதற் றுள்ளவனவுகனத் 
கு தொள்ளை மன்ஜத் தாங்கப் படரின் 
8 அண்டென வண்பா வயலில் குயினும் 
7 தங்கினிர் சென்மோ புல்விர் என்றுஞ் 

சென்றதற் கொண்டு மனையோள் விரும்பி 
2 வாருத் தினையர் முள்ளவை யெல்லாம் 
க ) விரவன் மாக்களுணக்கொளத்தீச்ந்தெனக் 
// குறித்துமர் றெதிர்ப்பை பெம் அமையிற் 
உதரலுண்க் த்விதைத் தின பால் காய்ப்பாய் 

வய்து 
13 சிறிது புறப் பட்டன்றோ வில்ளொதன் லூர் ) 
4 வேட்டக்குடி தொறுங் கூட்டு 

பு ... 

1 ... 
............ உம்புசெய், 
17 வம்பணி யானை வேந்து தல வரினும் 

தல வரினும் 
18 

நண்பது மன்னு மதுவே 
19 பரிசில் மன்னும் குரிசில்கொண் 

ரிசில்கொண் டதுவே 
திணையும் துறையும் அவை . 


2 மொக்கு , 


கூகூ ) 


334-3354 


உஎக 


( ந 


* 


புறநானூறு மூலமும் உரையும் . 
( கூந.ச . ) / ........ 

பழனக்கண்பின் 
1. 2 மயிர்க் குறுந்தாண்டுஞ்செவிக் குறுமுயல் 
3 புன்றலை சி சிறாஅர் மன்றத் தார்ப்பிற் 
4 படப்பொடுங்கும் மே ... பின்பு,..., 
ரு 

..... அரசேட்னையோள் 
6 பாண ரார்த்தவும் பரிசில ரோம்பவும் 
7 ஆணொலிய ரவெமொடு கைதூவாளே 
8 யுயூர் மருப் பியானைப் புகர்முகத் தணிந்த 
9 பொலம்...... 
கல் பரிசில் பரிசிலர்க்கிய 
// ரவுவேற்காளையுங் கைதூவானே 
திணையும் துறையும் அவை . 
மதுரைத் தமிழ்க்கூத்தனர் . 
ங ஙரு.) ஆடலருந்து ... 
2 . 

குருந்தே முலலையென் 
3 றிந்தான் கல்லது பூவுமில்லை ) 
4 கருங்கால் , வர்கே யிருங்கதிர்த் 

யிருங்கதிர்த் தினையே, 
நி ) சிறுகொடிக் கொள்ளே 
சிறுகொடிக் கொள்ளே, பொறிகிள, ரவனாயொடு , 
இந்நான் கல்லது 

. 

, 
துடியன் பாணன்) பறையன் 

றையன் கடம்பு 
சீறிந்தான் கல்லது குடியுமில்லை ) 
9 யொன்னாத் தெவ்வர் முன்னின்று விலங்கி 
50 யொளிறேந்து மருப்பிற் களிறெறிந்தி வீழ்ந்தே 
12 செல்லுகுத்தும் பாவுல் கடவுளுமில்வே . 
திணையும் துறையும் அவை 
மாங்குடி கிழார் . 
பங்க . ) வேட்ட வேந்தனும் நெருஞ்சினத் தின னே ; 

கடவண கழிப்பிவிடந்தையுஞ் செய்யான 
உனொளிறுமுகத் தேர்திய வீங்குதொடி மருப்பிற் 
14 களிறு கடிமரஞ் சேரர் சேர்ந்த 
கு ) வொளிறுவேன் மறவரும் வாய்மூழ்த் தனம் 

யியவரு மறியிப் பல்லியங் கறங்க 
7 வீன்னோபெரும் போகிற்றன்! Ast ) 
8 அருங்கள் முதிரனின் பன்றி 


1 


போனன் 


வினல்வது 


Artemision 


நe 


( ஙஙகு ) 


ம் 


336-338 : 8 - + & 


உஎஉ 


புறநானூறு மூலமும் உரையும் . 
9.தானே விறன்மலை ..... 
க 0) வேங்கை வெம்பின் விரிந்த கோங்கின் ! 
// முகைவனப் பேத்திய மற்ற விளமுலைத் 
12 தகைவளர்த்தெடுத்த நகையொடு) 
13 கவளர்ந் திருந்தவிப் பண்பி 

பண்பினாயே ! 
திணை - காஞ்சி ; துறை! - மகட்பாற்காஞ்சி. 


8 ) 


பரணர்: 


* ( ஙஙசு ) 


A 


( கூகூ .)/ ஆர்கலி யினனே சோணாட் டண்ணல் 

2 கவிகை மண்ணாள் செல்லராயினும் ) 
3 வாள்வலும் தொழியப் பாடிச் சென்று அர் 
4 வாறோ கம்லா........... 
ஞ ) வீதலான விலங்குதொடித் தடக்கைப் 
பொரி பறம்பிற் பனிச்சுனை போலக் 
7 . காண்டற் கரியளாகி மாண்ட 
8 பெண்மை நிறைந்த பொலிவொடு மண்ணிய 
9 துகில்விரி கடுப்ப நுடங்கித் தண்ணென 
க 0 கிலார் நறும்புகையை து சென் ) நடங்கிய 
// கபில நெடுநகர்க் கம் நாற்றமொடு 
/ 2 மனைச்செறிந்தனளே வாணுத லினியே - 
/ 3 யற்றன் நாகலிற் தெற்றெனப் போற்றிக் 
14 காய்நெற்கவளந் தீற்றிக் கரவு தொறுங் 

கடுங்கண் யானை காப்பன பன்றி 
16 வருதலானார் வேந்தர் தன்னையர் 
7 சொருசமங் கடந்த வருகெழு நெடுவேற் 

குருதி பற்றிய வெருவரு கலையர் 
19 மற்றிவர் மறனு மற்றாற் நெற்றொன 
உ ) யாராகுவர்கொ( றாமே நேரிழை 
27 யுரித்தல் பல்சுணங்கணிந்த 

22 மருப்பிள வனமுலை ஞெமுக்குவோரே . 
21 திணையும் துறையும் அடை . 
20 கபிலர் .. 
(கூகூ.வு.) ஏர்பரர்தவய னீர்பரந்தசெறுவி 

னன் மலிந்தமனைப் பொன் மலிந்தமிறு கிற 
3 படுவண்டார்க்கும் பன்மலர்க் காவின 
4 னெடுவேளர்தன் போந்தை பன்ன 
ரு ) பெருஞ்சிரருங்கொண் டியளே கருஞ்சிக் 


கரு 


நகல ) 


338 -34012 & INE 


உங 


2 


டோட்டுப் 


( ஙஙஅ ) 


க . 


. 


சி 


புறநானூறு மூலமும் உரையும் . 
16 வேம்பு மாரும் போந்தையு) மூன்றும் 
7 கலைந்த சென்னிய ரணிந்த வில்லர் 

கொற்ற , வேந்தர் வரினுந் தற்றக . 
வணங்கார்க்குவனல்லன்வ 
கர்பிணங்குத்திர்க் கழனி காப்ப ணேமும் 
// (க )அணங்குகள் வழியிற் றோன்றும் 
12 போரெயின் மன்ன வெரும்பும்களே . 
திணையும் துறையும் அவை . ® 
தன் றூர்கிழார்மகனார் . 

உணங்குகாரழி . 
(நஈக .)/ வியன் புலம்படர்ந்து பல்லா நெடுவேறு 
2 மடலை மா ணிழலசைவிடக் கோவல் 

வலற்றி 
3 ரத்தை முல்லைப் பூப்பறிக்குந்து 
4 குறுங்கோ இலறிந்த முக்கஞ்செவிக்க முயல் 
ந) என்டுநீர்ப் பரப்பின் வானை யொ )தேளுந்து ). 

தொடலை யல்கும் பொடித்தோண்ட மகளிர் 
7 கடலாடிக் கய்ம் பாய்ந்து 
8 கழிநெய்தல் பூக்த மாடக்கம் 
* பைந்தழை துயல்வருஞ் செறுவிறற.... 
40) : 

............ லத்தி 
1 வளர வேண்டு மவ்ளே யென்று 
J ட் மாரமிருழப்பதும்மரியாளா தி ) 
13 முறஞ்செ 
ஞ்செவியானை வேந்தர் 
14 மல்கெஞ்சும் கொண் டொனித்தோனே. 




( ஙஙக ) 


3 


( * )/ அணித்தழை நடங்க வோடி)(க )மணிப்பொறிக் 

2 (உதரலிங் குன்றி கொள்ளு மிளையோள் ) 
3 மாமகள் ............ 
47 . 

லெனவினவுதி கேணி 
கு ) வெடுப்பவெ . 

............. மைந்தர் தந்தை 
7 பிரும்பனை யன்னி பெருங்கை யானை 
8 கரந்தையஞ்( செறுவிற் பெயர்க்கும் ) 
9 பெருந்தகை மன்னர்க்கு வரைந்திருந் தனனே. 


o 


34 / , 342 


8 


உ . எச 


புறநானூறு மூலமும் உரையும் . 


திணையும் துறையும் அவை . 


( கச ) 


15 


! 


பணிப்பொறி . 

டாலங்குன்றி . 
நசக .)/ ...... 2.1.....டாஅனேந்து கோட் 

2 டம்பூந் தொடலை யணிந்ததழை யல்கும் 
3 செம்பொறிச் சிலம்பின்ளையோ டந்தை | 
4 யெழுவிட்டமைத்தி| திண்ணிலைக் கதவின் 
னரைமணி குசிநா...... 

த்தன்ன கடுங்கட் சுற்றமொடு ) 
7 மாற்ற மாறான் மறலிய சினத்தன் 
8 பூக்கோளென்ப கயம்புக்கனளே ) 

விளங்கிழைப் பொலிந்த வெ ...மெல்லியற் 
க , சுணங்கணி வனமுலை : 

...... ண் 
1 மணம்புகுவைகலாகுதலொன்றோ, 
/ 2 வீரமருழக்கிய மறங்கிளர் முன் பின் 
13m ணி யெஃகமுடித்தவுடம்பொடு 
14 வாராவுலகம் புகுக லொன்றெனப் ) 
கரு) படை தொட்டனனே குரிசிலாயிடைக்) 

கேளி றுபொரக் கலங்கிய தண்கயம் போலும் ) 
17 பெருமகவினிழப்பது கொல்லோ I 
/ 8 மென்புனல் வைப்பினித் தண்பணை யூரே . 
திணையும் துறையும் அவை 


/ 


பரணர் . 


( கசக ) 


னே 


என 


( நசஉ ) கானக் காக்கைக் கலிசி கேய்க்கும் 

2 மயிலைக் கண்ணிப் பெருந்தோட் குறுமகள் 
3 ளேனோர் மகள்கொலிங்ளென விதிப்பும் 
4 நென்னொடு வினவும் வென்வே என்டுந்தகை ) . 
இ ) திருகய்த் தக்க பண்பினி வண்லனே 
6 பொருதர்க் கல்லது பிர்க்கா காந்த 
7 பைங்காது கொக்கின் பகுவாய்ப் பிள்ளை 
சி மென்சேற் படைகளை மேய்த்துண்டதற்பின் 

காலின்ற வையவி முட்டை니 
க 0) கூர்ந லிறவின் பிள்ளையொடு பெறுஉந் 
// தண்பணைக் கிழ்வளிவிடந்தையும் வேந்தரும் ! 
12 பொறுமை யின்மையில் போமா செய்ததோ 
13 பிணம்பி றங்குபோாழிகளிறெருதா 


கணன் 


343,344 


ந 


ன 


, 
புறநானூறு மூலமும் உரையும் . உஒரு 
வாடகை வைகலு முழக்கும் 
இ) மாட்சியில்ரிவுட்ன்னை மாரோ . / 
திணையும் துறையும் அவை . 
அரிசில்கிழார் . 

( ஙசஉ ) 
( சங.) ழீனொடுத்து நெற்குவை இ 

2 மிசையமபின மனைமறுக்குந்து ) 
3 (க ) மனைக்குவை இய கறி மூடையாற் 
4 

கலிச்சும்மையக்குந்து 
கலந்தந்த பொற்பரிசங் 
கழித்தோணியாற் கரை சேர்க்குந்து 
7 மலைத்தாரமுங் கடற்றார முக்ட 
8 தலைப்பெய்து வருகரீக்கீயும் 
9 புனலங் கள்ளின் பொலந்தார்க் குட்டுவன் 
க 0 ) முழங்கடன் முழவின் முசுறியன் 
// நலஞ்சால் விழுப்பொருள் பணிந்துவந்து கொடுப்பினும் 

) 
/ 2 புரைய ரல்லோர் வரையல ளிவளெனத் 
13 தந்தையுங் கொடாஅனாயின் வந்தோர் 
14 வாய்ப்பட விறுத்த வேணி யாயிடை 
கரு ) வருந்தின் கொல்லேர் தானே பருத்துயிர்த் 

திடைமதிற் ( சேக்கும் புரிசைப் 
17 உடைமயங்காரிடை நெடுகலூரே . 
திணையும் துறையும் அவை . 

( சவ 
மனை மறுக்குவை இய . 
நகா . ) செந்நொலுண்ட பைந்தோட்டு மஞ்ஞை 

2 செறிவளை மகளி சோப்புலிற் (க )புற்ந்தெழுந்து 
3 (உ )துறைகனி 

மருத 
மோகன் பகுதத்துக்கு அரோக ) 1 . 

க 
புகைபடுகர் 

செரிபரப்புப் 

பகைசெய்து 
7 . கண்டிஐ 

வொன்றா காலமயோவாதே 
காசிப் பனிமூறியாரங்கண்ணி 
2 கணியேவந்தவனல் குலவ்வரியே . 
திணையும் துறையும் அவை . 
அடைநெடுங்கல்லியார் . 

( ஈச்ச ) 
க , பிறந்தெழுந்து , 2. துறைகளி . 


Ko 


பாணர் . 


வி 


ழு 


ப 


| 


345 - 3448,8 


உஎசு 


புறநானூறு மூலமும் உரையும் . 
( ஙசரு .) களிறணைப்பக் கலங்கின காஅ 

2 தேரோட்டத்துகள் கெழுமின் தெருவும் 
3 (க) மாமறுகலின் மயக்குற்றன , வழி 
4 கலங்கழாஅலிக், பறை, கலக்குற்றணி 
ரு ) தெறன் மறவரிறைகூர்தலிற் 
6 பொறைமலிந்து நில்னெளிய 

வந்தோர் பலரேவம்ப வேந்தர் 
பிடியுயிர்ப் பன்ன கைகவ ரிரும்பி 

னோவுற ழிரும்புறங் காவல் கண்ணிக் 
க ) கருங்கண் கொண்ட நெருங்கல் நிவம்முலை 
1 ) மைய னோக்கித் றையலை நய்ந்தோர் ) 
12 ரளியர் தாமேயிவ டன்னை மாரே . 
12 செல்வம் வேண்டார் செருப்புகல் வேண்டி 
14 நிரலல் வோர்க்குத் தரலோ வில்லென்க் 
கடு ) கழிப்பிணிப் பலகையர் ( உ ) கதுவாய் வாளர் 
1 குழாஅங் கொண்ட குருதியம் பலவொடு , 
17 கழாஅத் தலைய கருங்கடை நெடுவேல் 
18 ( ங ) லின்ன மறவர்த்தரியினு மன்னோ ! 
19 வென்னாவதுகொறானே !) 
உ ) (ச )பன்னல்வேலியிப் பணைந்ல் லூரே ? 
திணையும் துறையும் அவை . 


அவனை அவர் . 


க . மாவழங்கலின் . 

தனுவாய் , 


ன்னம்பிறவர்த்தாயினும் . 

பன்னெல் வேலி . 
(ஙசசு. ) பிற... பாலென இத்தலின் 

வீன்ற தாயோ வேண்டாாளல்லள் 
கல்வி யென்னும் வலலிான சிறாஅ 
னொல்வ ... 

து குடி 
இ ) யழிந்தோ பழிய வொழிந்தோ வாக்கல் , 
பேணுநரிப் பொர் அது விளியும் 

புன்றகப் பெரும்பாம் செய்யும் வண்ணிலனே 
திணையும் துறையும் அவை . 
அண்டர்மகன் துறுவழுதி 
( ஙசஎ.) உண்போன்றான் றுக்களளினிடசசில 

2 நாவிடைப் பஃறோ கொலச்சிவந்த 


(ஈசன் ) 


347–350. 


உஎ எ 


தை 


புறநானூறு மூலமும் உரையும் . 
3 வொளிறொளவாடக்குழைந்தபைர் தம்பை 
4 யேறிந்திலை முரிந்தகதுவா ..... 

/ 
ரு ) மணன் று மார்பின் 

மறப்போர் 
குண்டுநீர் வரைப்பிற் கூட லன்ன 

வையிருங் கூந்தல் வருமு மணநாறு 
மார்பின் 

மறப்போராலசெப்ப 
வென்னாவது கொரானி சேந்த 
க சினை நீர் வரைப்பிற் கூட வன்ன 
// விளங்குரைய வாயினும் வேந்தர் ) 
12 வினைநவில் யானை பிணிப்பு 
13 வேர் துளங் கிளும் பருண் மானே , 
திணையும் துறையும் அவை 


கு 


கபிலர் . 


( ஙசஎ ) | 


) 


கே 


நசறு .)/ வெண்ணெல் லரிஞர் தண்ணுமைவெரீஇக் 
கணண்க கொண்ட திந்தேன்சியக் 

இக் 
கள்ளரிக்குங்குயஞ் சிறுமீன் சீவும் ) 
4 பாண்சேரி வாய்மொழித் தழும்புனூ ரன்ன. 
ந) குவளை யுண்கணிவளைத்தாயே) 
ைேளர்பன வாயினைது 
7 
நிறொறு நெடுந்தேர்நிற்ப வயின்றே 
செந்நுதில் யானை பிணப்ப 
9 வஸ்ரீகன்மன் செம் பெருந் அன்றயானே . ) 
திணையும் துறையும் அவை , 


port 


நசஅ ) 


பாணக் 


| 


( ஙசகூ .) நுதிவேல் கொண்டு து தல்வியர்) துடையாக் 

2 கடிய கூறும் வேந்தே தந்தையும் 
3. நெடிய வல்லது பணிந் துமொழி யலனே 
49. திவர் படிவ மாயின் வையெயிற் 
மழைக்கணமமா வரி 

) 
மாம்படு சிந்திப் போல் 

வணங்காயினடான் பிறந்த ஆந்க்கே . 
திணையும் துறையும் ஆவை . 
மதுரை மருதனிளநாகனார் . 

- 
( ங –0 .) தூர்ந்து கிட்டுகிற் சோர்ந்த 
ஞாயிற் 

2 சிதைந்த விஞ்சிக்கதுவாய் மூதூர் 


( கசக ] 


350-352 


6 


2 


( கூரு ) 


) - 


உ எ அ புறநானூறு மூலமும் உரையும் . 
3 ! 

யாங்காவதுகொறானே தாங்காது 
படுமழையுருமினிரங்கு முரசிற் 
கு ) கடுமான் வேந்தர் காலை வந்தெதி 
நெடுநிலை வாயிற்கொட்குவன் மாதோ, 

பாருந்தத்தமருவரல்லர் போருழந் 
தடுமுரண் மூன் பிற் றன்னைய ரேந்திய 
9 . வடிவே லெஃகிற சிவந்த வண்கட் 
40 ) டொடிபிறழ் முன்கை யிளைதோன் 

எணிகல் லாகத் திரும்பிய சுணங்கே . 
திணையும் துறையும் அவை . 
மதுரையோலை 
கீகடைக்கண்ணம்புதந்தாராயத்தனர் .) 
நடுக . ) பமெணி மருங்கின பணைத்தாளி யானையுங் 

2 கொடி நுடங்கு மிசைய தேரு மாவும் 
3 புடையமை மறவரொடு துவன்றிக் கல்லெனக் 
கடல்கண் டன்ன் கண்ணகன் றானை 
வென்றெறி வேக்க ரென்றும்... 
வண்னக யெயினன் வாகை யன்ன , 
73 விவண்லந் தாரார் தமைகுவ ரல்லர் , 
ரென்னுவதுகொ மனேடுண்ணீர்ப் 
9 பொய்கை மேய்ந்து செவ்வரி கரை ) 
க ) தேங்கொண் மருதின் கஞ்சினை முனையிற் 
| காமர்நாஞ்சி ......... 
12 மேமஞ்சால் சிறப்பினிப் பணைநல்லூரே! 
திணையும் துறையும் அவை . 
மதுரைப்படைமங்கமன்னியார் . 
( ஙருஉ ) / தே எங்கொண்ட வெண்மண்டையான் 

. கறக்குந்து 
அவல்வகுத்த பசுங்குடையாற் 
4 புதன் முல்லைப் பூப்பறிக்குந்து 
(6 ) ஆம்பல் வள்ளித் தொடிக்கை மகஜி 

மகர் 
குன்றேறிப் புனபாயி 

네 

திபாயிற் 
7 .புனல்வள் . 

நொடைநறவின் 
9 மாவண் டித்தன் சொன்னேல் வேலி 
க 0) யுறந்தை யன்னவுரைசானன்அலங் 
// கொடுப்பவுங் கோடா னெ ..... 


le 


( * ) 


352 -35 + is 


உஏக 


புறநானூறு மூலமும் உரையும் . 
12 ர்தந்த நாகிள வேங்கையிற் . 
/ 3 கதிர்த்தொளி திகழு துண்டு சுணங்கின் 
14 மாக்கண் மலர்ந்த முலைய புன்னை யுஞ் 
கரு ) சிறுகோலுளையும் புரவில் 
16 
திணையும் துறையும் அவை . 


) 


யமரே . 


பாணர் . 


( கூடுஉ ) 


-- 


( Rs . ) ஆதில் கம்மியன் மாறேப் புனைந்த 

2 பொலஞ்செய் பலகா|சணந்த வல்குல் 
3 லீகைக் கண்ணி யிலங்கத்தைஇத் ; 
4. தருமிமொடியல்வோள் சாயுனோக்கித் 
ரு ) தவிர்த்த தேரை விளர்த்து கண்ணை | 

அனவ லானா வெல்போ பண்ணல ! 
7 யார்மக ளென் போய் கூறக் கேளினிக் 
தன ... 

நிலைப்பல ரோட் ] 
9 நாட்கடா வழித்த நனந்தலைக் குப்பை 
க 0) வல்விலிளை யர்க் கல்குபத மாற்றாத் ), 
// தொல்குடி மன்னன் மகளே முன்னாட் 
12 கூறி வந்தமாமுது வேந்தர்க்கு 
3 .. 
14........ யுழக்கிக் குருதியோட்டிக் 
கரு) கதுவாய் போகிய துதிவா யெஃகமொடு 
| 3 பஞ்சியுங்களை யாப் புண்ண ர் 
17 எஞ்சு தகவுடையரிங்டன்னை 
மாரே . 
திணையும் துறையும் அவை . 
காவிரிப்பூம்பட்டினத்துக் காரிக்கண்ணனர் . 
கூருச .) அரசு ) தலைவரினு மடங்க லானா 

2 நிரைகாழெஃக நீரின் மூழ்கப் 
3 புரைபோர் சேந்தெனத் தந்தையும் பெயர்க்கும் 
4 வயலழர் தழனி வாயிற் பொய்கைக் 
ரு . கயலார் நாரை யுகைத்த வாளை 
6 புனலாடு மகளிர் வளமனை பொய்யு 
மூர்கவி விழப்பவும் வருவது கொல்லோ 
சுண்ங்கணிந் தேந்திய வணைந்ஜேந் தீளமுலை 
ஏ வீங்கிறைப் பணைத்தோண்ட மடந்தை 
க 0 ) மான் பிணை யன்ன மகிழ்மட நோக்கே . 


8 


355 ; 355 , 


உ .90 புறநானூறு மூலமும் உரையும் . 

தீணையும் துறையும் அவை . 

பூரணர். 
( உடுரு. ) மீதிலு ஞாயி ,லின்றி கிடங்கும் 
2 இ , ரின்மையிற் கன்று மேயந் , துகளு 

மூரது நிலைமையு மிதுவே 


( நநிச ) 


ما 
منو 


1 


6 


--- 
(கடூசு .) ப்ணிபழுதிய பல்யாடித்துப் 

2 பாறுதலை மயிர்நனைய 
3. வினிது கஞ்சுந் திருநகர் வரைப்பின் 

என யால கிற்றவென் கண்தென்புாக்குறுதி 
இ) யவியுண் 

விவேப் புறங்காப்பு 
வறநெஞ்சத்தோன் வாழ்நாளென் 

களென் ) 
7 நதற்கொண்டு வர்லேத்திக் 
8 காவில்லாக் கவிவண்கையான் 
9. வாழ்கவெனப் பெயர்பெற்றோர் 
க ) பிறர்க்குவமந்தானல்லது 
// தனக்குவமம் பிறரில்லென 
12 வதுநினைந்து மீதிமழுங்கி 
13 யாங்குகின்ற வெற்கா ணு உச் 
14 சேய்நாட்டுச் 
செல்கிணைஞனை 

) நீபுரவலை யெமக்கென்ன 
15 மலைபயந்தமணிழங் கடறு பயக்கபொன்னுக் 
16 கடல் பயந்த கதிரழுத்தமும் 
17 வேறுபட்டவடையுஞ் சேறுபட்டதசம்பும் 
கனவிற்கண்டாங்கு வருந்தாது நிற்ப 

T 
உ .) கன்வினல்கியோன் சைசா றோன்றல் .. 
2 / நாதிடன பொழிவோரவனாடென மொழிவோர் 
22 வேந்தென மொழிவோரவன் வேந்தென் மொழிவோர் 
23 காதல எழுகண்ணீர் 
24என்புபடு சுடலை , வெண்ணீறவிப்ப 
உரகல்லார் புதனும் கான்கண் லொந்த 
26 ம . 
27 தீன்புறக் காண்போர்க்காண்பறியாசே 
... 
திணையும் துறையும் அவை . 
கதையங்கண்ணனார் . 

( நடுசு ) 


. 


357, 330 ME \ 


உ அக 


ணை 


ண 


களரி மருங்கிற் காலன்மெய்யர் 
அது ; துறை 

அது ; துறை 
வான்மீகையார் .. 


----- 


- புறநானூறு மூலம் . 
(கூடூஎ / குன்றுதலை மணந்த மலைபிணித் துயர்த்தமண் 

2 பொதுமை சுட்டிய மூவருலகமும் 
3 பொதுமையின்றியாண்டிசினோர்க்கு - 
4 மாண்ட தன்றே யாண்டுக டுணைழே 
ரு ) வைத்த தன்றே வெறுக்கை வி ... 
6 ...... 
7. புணைகை விட்டோர்க் கிரிதே திணையழத் 
8 தொக்குயிர் வௌவுங்கொலை ) 
9 யிக்காை கின் றிவர்ந் துக்கரை கொளலே. 

பெருங்காஞ்சியுமாம் . 
பிரமனார் . 
(ஈடு... பருதி சூழ்ந்தவிப்பயங்கெழு மாநிலம் 

2 மொருபக லெழுவ செய்தியற்றே 
3 வையமுந் தவமுந் தூக்கிற் றவத்துக் 
4 லிகயவியனைத்து மாற்றா தாகலிம் ) 
கு ) கைவிட்டனரே காதல ரதனால் 

விட்டோரை)(க)விடாஅடிருவே 
7 விடாஅதோரிவள் விடப்பட்டோரே . 
திணை 

மனையறம் , துறவறம் . 


21 தணை 


21 பாமனர் 


e 


( ஈருஎ ) 


- 


( கூடுஅ ) 


என் 


15. 

க . விடா அதுதிரு . 
(நருகூ பாறு படப் பறைந்த பன்மாறு மருங்கின் 
* வேறுபடு குரல வெவ்வாய்க்கூகையொடு 
3 பிணந்தின் குறுநரி நிணந்திகழ் பல்ல 
4 போமானிர் பிணந்தழூஉப் பற்றி 
- 
4 

ரத் தாடி 
யீம விளக்கின் வெருவரப்பேருங் 
9 காடுமுன் னிவரே நாடுகொண் டோரு 
2. நினக்கும் வருகல் வைதிலற்றோ ! 
• க 0 வசயு நிற்குமிசைய நிற்கும் 
// அதனல் , வசை நீக்கி விசை வேண்டிய 
/ 2 நசைவேண்டாதி நன்றுமொழிந்து 
13 நிலவுக்கோட்டுப் பலகளிற்றோம் 
14 பொலம்படைய மாமயங்கிட . 
கரு ) விழைகிளர் நெடுந்தேரி சவலர்க் கருகாது ) 


339-301, $ < 

&& 


உ 


• 2 அஉ 

புறநானூறு மூலம் .. " 
16 கொள்ளென விடுவை யாயின் வெள்ளென 
17 வாண்டு நீ பெயர்ந்த பின்னும் 
18 மீண்டு நீடு விளங்கும் யெய்திய புகழே . 
திணை - அது ; துறை - பெருங்காஞ்சி .. 
அந்துவன் கீரனைக்காவட்டனார் . 

( கூடுக ) | 
(கூகூ .) பெரிதாராம் சிங் சினத்தர் , 

சிலசொல்லாற் பலகேள்வியர் > 
23 நுண்ணுணர்வினார் பெருங்கொடையர் , 
4 கலுழ் கனையாற் றண்டே ஜலர் , 
இ ) கனி குய்யாற் கொழுந்துவையர் 

தாழுவந்து தழு உமொழியர் ), 
7. பயனுவப்பப் பலர்க்காற்றி 

யேம மாக விந்நில மாண்டோர் 
4 சிலரே, பெரும் கேளினி நாளும் 
க ) பலரே ,தகையஃத 

ஃதறியாதோரே 
/ பின்னோர் செல்வமு மன்னிநில்லா 

தின்னு மற்றதன் பண்பேயாதன 
13. எனிச்சமு மொழுக்க மூட்டிலை பரிசில் 
14 னச்சுவர் கையினிரப்ப லோம்புமதி - 
கடு) மஞ்சுவரப், பர்றிறை கொண்ட பறந்தலை மாகத ) 
16 கள்ளி போகிய களரி மருங்கின் 

வெள்ளினிறுத்த பின்றைக் கள்ளொடு 
18 புல்லகத் திட்ட சில்லவிழ் வல்சி ! 
19 புலைய சேவப் புன்மே லமர்ந்துண் ( டு 
உட்ெடில்வாய்ப் புக்க பின்னும் | 
2 / பலர்வாய்க் காவாங்குத்து டோ !ே 
திணையும் துறையும் அவை . 
4 
தநீதுமாரனைச் சங்கவருணரென்னும், நாகரியர் பாடியது . 

.. 

) 
(நசுக .) காரெதிருருமி ஊறிக் கல்வென,பாருயிர்க் கலமரு மாராக் ! 

கீற்ற, இன்வர் வஞ்சலன் மாதோ கன்பல கேள்வி பற்றிய 
வேள்வி யந்தணர்க் , கருங்கல ெேராடு சிதறிப் பெருந்தகைத் 

, 
தாயினன்று பலர்க்கீத்துத், தெருணடைய மாகளிறொடு தன் , 
றாள் பாடுநர்க்கு நன்கருளியு , முருணடை 

என்றதன் நாள்சேருநீர்க் கினிதீத்தும், பாமாலையர் 
பாடினிக்கும், பொலந்தாமரைப் பூம்பாணரொடு, கலத்தளை இய 
நீளிருக்கையாற் , பொறையொ 

மானோக்கின் 


3620553 


* , 


உஅக 


ஏர் . 


(ஙசு உ 


3 


புறநானூறு மூலம் , 
வில்லென விலங் கிய புருவதது வலவெனன நகினால சு முள் 
வெயிற்றுமகளிர லகுனாங்காவசைமெல்லெ...11...? ங்கலத் தேந்தி 
யீமிழ்தெனம்ப்ேபமாத்தியிகழ்விலனில்லாவுலகத்து 
மை சொல்லவேண்டாழுந்தறிந்தி..........- 
--... 

( நசுக் ) 
- ஞாயிற் றன்ன வாயுமணிமிடை தர் 
2 ம்தியூழோர் மார்பித்தாளப் 7 

பல்வேறு மாறும் பாசறைச் சிலைப்புப் T 
4 பொழிலகம் பரந்த பெ............. 
6 ) கும் விசய வெண்தொடி 

யணங்குருத் தன்ன கணங்கொ பானைக் 
7. கூற்றத் தன்ன மாற்றது. முன்பின் 
8 நக்குரற் கான் பினந்தணாளிர் } 
9 நான் மறைக்கு 
றக் குறி ... ..... 

... யி 
கனறக்குறித் தன்று பொருளாத்தலின் 
// மருடீர்ந்து மயக்கொரீஇக் 
12 கைபெய்த நீர்கடற் 
13 வாமி , 

ழிருங்க வடைகல்கள் 
14 சோ கொடுத்து மிகப் பெரிதும் 

வீறுசான 
/ 6 சிறுவெள் வென்பினெெெவண் 

களரின் ) 
17 வாய்வன் கர்க்கைகூகையொடுர்க்டிய ) 
பேகலும் கூவு மத்லு சார்ங்கட் 

1 

T 
19. காடுகண் மறைத்த கல்லென் 

சுற்றமொ ) 
2 ) டில்லென் வில்வயிற் பெயா மெல்ல ! 
2 / விடஞ்சிறி தொதுங்கலஞ்சி / 

22 4 டம்பொடுஞ் சென்மா ருயர்ந்தோர் auch 
F நிணை - பொதுவியல் , துறை - பெருங்காஞ்சி , Sai 
பனைச் சிறுவெண்டேரையார் . 

(ஙசு உ ) 
(ஈசு இருக்கட் லுடுத்தவிப் பெருக்கண் மாநிலம் 

1-2 முடையிலை நடுவணத் திடைபிறர்க் என்றித்) 
3 தர்மேயாண்ட வேமங் காவலர் 
4 திடு திரை மணலினும் பலரே கடுபிணக் 
நி ) காடுபதியாகப் போர்த் தத்த 
E நாடு பிறர்கொளச் சென்றுமாய்ந் தன 


கரு 


நன்றுஞ 


அவள் 


- 


. 


( ஙசும் 


வண்டுந் தின்று 
மிர்ப்போம் 
. 

பயர்ப்ப ! 
36854 

புறநானூறு மூலம் . 
7 அதனால் , நீயூங் கேண்மதி ,யத்தை வியா 

துடப்பொடு , நின்ற வயிருமில்லை , 
9 

‘ மடங்க லுண்மைமாயமோ வன்றே ! 
க ) கள்ளி வேய்ந்து முள்ளியம் றங்காட்சி 
17 வெள்ளில் போகிய வியலு ளாங்கண 

ஜீப்பில் அ ) வவிப்புழுக்கல் 
13கைக்கொண்டு பிறக்குநோக்கா 
( 4 திழிபிறப்பினோனியப்பெற்று 
கரு ) நிலங்கலஎனாக விலங்குபலி 

விமிசையும் 
16 மின்னாவைகல் வாராமுன் 

முன்னே 
செய்ந் நீ பன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பக முழுதுடன் 
று 

துடன் மறந்தே. 
திணையும் துறையும் அவை . 
ஐயாதிச் சிறுவெண்டேரையார் 

பார் . 
( ந.சுச . ) வாடா, காலை பாடினி, யணியப் 
2 பாணன் 

சென்னிக் கேணி பூவா 
3 வெரிமரு டாமனாய் பெருமலர் தயங்க 
4 மைவிடை யிரும் போத்துச் செந்தீச் சேர்த்திக் 
ரு ) கரியங் கனிந்த கண்ணகன் கொழுங்குறை 
6 

! ! 
9 பாரிய வாகலு முரிய பெரும ! 
க 0 ) நிலம்பக வீழ்ந்த வலங்கம் பல்வேர் 1 1 1 
/ முதுமாப் போத்தில் இது மென வியம்புக் 
12 கூகை கோழி யானாத் 

19 
13 தாழிய பெருங்கா டெய்திய ஞான்றே 
71 
7 திணையும் துறையும் . அவை . 

அவனைக் கூகைக் கோழியார். 
(கூகூடு. மயங்கிருக் கருவிய) விசும்பு (க )முகதை ,. 

12 வியக்கிய விருசுடர் கண்ணெனப் பெயரியு + . 
3 (உ )வளியிடை வழங்கா வழ்க்கரு நீத்தம் 
4 வயிரக் குறட்டின் க.)வயக்குமணியாத்துப் 
6 ) பொன்னந் திகிரி முன்சமதி தருட்டிப் , | . 
பொருநர்க் காணாணா செருகு முன்பின் 
முன்னே செல்லவுஞ் செல்லா, தின்னும் 


ண 


ச 


- 


36 % 982 


1 


( நசுரு ) 


க . முகனக . 


2 


ON 


10 


8 


புறநானூறு மூலம் . 

உ அரு 
8 விலைகலப் பெண்டிரி | பலர் மீக்க 
9 (ச )வுள்ளேன் வாழியர் யானெனப் பன்மாண் 
கணில்மக ளிழுத காஞ்சியுமே / 
முண்டென் 

ன் வரைப்பார் (லுணர்ந்திசிஞேரே.. 
திணையூம் துறையும் அவை . 
மார்க்கண்டேயனார் . 

உ . வழியிடை , | ந வயிரமணியாரத்துப், ச . உளதேவாழிய, 
( ந.சுசு . / விருக்கடிப் பறைந்து முழுக்கான முரச 

ருக்கின்ருமொழித்தாக 
3 கரவெறி ஒருமில் பம்பு சிலப்ப ? 
14 வொருதா பாயே பெருமை யோரும் 
குதம்புகழ் நிறீஇச் சென்றுமாய் தனரே 
6 அதனால் , அறவோனங்கனே. ம 

னே ........... 
7 

.. ............. 

உரைப்பக் கேண்மதி 
9. நின்னூற்றம் பிறரறியா 
க 0) பிறர் கூறிய மொழிதெரியா 
// ஞாயிற்றெல்லை யாள் வினைக் குதவி 
உயிர்வினெல்லை வருவது நாடி 
வலை.............. 
உழவொழி பெரும்புக்கட்ழிதின் றாங்குச் 
செங்கண் மகளிரோடு சிறு தனியளை இ 
இக்கட்டோலாயகவுத் துகுப்ப 
கெடலருந் திருவ 

* 
மடை வேண்டுமாக் கடையருகா 

தவிழ்வேண்டுதர்க் கிடையருளி 
உ விடை வீழ்த்துச் சூடு கழிப்ப 

ர் நிலை பெருத்த வார்மண்டல்டைகளைக் 
22 காவுதோறும்.. 
23 மடங்க லுண்மை மாய்மோவன்றே . 
திணையும் துறையும் அவை . 
தருமபுத்திரனைக் கோதமனார் . 

( கசுசு ) 
( ந.சு.எ. நாகத் தன்ன பாசா 

தன்ன பர்சார் மண்டிய 
2 தமவேயாயினுந் தம 
3 வேற்றோ ராயினு நோற்றோர்க்கெ 
4 மேற்றி பார்ப்பார்க்கீர்ங்கை நிறைய 


I 


காப்பா 


S6 


கொழிய 


351868 


உ அசா 

புறநானூறு மூலம் . 
பூவும் பொன்னும் 

புனல்படச் சொரிந்து , 
பாசிழை மகளிர் பொலங்கலத் தேந்திய 
நநார்ரி தேறல் . மகிழ்ந் 
1.8 திவவர்க் கருங்கல மருகாதி வி . 

வாழ்தல் வேண்டுமிவண் வரைந்தவைகல் 
க 0 வாழச்செய்த நல்வினை யல்ல 

காழுங் காலைப் புணைபிறி தில்லை 
2.மொன்று புரிந் தடங்கிய விருப்பாளர் ) 

முத்தீப்புரையக் காண்டக விருந்த 
14 கொற்ற வெண்குடைக் கொடித்தேர் வேந்தர் ! 
கரு ) யானறி யளவையோ விதுவே) வானந்து 

வங்கித் தோன்றுமீனினுமும்மேன) . ! 
17 வியங்கு மாமகிழ யுறையினும் , 

8 முயர்ந்து மேந்தோன்றிப் பொலிகந்நாளே . 
திணை - பாடாண்டிணை ; துறை - வாழ்த்தியல் . 
சேரமான்மாவெண்கோவும் , பாண்டியன் கானப்பேர்கந்த உக்கிரப்பெரு 
வழதியும் , சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியும் ஒருங்கிருந்தானா ஔ 


வையார் . 


(ந.சு.வு. ) களிறு முகந்து பெயர்குவ மெனினே ,) 

2 யொளிறுமழை தவிர்க்குங் குன்றம் போலக்): 
3 கைம்மா வெல்லாங்கணையிடத் தொலைந்தன 
4 கொடிஞ்சி கெடுந்தேர் முகக்குவ மெனினே 
ந ) கடும்பரிகன் மான் வாங்குவயி னொல்கி 
6 நெடும் பீடழிந்து நிலஞ்சேர்ந்தனவே 
கொய்சுவற் புரவி முகக்குவ மெனினே , 
செய்நிறைந்த வடுவொடு ) பெரும்பிறிதாகி 
9 வளிவழக் கறுத்த வங்கம் போலக் ,.- 
க 0)குருதியம்பெரும் ,புனல்கூர்ந் தனவே ; 
யாங்க , முகவை யின்மையி ) னுகலை 

னுகவை யின்றி 
12 யிரப்போரிங்கு .. னெனாவியன்களத் 
மகாளழிப் படுத்தவாளே சூழ்வ / 
4 கடாஅ யானைக் கால்வழி யன்னவென் ) 
கரு ) மேடாரித் தெண்கண் டெளிர்ப்ப வெற்றிப் 
பாடி வந்த தெல்லாக் கோடியர் !! 
முழவுமத்டிருமணி மிடைந்த ) 
நிலாவுறு மாட முகக்கும் மெனவே .. 


/ 


36A7este 


கா 


புறநானூறு மூலம் . 
திணை - வாகை ; துறை - மறக்களவழி 

சேரமான் குடக்கோநெடுஞ்சேரலாதன் சோழன் வேற்பஃறடக்கைப் பெருநற் 
கிள்ளியொடு போர்ப்புறத்துப் பொருது வீழ்ந்தாரங்கழுத்தன்னதாக உயிர் போகாது 
கிடந்தானைக் கழாத்தலையார் . 

( ஙசு அ ) 
(கூசுக. 5இருப்புமுகஞ் செறித்த வேந்தெழின் மருப்பிற் 

உகருங்கை யானை கொண்மூவாக 
3 நீண்மொழி மறவ ரெறிவன ருயர்த்த 

வூரண்மின் னாக வயங்குதடிப் படைந்த 
இ) குருதிப் பல்லில் முரகழழக் காக | 
6 சேராப் பனிக்கு மணங்குறு பொழுதின் 

வெவ்விசைப் புரவி ,வீசுவளியாக ) 
8 விசைப்புறு வல்வில் வீங்குகாணுகைத்தர் 

கணைத்துளி பொழிந்த கண்ணகன் கிடக்கை 
ரச் செறுவிற் றேரேராக 
11 விடியல் புக்கு நெடிய நீட்டிநின் 
12 செருப்படை மிளிர்த்த திருத்துறு செஞ்சார் 
18 பிடித்தெறிவைவேற் கணையமொடு வித்தி 
14 விழுத்தலை சாய்த்த வெருவரு பைங்கூழ்ப் 
கரு ) பேய்மகள் பற்றிய பணம்பிறங்கு பல்போர்க் 
* / கேணநரியோடு கழுதுகளம் படுப்பப் ) 
17 பூதங் காப்பப் பொலிகளந் தழீஇப் , 
போடுநர்க் கிருந்த பீடுடை யாள ! 
19 தேய்வை வெண்காழ் புரையும் விசிபிணி 
உ ) வேய்வை காணா) விருந்திற் போர்வை ) 

யாரிக்குரற் படாரியுருப்ப வொற்றிப் 
22 பாடி வந்திசிற் பெரும் பாடான் 
23 தொழிலி,தோயு,மிமிழிசை யருவிப்1 . 
24 பொன்னுடை நெடுங்கோட்டி மயத் தன்ன! - 
க.டு ) வோவை நுதல வொல்கு துலறியாதி 
26 துடியடிக் குழவிப் பிடியிடை மிடைக் 
27.வேழ முகவை நல்குமதி 
2 தாழா வீகைத் தகைவெய்யோயே !" 
திணையும்துறையும் அவை ; துறை = ஏர்க்கள உருவகழமாம் . 
சோமான் கடலோட்டிய வேல்கெழ்குட்டுவனைப் பாணர். ( நசுகூ 

க ) 
( ங.எ0. )/.... 
*ரும் போழுஞ் செய்துண் 

டோராங்குப் 


.... 


// 


பய்தென 


னத 


3700 VAA 
உஅஅ 

புறநானூறு மூலம் . 
3 பசிதினத் திர்க்கிய விரும்பேரொக்கம் 
4 கார்பதங் கண்ணென மாதிரந் தழை இ 
ரு )வேருழந் துலறி மருங்கும்.....கொழிய 
5 

வத்தக் குடிஞை துடிமரு டீங்குசல் 
7 வழுஞ்சில கவட்டிடை 

லுழுஞ்சிலங் கவட்டிடை யிருந்த பருந்தின் 
பெடைபயிாகு ( லரி டிசைக்கு மாங்கட் 
9. கழைகாய்ந் தல்றி ........ 
கழ வரிமாற் றிரங்கிய கானம்பிற்பட்ட ! 

ப்மா முள்ளிய பாவை போல 
12 வொண்படை மாரி வீழ்கனி பெய்ன் 
13 துவைத்தெழு தருகி கில்மிசைப் படிப்பு 
14 விளைந்தர் .....கு வரிந்துகால் குவித்து 
கடு ) பல் போர் பழி வாங்கி 

யெருதுகளிராக வாண்மட லோச்சி 
யதரி திரித்த வாளுகு கடாவி 
18 னன்கட்டடரிதொர்புபவொற்றி 
19 கொதில் வியன்களம் பொசென் தேத்தி 
உ 0) யிருப்புமுகஞ் செழுத்தி வேந்தெழின் பருப்பின் 
21 வரை மருண் முசுவைக்கு வந்தனென் பெரும ! 
22 வடிகவி எல்ஃகம் பாய்ந்தெனக் 

கடந்த 
23 தொடியடைத் தடக்கை போச்சி வெருவார் 
24 னத்தடி விநாய் வரிக்கு ரடைச்சி 
உரு ) யழுகுரற் பேய்மக ளாயரக்கழுகொடு ! 
26 செஞ்செவியேருவை தரிதரு ( 
27 அஞ்சுவரு கிடக்கைய களங்கிழி வோயே !. 
திணையும் துறையும் அவை . 
| சோழன் செருப்பாழியேறிந்த, இளஞ்சேட்சென்னினய ஊன்பொதிபசும் 

K ( 

நம் 
. , ( க.எ.க. ) அகன்றலை வையத்துப் பாவற்காணாது 

2 மாந்தலைச் சேர்ந்து பட்டினிவைகிப் 
3 போதவிழலதிகாரி மெடுத்துத் 
4 தயங்கிரும் பித்தை பொலியச் சூடி 
மறையொடு தகைத்த கல்ப்பையேன் முரவுவாய 
பாடும் குழிபாடன்று துக்கி 
மன்ற வேழ்நினோண்டு வுறைப்பக் 
குறைசெயல் வேண்டா கசைய விருக்கையே . 


குடையார் . 


ரு ) 


377,33 8 


// 


தி 


18 


புறநானூறு மூலம் . 

உஅக 
9 வரிசி (யின்மையினாரிடை நீந்திக் . 
க ) கூர்வா யிரும்படை நீரின் மிளிர்ப்ப 

விருகணைய...!... ளியன் பின் அத்தலைஇ 1 . 
12 யிரைசுரும் பார்க்கு முனாசால் ராசறை 
13. வில்லேருழவன் னல்லிசையுள்ளிக் 
14 குறைத்தலைப் பிணனெதிர்ப்போர்பழித 
கரு யானை யெருத்தின் வாண்மடலோச்சி 
ேயதரிதிரித்த வாளுரு கடாவின் 
17 மதியத் தன்ன வென் ( விசியுறு தடாரி 
யகன்க ணதிர 

னதிர வாகுளி, தொடாலிற் 
19 பணைமருணெடுந்தாட் பல்பிணர்த்தடக்கைப் 
20) புகர்முக முகவைக்கு வந்திசிற் பெரும ! 
2 / களிற்றுக்கோட்டன்ன வாலெயி( றழுத்தி 1 
22 விழுக்கொடு(விரைஇய 
வெண்ணிணச் சுவையினள் 
23 குடர்த்தலை மாலை துயல்வரச் சூடி ,(யுணத்தின ) 
24 வானாப் பெருவளஞ் செய்தோன் வானத்து 
உரு) வயங்குபன் மீனினும் வாழியர் பலவென 
25 வுருகெழு பேஎய்மக ளயாக் ) 
திணையும் துறையும் அவை . 
தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியனைக் கல்லாடனார் . ( ங எக )) 
( ங.எஉ. விசிபிணித் தடாரி )விம்மென 

ரி )விம்மென வொற்றி 
2 பேத்தி வந்த தெல்லா) முழுத்த 
3 விலங்குவாளவிரொளி எலும்பட மின்னிக் 
4 கணைத்துளி பொழிந்த கண்கூடு பாசறைப் 
ந ) பொருந்தாத் தெவ்வி பரிந்ததலை யடுப்பிற் 

கூவிள விறகி ஓக்குவரி படங்கல் 
7ான மண்டை வன்னிய நீதகப்பி . 

மாமழி பிண்டம் வாலுவ னேந்த 
கரு வதுவை விழவிற்பதுவோர்க் கெல்லாம் 
* வெவ்வாய்ப் பெய்த(பதநீர் (சால்கெனப் 
12 புலவுக்களம் பொலிய வேட்டோரின் 
13 வில்பரத்தில் தாமுகக்கும் பொல். !! 
திணை - வாகை ; துறை - மறக்கள வேள்வி ,, 
அவனை மாங்குடி கிழார் . 

( ங ) 


குருதததுகளாடியகள் கழ 
உ.வேணமானிடக 

e 

.1 


5 


9 


1 


உகம் 

புற நானூறு மூலம் . 
( க.எ.. ) உருமிசை , முச்ச முழக்கென விசைப்பச் 

செருகவில் வேழங் தொண்மூவாகத் 
தேர்மாவளிதுளி தலைஇ நாமுறக் 
கணைக்காற் றெடுத்த கண்ணைகன் பாசிறை 
Jழிதரு குருதியொடேந்திய வொள்வாடி 
பிழிவது போலப் பிட்டையூ றுவப்ப 
மைந்தராடிய மயங்குபெருந் தானைக் 
கொங்கு புறம்பெற்ற கொற்றவேந்தே ! 

தண்ட மாப்பொறி 
க0மெடக்கண் மாலியன் மற்வியாங்கு 

நெடுஞ்சுவர் நல்லில் புலம்பிக் கடைகழிந்து 
மென்மோண் மகளிர் மன்றம் பேணார் ) 
புண்னுவ....... 

........ ............... 

1 . யணிப் புரவி வாழ்கெனச் 
சென்னிழ லின்மைப்பினன் னிழ்ற்கோ 
நுண்பூண் மார்பிற் புன்றலைச் சிறாஅர் 
தீம்பழி பொழுதிறமர் முகங் காணா 

... சொக்கான 
வேந்து புறங்கொடுத்த வீந்துகு பறக்கலை 
உ 0) மாட மயங்கெரி மண்டிக் கோடிறு 
புருபெறிமலையி னிருசிலஞ்சேரச் 
சென்றோன் மன்ற சொல் ...... 

ண்ணறிகர் கண்டுகண் ணலைப்பு 
வஞ்சி முற்றம் வய்க்கள் னாக ) 
உரு) வஞ்சா மறவராட்போர் பழித்துக் 

கொண்டனை பெரும் . குடபுலத் ததரி 
பொலிகாவத்தைகின் பணைதன்ற ..... ளம் 
விளங்குகினை வேந்தர் களந்தொழ சென்று 

புகர்முகமுகவை பொலிகென் றேத்தித் 
ro ) தொண்ட சென்று பெரியோர் யானு 
மங்கன் மாக்கியதிரி வொற்ற 

..... லெனாயினும் காதலி னேத்தி ) 
* நின்னோர் பிறரிவணின்மையின் 

மஸ்னெயின் முகவைக்கு வந்திசிற் பெரும் ! 
க.ரு ) பகைவர் புகழ்ந்த வர்ண்மை நகைவர்க்குத் 

தாவின் றுதவும் பண்பிற் பேயொடு 


1 


உகக 


V 


புறநானூறு மூலம் , 
கண நரி திரித மாங்க ணிணன்ருந்து 
சேஞ்செவி யெருவை குழீஇ / 

யஞ்சுவரு கிடக்கைய களங்கிழ வோயே ! 
திணை - அது ; துறை ” மறக்களவழி ; ஏர்க்கள உருவகழமாம் . 

சோழன் தராப்பள்ளித்துஞ்சிய கிள்ளிவளவன் கருவூரேறிந்தானைக் கோ 
வூர்கிழார் . 

(ஙங ) 
( ஈ.எசு . ) கானன் மேய்ந்து வியன் புலத்தல்கும் / 

புலிவா பிரலை தெற்றி யன்ன ) 
பொலமிலங்கு சென்னிய பாறுமயிரவியத் 
தண்பனி யுறைக்கும் பலா ஞாங்கர் 1 
டு) மன்றப் பலவின் மால்வரை பொருந்தியென் 
பெண்கண் மாக்கிணை தெளிர்ப்ப வொற்றி 
பிருங்கலை 

யோர்ப்ப விசைஇக் காண்வரக் 
கருங்கோற் குறிஞ்சி யடுக்கம் பாடப் 
புலிப்பல் மாலிப் புன்றலைச் சிறாஅர் ) 
க 0 ) மான்கன 

மகளிர்க் கான்மோகன் றுவா}, 
சிலைப்பாம் பட்பு முளவுதான் கொழுங்குறை 
விடர்முகை யடுக்கத்துச் சீனை முதிர் சாந்தம் ! 
புகர்முக வேடித்து 
மிருப்பொடு மூன்றும் 

சிருங்கேழ் வயப்புலி வரியதவு குவைஇ 
க்கு விருந்திறை) கல்கு நாடனெங்கோன் 

கழன்டியாஅயண்டிரன் போல 
வண்மைய முடையையோ 
கான் விளங் குதியால் விசும்பி 

பாடாண்டிணை ; துறை / பூவைநிலை . 
ஆய் அண்டிரனை உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார். ( ஈஎசு ) 
(கனடு.) / ஆலங்குகதிர் சுமந்த கலங்கிற் சூழி ) 

நிலைதளர்வு தொலைந்த வொலகுநிலைப் பல்காற் 
பொதியி லொருசிறை பள்ளி பாக 

முழா அரைப் போத்தை யாவாய் காமடம் 
ந ) னாரும் போருக் கிணையொடு சுருக்கி 
யேரின் வாழ்நர் , குடிமுறை புகாஅ 
வூழிரந் தன்ற முயவல் வாழ்வைப் 
புரவெதிர்ந்து கோள்ளுஞ் சான்றோர் யாரெனப் 
பிரசந்தரங்கு மறாஅயாணா 


யாஞர் யிறு . 


U 


ணை - பா 


பாண ராரு மளவை யான்றன் 
உக 
. 


புற நர்னூறு மூலம் . 
9.க 0) ரவரையணிப்படப்பைநன்னாட்டுப் பொருக ! 

பொய்யா வீகைக் கழறொடி யா அய் ! 
யாவரு மின்மையிற் கிணைப்பத்தாவது ) . 
பெருமழை கடற்பரந்தாஅங்கியானம் 

மொருநின் னுள்ளி வந்தனென தனாம் 
கரு ) புலவர் புக்கிலாகி நிலவரை ! 

சிலீய ரத்தை நீயே யொன்றே , 
நின்னின்று வறுவிதாகிய வலகத்து ) , 
நிலவன் மாரோ புரவலர் துன்னிப் 
பெரிய வேத்தினுஞ் சிறியி( வுணராப் 
பீடின்று பெருதிய திருவிற் 

பாடின் மன்னரைப் பாடன்மா ரெமரே . 
திணை- பாடாண்டிணை ; துறை - வீரழ்த்தியல் . 
அவனை) அவர் . 

( ங எரு ) 
( உ.எசு.) விசும்பு நீத்த மிறந்த ஞாயிற்றுப் 

பசுங்கதிர் பழுனிய சிவந்துவாங் கந்தி 
சிறுநனி யிறந்த பின்றைச் செறிபிணிச் 
சிதாஅர் வள் பினென் நடாரி தழீஇப் 
யாணர் கன்மனைக் கூட்டுமுகனின்றெனன் 
விமைத்தோர் விழித்த மாத்திரை ஞெரேரெனக் 
குணக்கெழுதிங்கள் க 

னையிருளகற்ற 
பண்டறி வாரர் வருவேர்டெனினனாத் 
க 0) தொன்றுபடு துளையொடு பருவிழை போகி1 

துகரை வறைந்தவென் னுடைய நோக்கி ) 
விருந்தினனளியானிவனெனப் பெருந்தகை 
க )நின்ற முரற்கை மிக்கு நன்று 
மரவு வெகுண் டன்ன தேறலொடு சூடுருபு . 
கரு ) நிரயத் தன்ன வென் வறன்களைத் தன்றே 

யிரவினானே. யீ தீதோ னெந்தை 
மன்றை ஞான்றினோ டின்றி னூங்கு 
கிரப்பச் சிந்தியே னிரப்படுபுணையின் 

னுளத்தினளக்கு னிரந்த கையேன் 
உ னிறைக்குள்ப் புதவின் மகிழ்ந்தனகி) 

" ஒருசான், இரவலர் வத்சயா வள்ளியோர், மடத்தன் 


376- 39 


5 . 


க . 


கச்சமை . 


புறநானூறு மூலம் 

உகம் 
22 ஞாங்கர் நெடுமொழி பயிற்றித் 
23 தோன்றல் செல்லாதென் சிறு கிணைக் குரலே . 
திணை - அது ; துறை - இயன் மொழி . 
ஓய்மான் நல்லியாதனைப் புறத்திணைநன்னகஜீர் . 

( கசெ ) 
நின்றமூரற் . 

நின்ற முரற்கை நீக்கி 
( ந எஎ .) 

பொற்கோட்டி 
யனேயரியக்கவர் பரிக் ( காகச்சைசன் 

மான் ( 2 ) வடிமல்வோங்கு 
சினை நற்றேர்க்குழுவின க ) கதழிசைவனதனிவவாளினவாழ் , 
நரார்வமொமனறிடந்தடலொலி கொண்டகானையடல் யெங் 

குருகினீமன்னியநெடிதே! 
திணை - அது ; துறை - வாழ்த்தியல் . 
( சோழன் இராசசூயம் வேட்டபெருநற்கிள்ளியை உலோச்சனர். ) ( ந.எஎ ) 

ப உ . வடி மணியாங்குருள. 
கூ , கதழ்பரி , டீண்டிக்கடலொவுக . 
( ங.எ.அ. ) / தென்பரதவர் மிடல்சாய 

வெடவடுகர் வர்ளோட்டிய 
3 தொடையனும் கண்ணித்திருந்து வேற் படக்க 

க்கைக் 
2 கடுமா கடைஇய விடுபரி வடிம்பின் 

சற்றார்க் கள்ளின் சோழன் 
கோயிற் 
& புதுப்பிறை யன்ன சுதைசெய் மாடத்துப் ) 
7 பனிக்கயத் தன்ன நீண்தர் கின்றேன் , 
சனரிக்கூடு மாக்கிணையிரிய வொற்றி 
9 யெஞ்சாமா பின் வஞ்சி பாட்ட 
கர மெக்கன வகுத்த வல்ல மிகப்பல) 
// மேம்படு சிறப்பின்ருங்கல வெறுக்கை 
12 தாங்காது பொழ்திங் 

தோனேயதுகண் 
43. அலம்பா இழந்தவென் னிரும்பே செர்க்கல்) 
114 வீரற்செறி மாபின செவித்தொடக் குதருஞ் .) 
ரு ) செவித்தொடர் மாபின் 

விரற்செறிக் குகரும் 1 
மரைக்கமை மாபின மிடற்றியாக் குநரும் 
17 மடற்றமை மரபினவாைக்கியாக்குநருங் 
13 கடுந்தேரிரமடைன் புணர் சீதையை ) 
19 வீலித்தனகயரக்கன் வௌவியஞான்றை 

லஞ்சேர் மதாணி கண்ட குரங்கின் 


378 ~ 80 ., 


தடையார் , 


V 


உகூச 

புறநானூறு மூலம் . 
2 செம்முகப் பெருங்கிளை யிழைப்பொலிந்தாஅங் 
22 கன் அவருகையினிதுபெற் றிகுமே 
2.3 பிருங்கிளைத் தலைமை செய்தி 
24 வரும்படி செவ்வ முடிந்ததன் 

மலையே ?" 
திணை - அது ; துறை - இயன்மொழி . 
சோழன் செருப்பாழீயெறி நீத இளஞ்சேட்சென்னியை ஊன்பொதி பசுங் 

( ங எவு) 
( 5 எகயானே பெறுகவன் மணிழல் வாழ்க்கை :) 
12 யவனே பெறுகவென் னாவிசை நுவறல் 

செல்வரி தொழுவர் கீர்வாண் மழுக்கிற் 
4. பின்னை மறத்தோடிரியக் கல்செத் ) . 
டு ) கள்ளல் யாமைக் கூன்புறத் தரிஞ்சு 

செல்லமல் புறவினிலங்கைகிழ்வோன் 
7 வில்லியாகன் கணையேம் பெரும ! 
8 குறுந்தாளேற்றைக் கொழுங்கணவிளர் 
9 நறுநெய்யுருக்கி நாட்சொறி . 
க 0 ) வல்ல னெந்தை பசி தீர்த்தல்லெனக் ) 
// கொன்வரல் வாழ்க்கைநின் கிணைவன் கூறக் 
12 கேட்டதற் கொண்டும் வேட்கைதண்டாது 
13 விட்டோய் தலைய குன்றம் பின்படா 
14 ......... கனென்யானே தாயி ( ஸ் ) 
கடு ) அரிவாக் குழவி போல வரங்கத் 
/ 6 திருவுடைத் திருமனை யைது தேரன்று கமழ் புகை 
17 வருமழை மங்குலின மறுகுடன் மறைக்கும் 
18 குறும்ப ...... டுநதொடகழி நீண்மதி வரே. 
திணை - அது ; துறை - பரிசிற்றுறை , 
ஓய் மான்வில்லியாதினைப் புறத்திணைநன்னாகனார் . 

( ங எக) 
(க.வு.) தென்.பவ வத்து முத்துப் பூண்டு 

2 வட்குன்ற 
3 

.......ங்கபற் றானை 
4 இன்னிசை விறல் வென்றித் 
கு ) தென் 
தன்னவர். வயிமறவன் 
6 மிசைப்பெய்தகர் கட்டுபாந்து முத்தாகுந்து . 
7ாறிதழ்க்குள் வியொடு தான் குழைய .. 


380-384 , &st : 


உகூரு 


1 


வார் ) 


( ஈ.அ 0 ) 


புறநானூறு மூலம் . 
8 வெறுபெ ..... 

த்துந்து 
9 தீஞ்சுளைப் பலவினாஞ்சில் பொருநன் 
க 0 ) அப்பேதிர்ந்தோர்க்கேயன்ளரச் சேயமைய 
// ன்ட்பெதிர் தோர்க்கேயங்கை நண்மையன் ) 
12 வல்வேற் கந்தனல்லிசை யல்ல 
/ 3 

த்தார்ப் பிள்ளையஞ் சிறா 

R 
14 என்ன னகன் மாரே சந்நிலம் 
கரு ) விலம்படு காலை யாயினும் 
16 புலம்பல்போ பின் அபத்தவென் க்கம்பே . 
திணை பாடாண்டிணை : துறை - இயன் மொஜி . 
நாஞ்சில்வள்ளுவனைக் கருவூர்க் கதப்பிள்ளை . 
ங வுக .) ஊனுமூணு முனையி னினிதெனப் 

2 பாலிற் பெய்தவும் பாகிற் கொண்ட 
3. மன்வுபு )கலந்து மெல்லியது பருகி ), 
4 விருந்துறுத்தற்றி யிருந்தெனெ மாகச் 
ரு ) சென்மோ பெரும்வெம் விழவுடை நர் 

டை நாட்டென 
யாந்தன் னறியுன மாகத்தான் பெரி 
7 தன்புடைமையி இனம் பிரிவஞ்சித் 

துணரியது கொளாஅவாகிப் பழமூழ்த்துப் 
9 பயம்பகர் வறியா மயக்கரின் முதபாழ்ப் 
கர்) பெயல் பெய் தன்ன செல்வத் தாங்கண் 
// ஷீயா மன்னர் புறங்கடைத் தோன்றிச் 
/ 2 சிதா அர் வள்பிற் கிதர்ப்புறத் தடாரி ) 
/ 3,"யூனுகிர் வலந்த 
தெண்காணாற்றி 
14 விரல்விசை தவிர்க்கு மாலைப் பாணியின் 
கரு னிலம்பாட்டகற்றல் யாவது புல் பொடு) , 
16 தெருமாலுயக்கமுந் (க ) தீர்க்குவோ மதனா 

விரு( 3 ) நிலங் கூலம் பாறக்கூ ) கோடை 
அவருமழை (ச ) முழக்கிசைக்கோடிய பின்றைச் 
டிகேயை யாயினு மிவ்ணை யாவிலும் 
உ உ இதற்கொண்டற்கை வாழியோ இவை 
2 சிறுநனி , ஒருவழிப் படர்சென் றானே இயந்தை 
22 வெர்லிவெள் ளருவி வேங்கட காடன் 
23 அறுவருஞ்(சிங்வரு மூழ்பாமய்க்கு 
24 மறத்துறையம்பியின் (மானப் பிறப்பிறன் 


ல் 


. 


(ஙஅக ) 


. 


- ) 

382.383 ; 188 , -- 128 
உதசு 

புறநானூறு மூலம் . 
ந ) விருங்கோ ரீசகப் பூட்கைக் 
26 தரும்ப னூரன் (காதன் மகனே ..! 
திணையும் துறையும் அலை . 
கரும்பினூர் கிழானை நன்கனார் . 
க . தீர்க்குவோன தனால் . 

கொண்டவருமழை . 
2. நிலங்கடலம் .. 

முழக்கிடைக் . 
..( க.வு..,கடற்படை யடற்கொண்டி ! 

மண்டுற்ற மற்னோன்றாட்டு 
டண்சோழ நாட்டுப்பொருள் ? 
னலங்குளை பணியிவுளி ) 
நலங்கிள்ளி, கன்சப்பொருநரேம் , 
6 பிறர்ப்பாடிப் பெறல்வேண்டேம் , 
7 வேற்பாடு துமவன்றாள்வா )ழியவென 
9 லசோற்றனின்சுவைய) 
க 0) நல்குரவினபசிததுன்பவென்பநிள 
// முன்னாள் விட்பு மூதறி சிறாஅரும் 
12 

யானுமே மணியங் கேழணி யூத்திக் 
13 கட்கேள்விக்கவைகாவிற் 
14 அநிறத்த வராஅப்போல 
கரு ) 
இ ) வறனார். வயங்குவாய்ப்ப 

விமேதியத்னதி கடுமான் றோன்றல் 
17 வினதே , முந்நீருடுத்தவிவ் வியனுலகறிய ) - 
18 வெனதே கிடைக்கா முன்னவென் றெண்கண் மாக்கிணைக்) 
19 கண்ணத்தி தியாத்த நுண்ணரிச் சிறுகோல்) - 
உ ) வெறிதொறு நடக்கியாங்குநின் பகைஞர் ) 
21 , கேட்டெறு நடுங்க வேர்து ! 

22 வென்ற தோலிறர் வேத்தவை யானே 
2 திணை - அது ; துறை : கடைநிலை 
சோழன் நலங்கிள்ளியைக் கோவூர் கிழார் . 

( 642 ) 
( க- க.. என் பொறிச்சே- லெப்ேபுவேம் தெழுந்த 

தண்பனி முறைக்கும் பலர் காங்கர் 
நுண்கோநாதக்கினை சிவம்பு வொற்றி 
நெடுங்கடை நின்று பக்பெல வாழ்த்தித் 
ந தண்புக ழேத்தினெ வூன புலம் 


13 


f3333 


உசு 


2 


புறநானூறு மூலம் . 
1.7 தருங்கடி வியனகர்க் குறுதல் வேண்டிக் 

கம்புவிடுமென்பிணி யவிழ்த்த வரம்பற் 
ேறேம்டா யுள்ள தங்கமழ் மடருவப் 
க பாம்பு பயந்தன்ன வடிவின் (க) சரும்பின் 
// கழைபடு சொலியி னிழையணி வாரா 

| 
12 வொண்பூங் கலிங்க முடீ இ | நுண்பூண் 
நீ வசிந்துவாங்கு நுசுப்பினவ்வாங்குந்திக் 
74 கற்புடை மடந்தை தல்புறம் புல்வு 
கரு வெற்பெயர்ந்த நோக்கி 
18 ... 

கற்கொண் 
17 ( உ )டளித்துப் பிறந்தினை னாகி யவ்வழிம் ) 

பிறர் , பாடுபுகழ் பாடிப் படர்பறி வேனே 
A 

குறு முலைக் கலமரும் பாலார் வெண்மறி 
2 ) நரைமுக ஆகமொடு கஞ்சென . 
21 ................ ( )தன்றுபல கெழீஇய 

கான்கெழு நாடன் கடுந்தேர் வியனென 
23 வொருவனை யுடையேன் மன்னே யானே 
24 யானெவன் பரினே வெளியேதுகிலாய 
தீணையும் துறையும் அவை . 
மாறேக்கத்து நப்பசலையார் . 
க . காம்பின் . 

உ . படமளிததி , க . தன்ற்பல , 
( ங அச . / பென்பாலா னுடனணை இ 

வஞ்சிக்கோட்டுறங்குநாரை 
3 வாடைக்கரும்பின் பூவருந்து 
4 வன் 
வன் (க ) பாலாற் கருங்கால்வர்கின் 
வங்கட் குறுமுலை வெருவ வயல 
கருங்கோட் டிருப்பைப் பூவறைக்குந்து 
8 விழ்வின் 
றாயினு முழவர் முண்டை 
9 யிருங்கெடிற்று) மிசையொ பூங்கள் 
க . 

ணையேம் பெரும 
11 நெல்லென்னாம் பொன்னென்னாங் 
உன்னற்கொண்டம்வென்னம் 

13 ............ மீன்னாவவைபலவும் 
* நப்பாலையாரென்றும் பிரதித்தமுண்டு, 


வ 


1 


385.8 % 


R 


கரு) 


* 


2 


( க 


2 . 


லூன்றொன்றண்டவு . 


உசஅ 

புறநானூறு மூலம் , 

( 
4 யான் றண்டவு ( உ ) மூன்றண்டா 

ரு நிணம் பெருத்த கொழுஞ்........... 
"18 
17 நீர்நாண நெய்வழங்கிப் 
18 புரந்கோ னெந்தை யாமல தொலை....... 
யன்னோனை யுடையேமென்பவற 

டையேமென் பவுற .......... 
உகியாண்டு நிற்க ஓவள்ளி, மான 

வுண்டநன்கலம் பெய்து நடக்கவும் 
தின்றநண்ப ( ங ) லூன்றோண்டவும் , 

வந்தவைகல்ல்லது 
1 சென்ற வெல்லைச் செலவறியேனே . 
திணையும் துறையும் அவை . 
கரும்பனூர் கிழானைப் புறத்திணை றன்னகனூர் . 
பாலாற்கு . 

மதூன் றண்டா . 
(க.வுரு. வெள்ளி தோன்றப் புள்ளுக்குர வியம்பப் 

புலரி விடியற் பகடுபல வாழ்த்தித் 
தனதுதொன்றினு மில்னே பிறன் படை 
மகன்கப்பட்டாரிப் மாடுகேட் டருளி 
ரு வற்னியானீங்கள் வேண்டி யென்னரை 
நீலத்தின் சிதார்களை தொ 
வெளிது டீ இயென் பதிகளேந் தோனே ! 

விரிகளையும் தாழ்நீர்ப் படிப்பை 
9 நெல்விளை கழனி பாபர் கிழவோன் 
கா ) னல்லரு வந்தை வாழியர் புலலியர் 
// வேங்கட விறல்வரைப் பட்ட 
12 வோங்கல் வானத் துறையினும்பலவே . 
திணை - அது ; துறை - வாழ்த்தியில் 
அம்பீர் கிழான், அருவந்தையைக் கல்லாடனார் . 
( க-அசு. நெடுநீர நிறைகயத்துப் 

2 பமேரரித்துளிபோல 
3.செய்துள்ளிய வறை முகக்கவுஞ் 

சூடு கிழித்து வர்டூன் மிசையவு 
இ ) ஆன்கொண்ட வெண்மண்டை 
யான் பயத்தான் முற்றழிப்பவும் 
செய்துண்ட வியர்ப்பல்லா ) 


கர் 


( அடு ) 


யெம் 


386 310 GS 


11 


புறநானூறு மூலம் . 
சீசெய்தொழிலான் வியர்ப்பறியாமை . 

யீத்தோ னெந்தை யிசைதன தாக 
க ) வயலே, நெல்லின் வேலி நீடிய கரும்பின் 
1 பாத்திப்ப 

திப் பன்மலர்ப் பூத்த தும்பின் 
12 புறவே , புல்ல்ருந்து பல்லாயத்தான் 
13 வில்லிருந்த வெங்குறும்பின்று ) 
14 கடலேகரந்த கலனெண்ணுவோர் ! 
கரு ) கானம், புன்னைச்சினையிலைக் குந்து ) 
16 கழி ; சிறுவெள் ளுப்பின் கொள்ளை சாற்றிப் 
பெருங்கன்னாட் டும்ணொலிக்குந்து - 
அன்னநன்னாட்டுப் பொருநன் யாமே 
19 பொராஅப் பொருத்ரேம் ! " 
உ ) குணதிசை நின்று தடமும் செலினம் 
27 குடதிசை நின்று குணமுதற் செலினும் 
22 வடதிசை நின்று தென்வயிற் செலினுந் 
23 தென் திசை நின் குறுகாது டிேனும் / 
4 யாண்டு நிற்க வென்றியாம் ) 4, 
உரு ) வேண்டிய துணர்ந்தோன் றாள்வா 

ணர்ந்தோன் றாள் வாழியவே 
ணையும் துறையும் அவை . 
சோழன் குளமுற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவளவனைக் கோவூர்கிழார் . ( நஅ ) 
( ந . அஎ 

வள்ளுகிர 
வளளக கெண்டனன விங்கு விசிப் புதுப்போர்வைத் 
தெண்கண் மாக்கிணை யியக்கி யென்றும் 
மாறுகொண்டோர் மதிலிடறி ! 
ந ) றோடிய நறுங்கவுள் ) 
பூம்பொறிப் பகை யெருத்தின 
வேறுவேறு பாந்தியங்கி 

வந்துடைமிளை யயல்பரக்கும் 
• 9 ழேந்து கோட் டிரும்பினர்த்தடக்கைத் 
க ) திருந்து தொழிற் பலமுகடு 

| 
11. பகைப்புல புன்னர் பணிதிறை தீந்துநின் 
12 வசைப்பல வாழ்நர் நக்குரவகற்றி 
18 மிகப்பொலியாதசெவடிகுயரத்தை 
கரு) பலபிறன் வாழ்த்த விருந்தோ ரென்கோ 

மிருவவினகர்சுனறிருதுகழற் 


கிர வயலாமை 


87 


% 


500 


* 

புற நானூறு மூலம் . 
* 7 சேவடி குறுகல் வேண்டி 
அ வென்றி ரக்கும் விறன் முரசி 
19 னென் சிறுமையி னிழித்து நோக்கான் 
20 றன்பெருமையும் நகவுநோக்கித் 
2 / குன்றகழ் களிற்றின் கேர் 
22 செ ..... 4.வென்கோ 
23.மன்றுநிறையு நிரையென்நோ| -- 
24 மனைக்கள மரொடு களமென்கோ - 
உறு) ஆங்கவை , சீனவென,நள,வஷ்லே கனவின் 
26 னல்கி யோனே. நசைசா றோன்றவு 
லூழி .. + 

4 .... 
பூழியர் பெருமபியானைச் 
29 செருமிகு சோன்றாட் செல்வக் கடுங்கோ 
கூவொழி , யாதி னென்னாத் தெவ்வர் 

ருயர் குடை பணித்திவண் விடுவார் மாதோ 
32 நெடிதே, கி..... வஞ்சிப் புறமதி தலை க்குங் 
33 கல்வென் பொருதை மணலினு மாங்கட் 
34 பல்லூர் சுற்றிய கழனி 
உரு யெல்லாம் விளையு செல்லினும் பலவே. 
திணையும் துறையும் அவை , 

சேரமான் சிக்கற்பள்ளித்துஞ்சிய செல்வக்கடுங்கோவாழியாதனைக் தண்டு 
கட்பாலியாதன் . 

( நது 
( 5.4.4 . வெள்ளதென்புலத் கறையவளவயற் 

2 பள்ளம் வாடிய பயனில் கா 
3 யிரும்பறைக் கிணைமகன் சென்றவன் பெரும்பெயர் 
4 . 

பொருந்தித் 
ரு ) தன்னிலை யறியுனால வந்நிலை | 

யிடுக்காணிரியல் போக வுடைய 
7 கொடுத்தோ னெந்தை கொடைமேந்தோன்றன் 

நாமருப்பாக, வெல்லும் வாய்மொழிப்புல்லுடைவி 
9 . பெயர்க்கும்பண்ண ககெடடீரொமக்கிரன 
க 0) வினைப்பக டேத்து மேனி, தினைத்தொடர் 
// நாடொறும் பாடேனாயினே னாக 
நாணா, மணிகிளர் முன்றிற் றென்னவன் மருகன் 
பிணிமு |சிரங்கும் பீடுகெழு தானை 


. 


ஒத்துஞ்சிய - 


! 


389 ,3gp.. 


அ ) 


கானவேம்பின் காய்திரங்கக் 


or 


ந 


புற நானூறு மூலம் . 

நாக . 
யண்ணல் யானை வழுகண 
கரு மாறிலியரென் பெருங்கிளைப் புரவே . 
திணை - அது; துறை - இயன்மொழி , 1 .. 
சிறுகுடி கிழான் பண்ணனை மதுரை அளக்கர் ஏழார்மகனார் மள்ளனார் .(நாம் 
5. அக. ) 
நுங்கின் கண்வலிப்பக் 

கய்ங்களியுங் கோடையாயினும் ) 
4 கேலா வெண்பொன் போகும் காலை 
யெம் முள்ளுமோ பின்னையும்பொருந் 
வென்றித் தனனே யசைசர் 

செந்தகை 
யின்று சென் றெய்தும் வழியனு மீல்லன் 
8 சென்னே காண்வழியனு மல்லன் ) 
9 புன்றலை மடப்பிடி யினையக் கன்றுதந்து 
க குன்ற நல்லூர் மன்றத்துப்பிணிக்கும் 

கல்லிழி யருவி வேங்கடங் கீழ்வோன் 
12 செல்வுழி யெழா ஆநல்வேர் முதியன் 
13 னாத னுங்கன் போல நீயும் 
4 ப்சித்த வொக்கற் பழங்கண் வீட் ) 
கரு ) வீறுசானின் கல நல்கும் தி பெரும் ) 

வைக்கலல்குன் மகளிர் 

செய்தல் கேளன் ழார் கெடுங்கடை யானே. 1 
திணையும் துறையும் அவை . 
ஆதனுங்கனைக் கள்ளிலாத்திலாயனர் . 

| ( ஈ.அக ) 
( 5.50 .) அறவை 

வை நெஞ்சத்தாயர் வளரு 1 
2 மறவை நெஞ்சத்தாயிர்வாளர் 
3 ரும்பலர் செருந்திகெங் கான்மலர் கமழும் 
4 மன்னமுற்றத், தார்வலர் குறுகி , னல்லது, காவலர் 
ரு ) கனவிலுங் குறுகாக் கடியுடை 
மேலைக்கணத் தன்ன மாடஞ் சிலம்பெவன் 
7 எரிக்கும் மடாரி யரிய வொத்திப் ) 

நின்ற பன்னாள்றியுஞ் 
9 சென்ற ஞான்றைச் சென்று புரி 
க ) வந்ததற் கொண்டு நெடுங்கடை 
நின்ற 
// புன்றலைப் பொருத னளியனினனத் 
தன்னுழைக்குங்கல் வேண்டி யென்னரை 


오 


வ 


. 


வியனகா | 


ரிரவி 


390.326 58 


டை 


24 


X.09 

பு ?நானூறு மூலம் . 
13 முதுநீர்ப் பாசியன்ன வுடைகளைக் 1 
4 த்திரும் வானன்ன புதுமடிக் கொரீஇ 
கரு ) மகிழ்தரன் மார்பின் மடடேயன்றியும் 
16 மிர்தன மாபி அன் றுவையடிசில் - 


வெள்ளி வெண்கலத் தூட்டலன்றி 

முன்னூர் பொதியில் சேர்ந்த மென்னனை 
அயரும்பேரொக்கல் பெரும்புலம் பகற்றக் 
உ ெகடுங்கண் வேங்னக் விகண் டன்ன ! 
21 படு தரு செந்நெற் போரொடு நல்கில், 
22 ’ கொண்டி பெறுதிகன்) ரனே யுண்டுறை 

இசைட் 
மலையல 

ரணியத் தலை நீர்நாடன் 
கண்டாதி,கொண்மெனை, திருந்திடி, வாழ்த்தி , 
ரு ) வரன்றி யல்வேன் பாதிப்சி போக்கால் 

ண்ணல் யானை வேந்தர் 
27 ருண்மையோ வறியல காண்பறி , ரே . 
திணையும் துறையும் அவை ... 
அதியமானெடுமானஞ்சியை இளவையார் . 
ந.கூ.க. தண்டுளி பலபொழிந் தெழிலி விசைக்கும் 

2 விண்டு வனைய விண்டோய் பிறங்கன் 
3 முகடுற வயர்ந்த நெல் பின் கீழ்வரிப் 
4 பகடுதரு பெருவளம் வாழ்த்திப் பெற்ந்திருந்தா 
நி ) பரிபரந்துபட கெண்தி யரிய லார 1 
கெ ............ ய லார் 

ய லார்தைய றாண்டினி துவக்கும் , 
7 

வேங்க வரைப்பின் வடபுலம் பசித்தென 
18 பங்குவந் திறுத்தவெனிரும்பே சொக்கல் 
9 தீர்கை விடுக்கும் பண்பின் முதுகுடி 
/ 1 வினவலின் முன்னும் வந்தோன் 

மருங்கி 
12 னின்னுமன் னாகலில் பொருத கனிவனென ! 
18 நின்னுணர்க் தறியூசென்னுணர்ந்து கூறத் 
14 காண்கு வந்திசி ... . 
........ 

....பெருங்கழி , நுழைய னருந்துக் 
18 துதைந்த தூவியம் புதரஞ்சேக்கும் ! 
தந்தை , தந்த புன பாணின செழுநகர் வலரப்பி ) 
னெஞ்சமர் காதனின்வெய் யோளொ | 
டின்று பி 


( நக 0 ) 


so) நன 


.. 


* கரு 


கா 


சா 


.5.0 ங 


(ஙக்க) -- 


ग 


கம் 


கரு , 

3021343 

புறநானூறு மூவும் . 
உ )) அளிபத னறிந்து பொழிய 

வேலியாயிரம் விளை கநின் வயலே. 
திணை - அது துறை - கடைநிலை . 31 

போறையாற்றுகிழரினைக் கல்லாடனார் . 
(கூகஉ ம் இயேர் வெண்குடை முதியர் கோமான் 

2 கொடும்பூண்ழினி நெடுங்கடை நின்றியான் - 
3 பசலை, நிலவின் பனிபடு , விடியற் 
4 பொருகளிற் றடிவழியன்ன, வென்கை 
குயொருகண் , மாக்கிணை தொற்று , கொடா அ 

வுருகெழு மன்ன, ராரேயில், கடந் 
நிணம்படு குருதிப் பெரும்பாட்டா 

தணங்குடை மரபி.னிருங்களத் தோறும் 
9 வெள்வாய்க் கழுதைப் புல்லினம் , பூட்டி 

வெள்ளை வாகுங் கொள்ளும் வித்தும் , 
பாவைகலுழ்வவாழிய பெரிதெனச் 
12 சென் தியானின் றனெ னாக வன்றே 
13யூருண் கேணிப் பகட்டிலைப் பாதி 
- 14 வேர்புரை, சிதா 
வேர்புரை , சிதா அந் நீக்கி , நேர்கரை | 

ண்ணூறி கலிங்க முடீஇ யுண்ணெனத் - 
தேட்கடுப் பன்ன, நாட்படு 
கோண்மீனின்ன பொங்கலத் தளை 
யூண்முறை பீத்த ஒன்றியும் , 
19 விருந்திறை, கல்கி யோனே , யந்தாத் 
உ கரும்பெறல்இழ் தி மன்ன 
2 / க்கும்பிவிட்டந்தோன் பெரும்பிறங் கடையே 
திணையும் துறையும் அவை . 
அதியமான் மகன் பொகுட்டெழினினய ஔவையார் . 
கூகூ . ) பதிமுதற் பழகாப் பழங்கண் வாழ்க்கை 
உ குறுநெடுந் துணையொடு , கூமை வீத 

குடி முறை பர்டி , பொய்யென எருந்தி 
4 * யடனசை மறந்தவெங் 
குழிசி மலர்க்கும் 

கடனறி யாளர் பிறநாட் டின்ழையின் - 1 
8. வள்ளன் மையினெம் வரைவோர் யாரென 

வள்ளிய வுள்ளமொ நிலை நலச துணையார் 
கவக் மெல்லா மொருபாற் பட்ட 


றல் 


கோண் முறை 


in 


வ 


( ஙக உ ) 


கக் 


வீதலிற 1 


3 


டன 


341344 


ந OP 


8 . 


புடிநானூறு மூலம் . 
- மலர்தா ரண்ணனி னல்லிசை யுள்ளி , 
க ) யீர்ங்கை மறந்தவெ னிரும் பே ரொக்கல் 
| கூர்ந்த வெவ்வம்விடக் கொழுநிணங் கிழிப்பக் 
12 கோடைக் பருத்தி வீடுநிறை பெய்த 
13 மூடைப் பண்ட மடை நிறைந் தன்ன 
| 1 வெண்ணின மூரி மருள 

நாளும் 
ன்ற வரவி னருருக் கடுக்குமென் - 
16 , றொன்றுபடு சிதார் துவர நீக்கிப் 
17 போ -துவிரி பகன்றைப் புதுமல் ரன்ன 
வகன்றுமடி கலிங்க முடீஇச் , செல்வமும் 

கேடின்று நல்குமதி பெருமகாசின் 
20 மதிபுரை மாக்கிணை தெளிர்ப்ப வொற்றி 
2 யாடுமக ளல்கு லொப்பவாடிக் 
12 கோடை யாயினுக் கோடி .. 
23 காவிரி புச்க்கு நன்னாட்டுப் பொருக !, 
தேவாய்வாள் வளவன் வாழ்கெனப் 
உரு கெழு கோன முன் பாடுகம் பலவே . 
திணையும் துறையும் அவை.7 
சோழன் குளழற்றத்துத்துஞ்சியகிள்ளிவளவனை நல்லிறையனர்.. ( கூகஈ )-- 

7 
( ங கூச . சிலையலா நிமிர்ந்த சாந்துபடு மார்பின் 

2 தெலபுனிற் கழனி வெண்குடைக் கிழ்வோன் ) 
3 வலிது சூசு தடக்கைவாய்வாட் குட்டுவன் 
4 வள்ளிய 

னியதைல் வையகம் புகழினம் 
இ) அள்ள கோம்புமி, னுயர் மொழிப் புலவரும் 
யானும் , இருணிலாக் கழிந்தி பகல்செயவைகறை 
யொருகண் மாக்கிணை தெளிப்ப வொற்றிப் 
போடிமிழ் முரசினியூநேர்த் தந்தை 
19 வாடர்கஞ்சி பாடினே கை 

வகமலி யுவகையொடணுகல், வேண்டிக் 
// கொன்றுசினந்தனியாப் புலவு நாறு மருப்பின் 
/ 2 வெஞ்சின வேழ் நல்கினனஞ்சி 
2 யானது பெயர்த்தனெனாகத்தானது 
14 சிறிதென் வணர்ந்தமை காணிப்பந்தமோர் 
கரு) பெருங்களிறு நல்கி \ வோனே யதற்கொன 
16 டிரும்பேரொக்கல் பெரும்புலம் புறிலுக் .. 


ஒ 


க ) விகால் , 


395.0 


| 


( 


2 பாடும் 


3 5 
புறநானூறு மூலம் . 

கூரு 
17 அன்னரும் பரிசு தருமென 

V 
ம வென்றுஞ் செல்லேனவன், குன்றுகெழு நாட்டே . 
திணையும் துறையும் அவை . 3 
- கடைநிலையாயின் வெல்லாம் பாடாண்டிணை . 

சோழியவேனாதி திருக்கட்டுவனைக் கோனாட்டு எறிச்சலூரி மாடலன் மதுரைக் 
தமானர் : 

நகச ) 
நகரு. ) வயலுழவர் வன்புலத்துப் 

இடுவிட்டுக் குறுமுயலின் 
3 கழைச்சூட்டொடு நெடுவாளைப் 
4 பல்லுவியற் பழஞ்சோற்றுப் 
இ ) புகவருத்திப் பதற்றளவின் ) 
6 

பூச்சூடி .... 
7 .................. அரியலாருந்து 

மனைக்கோழிப் பைம்பயிரினனே 
9 கானத்கோழிக் கவர்குச்லொடு 
கர நீர்க்கோழிக்கப்பெயர்க்குந்து ) 
// வேயன்ன மென்றோளான் 
12 மயிலன்ன மென் சதயலாற் 
18 கிளிகடியின்னே 
யகலள்ளற் புள்ளூரீ இயந்து 
யாங்கப் , பலநல்ல பலனணியுஞ் 
சீர்சான்று விழுக்சிறப்பிற் 
சிறுகண் யானைப் பெறலருந் தித்தன் 
18 செ ... 

உறக் 
டி இருடுங்கை வேண்மா னருங்கடிப் பிடவூர் 
உவறப்பெயாக் சர்த்தன் கிளையேம் பெரும் 
27 முன்னா, ணண்பகற் சுரனுழந்து வருந்திக் 
22 கீதிநனி செ 

மாலைத் 
23 தன்கடைத் தோன்றி யென்னுற விசைத்தலிற் 
24 நீங்குரல், ......... னரிக்குரற் படாரியொ 
-ருடாங்குநின்ற வெற்கண்டு 
23 சிறிதுநில்லான் பெரிதுங்கூறான 
2 ) ஒருங்கலம் வரவேயருளினன் வேண்டி 
28 யெனவரைத் தன்றி நல்கித் தன் மனைப் 
29 பொன்போன் மடந்தையைக் காட்டி யிவனை 
கூர் யென்போற் போற்றோரேனே தற்கண் 


உறதைக் தண 


395.196. 





சோழம் இன உடம்பு கிறார்கள். பெடுத்சாந்தகம் மதபோதக்கிரம் ககடு ) 


கூ.சு 

இறநானூறு மூலம் . 
-3 / 1 வன்மறவலேனே, பிதிருன்னகேனே 
32 மகன் ஞாலம் , பெரிதுவெம்பினு, 
33 மிகவான் , வெரிதோன் மினுங் 
84 குளமீனொடுந் தாட்புனாயினும் 
நரு, பெருஞ்செய் நெல்லின் கொக்குகிர், நிமிரல் , 
36 பசுங்கட் கருனைச் சூட்டொடு மாந்தி 
3 விளை வென்றோ வெள்ளங்கொள்கென ) 

வுள்ளது மில்லது மறியா 
20 தாங்கமைக்)தன்றால் வாழ்கவள் கும் 

குளே ! 
திணையும் துறையும் இவை, 
3 

சோழனட்டுப் படவூர்கிழார்மகள் பெருஞ்சாத்தனை மதுரைநக்கீரர் , ஙகரு ) 
(ஈசா?)/ கீழ்நீரான் மீன்வழங்குந்து 

2 மீ நீராற் கண்ணன்ன மலர் பூக்குந்து , 
3 கழிசுற்றிய விளைகழனி) 
4 - யரிப்பறைவாற் புள்ளோப்புக் 
ரு ) துண்டுநீர்கூறு மணற்றண்கான் 

மென்பறையாற் புள்ளிரியுந்து 
7 . நனைக்கள்ளின் மனைக்கோசர் 

தீந்தேற னறவுமகிழ்ந்து 
9 தீங்கு ரவைக் கொளை தாங்குந்து 
க ) வுள்ளிலோர்க்கு வலியாகுவன் ; 
// கேளிலோர்க்குச் கேளாகுவன் ) ; 
12 கழுமியவேளே 
13 வளநீர் வாட்டாற் றெழினியாதன் 
14 கிணையேம்பெரும் கொழுந்தடிய,சூபென்கோ ) - 
கரு வளநனை மட்டென்கோ 

குறு முயலி, விணம்பெய்தர் , 

மறுநெய்யூ சோறேன்கோ - 
18 திறத்துமறந்து கட்டுமுதன் 

முகந்துகொள்ளு முண வென்கோ ) - 
20) வனனயை பலபல் 

..... 
* 

ருதய 
22 - விரும்பேரொக்கலிருஞ் செஞ்சிய 
23 வழித்துவப்ப வித்தோனெந்தை 
24 யெம்மோ ராக்கக் கங்குண்டே 
உரு) மாவொனத்து மீனப்பன் 


IT 


19 


1. 


டழுந் 


புறநானூறு மூலம் . 

கூ 
2 விரிகதிர் வெண்டிங்களின் 
27 விளங்கித் தோன்றுகவ்வன் தலக்கா|கல்லிசை 
25 யாமும் பிறரும் வாழ்த்த நாளும் 
29 நிரைசா னன்கலனல் கி ! 
ங வரைசெலச் சிறக்கவவன் பாடல்சால் வளனே 
தீணையும் துறையும் அவை . 
வாட்டாற்றெழினியாதனை மாங்குடி கிழார் . 

2.( நகசு ) 
{ கள.) வெள்ளியூ மிருவிகம், வாதரும் புள்ளு 
11 , மயர் சினைக் குடம்பைக் காற்றோம் ,றினவே 
போய்கையும் போது கண் விழித்தன் பைப்பயச் 

ருஞ் சுருங்கின் றொளியே 
திங்கு தான் மூர்சமொடு வலம்புரி, யரர்ப்ப 
6 விரவுப் புறங்கண்டகாலைத் தோன்றி - 
3 பெஃகிருளகற்று மேமப் பாசறை 1 

வைகறை யாரவங் கேளியர் பலகோம் 
9 செய்தார் மார்பு வெழுமதி கயிலெனத் 
க ) தென்கண் மாக்கிணை தெளிர்ப்பு வொற்றி 

நெடுங்கடைத் தோன்றி யோனேயே துநயர் 
12 துள்ளி வந்த பாரிசிலனிவ்னென் 
12 செய்றப்பொரித்த குய்யுடை கெஞ்சூடும் 

மணிகலன்றைந்த மண் வ தேறல் 
கரு) பாம்புத் தன்ன வான்பூங் கலிங்கமொடு 
மாரின்ன வண்மையிற் சொ 

சொரிந்து 
17 வேனி என்னவென் வேப்பு நீங்க 
-- கருங்காகக்கி யோனே யென்றுஞ் 
19 செறுவில் பூத்த சேயிதழ்த்த 
உயெறுதொடு லந்தண பறம்புரித் தெடுத்த 
2 தியொடு எனக்கு 
நாடன் 
22 வலம்படு விற் 

விற் பொலம்பூண் வளவன 
உதரசேறிதியை பெருங்கடலில் திக்கட் செலினுந் 
24 

திர்க்கனலி தென்றிசைத் தோன்றினு 
உருமேன்னே 

ஞ்சலம்நோவென்க 
26 ஒருஞ்சம் தமாற்றல்வன் 
27 றிருந்துகம் 
இதுகழன்றட்ட டண்ணி 
நாட்டண்ணிழிலேயே 

-- 
திணை - பாடாண்டினை துறை - பரிசில் கிடை ; கடைநிலை 
விடை . 

. 
சோழன் குளமுற்றத்துத்தர் சியகிள்ளிவளவனை எருக்காட்டூரத்தாயக்கண்ண 
ஓர் . 

ஙகஎம் 


46 


தாமரை 
ளங்குநாடன வாயவாள் 


தறுக 


ன்னறஞ்ச 


வ 


காட் 


398 399 , 


வ 


அ . புறநானூறு மூலம் , 
நகவு பக்திநிலாக் காப்பு வெள்ளி யேர்தா 
2 வசைமா ணல்விற............. 

பொறிம்யிர் வாரணம் பொழுதிறிந்தியம்படி 
4. வாய்கைப் பழுகை மலரப் பானர் 
6 ) கைவில் , சீறியாழ் கடனறிந் , தியக்க 
விரவுப் புறம்பெற்ற வேடி, வைகறைப் 

பரிசிலர் விசையெ... 
18 வரிசையி னிறுத்து வாய்மொழி வஞ்சன் 

ன்சைவர் குறு தின்ல்லது பகைவர்க்குப் 
க ) புலியின் மடிந்த கல்லளை போலத் 
ப தின்னல் போகிய பெரும்பெயர்முதூர் 
12 மதியத் தன்ன வென் ..... மகுடாரி 
13 யிரவுரை நெடுவா ரிப்பு வட்டி 
4 துள்ளி வருநர் கொள்கள் 

நிறைப்போய் 
கருர் தள்ளா நிவையையாகிய ரெமக்கென 
16 வென்வா ழீஇய சிறிதிற்குப் பெரிதுவந்து 
17 விரும்பிய முகத்த னாதி 

யென்னரைத் 
18 கரும்புபடு ,அதிர்ஷர் நீக்கித் 

தின்னனாப் 
19 புகைவிரிந்தீன்ன பொங்கு துகிலுட்டு 
- யழல்கான் றன்ன வரும்பொன் மண்டை 
2 நிழல்காண் டேற னிறைய 

வாக்கி 
22 யானுண் வருள லின்றியும் தானுன் 
23 மண்டைய கண்ட மான்வுறைக் கருனைக் 
24 கொக்குகிர் நிமிர லொக்கலான 
23 விரவுமணியொளிர்வரு மழா அறழாரமே 
97 புரையோன் மேனிப்டுத்தால் ...... 

முரைசெல்வருளியோனே 
29 

யருவிப் பாயற் கோவே ! 
ணை - அது ; துறை - கடைநிலை . 
சேரமான் வஞ்சனைத் திருத்தாமனார் . 

. 
(நக்கூ அடும்கண் முகந்த, விளவா வெண்ணெற் 
மாணுலக்னகப் 

ப் 
ரூஉக்குற் றரிசி 
காடி வெள்ளுலைக் கொளீஇ ழோர் 
லோங்குசினை மாவின் றீங்கனி நறும்புளி 
இ ) மோட்டிருவார் அற் கோட்டு மீன் கொழுங்குறை 


2 


ள 


T 


உக 


ந.0 


க 





மூவைந்தான முறைமுற்றக் 

புறநானூறு மூலம் 
செறுவின் வள்ளை,சிறு கொடிப் பாகம் 
பாதிரி , யூழ்முகை, யவிழ் விடுத் தன்ன 
மெய்காந் தினனொடு விசைஇ ........ 
மூழ்ப்பப் பெய்த முழுவ்விழ்ப் புழுக்கல் 
களற் படுநர் ,களியட 

வைகித் 
பழஞ்சேரி யிரு முழங்கு நீர்ட்ட பட்டியைக் 
காவிரிக் கிழவன் மாயா நல்லிசைக் 
கிள்ளி வளவனுள்ளி, யவம் 

படர்ந்துஞ் 
செல்லேன்) செல்லேன் பிறர்முக நோக்கோன் ? 
கடு ) கொடுங்கழைத் தாண்டிடும் சொத்துக் 

கிணைமகளட்ட பா அற்புளியங்கூழ் 
பொழுது மறுத் துண்ணு முண்டியோன்ழிவுகொண் 
டொருசிறை யிருந்தே னென்னே யினியே 
மறவ ரறவன் மறவர் மறவன் 
உ மெள்ளர், மள்ளன் சொல்லோர் மீரு 

சையிற் கொண்டானசையமு துண்தென 
மீப்படர்த் திறந்து ,வன்கோன் மண்ணி 
வள்பரிந்து கிடந்த ........... மீணக்க 

விசிப்பு றுத் தமைந்த புதுக்காழ்ப் போர்வை 
உ C ) யுலகின் மாலையார்ப்ப வட்டித்துக் 

அடியு முணவென்னக் கடவுட்குந் தொடேன் 
கடுந்தேர்ப் பள்ளற் கசாவா நோன் சுவற் 
பகடேயத்தையான் வேண்டிவந்தது வென 
வொன்றியான் 

பெட்டா வளவையன்றே 
50 

ன்று விட்டன னத்தைய , விசும்பின் 
மீன்பூத்தன்ன வுருவப் பன்னிரை 
யூர்தியொடு) நல்கியோனே சீர்கொள 
ஆமென் விழிதரு 

மருவி 
வான்வேயுயர்சிமையத் தோன்றிக் கோவே ! 
நீணை - அது ; துறை - பரிசில் 

விடை . 
மாரதோன்றிக்கோனை ஐயூர் வனார் . 
(500. மாகவிசும்பின் வெண்டிங்கண் 


) 


பொன 


( ஙக கூ ) 


கடளடுவட் கண்டன்னவென் 
னிடமிசையா 
மரபேத்திக் 


கேட்டோ னெந்தையென் றெண்கிணைக் 

ச மூலம் . 
நகடைத் தோன்றிய க்கங்குலாற் 
பலர் துஞ்சவுந்தான் றுஞ்சான் , 
னுலகுகாக்கு முயர்ரெ . T ..... 
கேட்டதற் கொண்டும் வேட்கைதண் டாது 
க ) கொன்றுப்டுசிதா மருங்கு 
நீக்கி 
மிகப்பெருஞ்சிறப்பின் விறு.....!. 

! ...... 

...... லவன 
கல மழித்ததோட் ) பொன்னரை நோக்கி 
நர்சரித்தநறவுகிழ்ந்து 
ரு ) போதறியேன் பதிப்பழகவுந் 
தன்பகை கடித வன்றியும் சேர்ந்தோர் 
பசிப்பகை கடிதலும் வல்லன் 

மாதோ ! 
மறவர் மலிந்தத 
கேள்வி பதிவேள்வித் தூணத் 

வேள்வித் 
20 ) திருங்கழியிழிதரு 

கலிவங்கங் 
தெறுநீர்ப் பாப்பின் மற்ற சித்துத் 
துறைதொறும் பிணிக்கு நல்லூர் 

குறைவின் யாண கிழவோனே 
திணை - பாடாண்டிணை ; துறை - இயன் மொழி . 
சோழன் நலங்கிள்ளியைக் கோவூர்கிழார் 


புறநானூறு முற்றிற்று . 


